தஞ்சை சரசுவதி மகால் வெளியீடு 140 


இலக்கண விளக்கம் 


பொருளதிகாரம் 
புறத்திணையியல் 


தஞ்சாவூர் மகாராஜா சரபோஜியின் 

சரசுவதி மகால் நூல் நிலையம் 
IT.4270 

1972 


தஞ்சை சரசுவதி மகால் வெளியீடு - 140 . 


--- 


வைத்தியநாத தேசிகர் இயற்றிய 
இலக்கண விளக்கம் 

பொருளதிகாரம் - புறத்திணையியல் 


பதிப்பாசிரியர் : 
பண்டித வித்துவான் , தி . வே . கோபாலையர் எம் . ஏ . , பி.ஓ எல் . , 

திருவையாறு . 


தஞ்சை சரசுவதி மகால் நிர்வாகக் கமிட்டியினருக்காகக் 

கௌரவ காரியதரிசி , 
நீ . கந்தசாமிப் பிள்ளை அவர்களால் 

வெளியிடப்பட்டது . 


கி.பி 1972 ) 


( விலை ரூ . 15-00 


வெற்றிவேல் பிர . 


- 


Publisher s Preface 


Ilakkanavilakkam , which is popularly known 
as Tholkappiyam in parvo , is a standard treatise 
on Tamil Grammar , containing all the three divis 
ions of Tamil Grammar in three parts . Now we 
place before the public the second volume of the 
third part , dealing with Purathinai of Porulathi 
karam . We have already placed before the public 
Ezuthathikaram , ography , and Sollathikaram deal 
ing with letters and words . The remaning parts of 
Porulathikaram dealing with 

with subject matter , 
rhetoric , prosody , conventions etc. are already in 
the press . The author of this work , Vaithianatha 
Desigar , is a most respected person among the 
distinguished grammarians of the seventeenth 
century , coming from a family of Tamil scholars 
attached to the Dharmapuram monastery ; he was 
for sometimes preceptor to the sons of one of the 
governors of Madura Naiks in the southern 
districts . As grammarian , poet , scholar and 
teacher , he has contributed substantially to the 
development of sound scholarship in his period , 
the continued effect of which is discernible even 
today . 


When presenting a treatise on Grammar , we 
think it necessary to say a few words about 
Grammar in general and its usefulness in directing 
the mental activities on right lines to achieve the 
ideal of buman nature and to develop it harmoni 
ously to the full perfection which it is capable of , 


iv 


but we reserve detailed introduction , giving all 
particulars about our language , the gramma 
tical studies in general and in particular and 
other linguistic information , which are essential 
to bring our language and grammatical studies in 
the proper perspective in the international acado 
mic studies , to the last volume of this work . 
We 

are profoundly indebted to Tbiru 
N. Mahalingam , B. SC . , M. I. E. , leading industria 
list and well - known savant of Tamil for his gift to 
this library, of a hand - written copy of llakkana 
vilakkam , which , along with a very old printed 
edition , long out of print , has been the main basis 
of this publication . 


We thank the learned editor , Thiru Panditha 
Vidvan , T. V. Gopala Iyer , M. A. , B. O. L. for 
bringing out a self - contained volume giving all 
parallel citations in the original and all aids a 
student would like to have . We are thankful to 
our learned Librarian . Prof. V. Gopala Iyengar, 
M. A. , for his general supervision of the editorial 
and printing work and to Messrs Vetrivel Press 
for their next andspeedy execution of the printing . 

We wish to record our gratitude to the 
Government of Tamil Nadu for their annual 
publication grant which has made this publication 
possible . 
Thanjavur 

N. Kandaswamy 
12-10-72 

Honorary Secretary , 
T. M. S. S. M. Library . 


} 


பதிப்பாசிரியர் முன்னுரை 


பதினேழாம் நூற்றாண்டில் இலக்கணப் பெரும்புலவ - 
ராய்த் தமிழகத்தில் வாழ்ந்த சான்றோர் மூவருள்ளும் , ஏனை 
யார் இருவரும் 

சொல்லிலக்கணம் ஒன்றுபற்றியே நூல் 
யாத்தாராக , எழுத்து - சொற் - பொருள் மூன்றனையும் பற்றி , 
யாப்பு , அணி என்ற இரண்டனையும் பொருளினுள் அடக்கி , 
திருவாரூர் வைத்திய நாத தேசிகர் வரைந்த இலக்கணவிளக்க 
நூலின் பொருட்படலத்தின் இரண்டாம் இயலாகிய புறத் 
திணையியல் இப்பொழுது வெளியிடப்படுகிறது . 


இப்புறத்திணையியல் தொல்காப்பியப் புறத்திணையியல் 
அமைப்பை ஓரளவு பின்பற்றியுள்ளது . பெரும்பான்மையான 
எடுத்துக்காட்டுக்கள் புறப்பொருள் வெண்பாமாலையின்கண் 
அமைந்துள்ள எடுத்துக்காட்டு வெண்பாக்களேயாம் . சிறு 
பான்மை தொல்காப்பியப்புறத்திணையியல் எடுத்துக்காட்டுப் 
பாடல்கள் எடுத்தாளப்பட்டுள்ளன . 


பழிப்பில் சூத்திரம் தொ.பொ. 656 என்ற நூற்பா 
உரையில் பேராசிரியர் பழிப்பில் சூத்திரம் என்றதனால் , 
காண்டிகை செய்யத்தகாது என்று இகழ்ச்சிப்படப் பரந்தன 
உளவாயின் மறுத்துச்செய்க எனவும் , பரந்துபட்ட சூத்திரத் 
தினை அங்ஙனம் மறுத்துச் செய்யாது தொகுத்துக் காண்டி 
கையான் உரைக்குங்கால் உட்பொருளெல்லாம் விளங்கா - 
மல் கரந்து செய்தலும் உண்டு என்பது கொள்க எனவும் 
கூறிய செய்திகளை உட்கொண்டு இவ்வாசிரியர் துறைகளை 
விளக்கக் கூறும் பரந்துபட்ட நூற்பாக்களுக்கு , உட்பொரு - 
ளெல்லாம் விளங்காமல் காண்டிகை கரந்து செய்துள்ளார் . 
எடுத்துக்காட்டுப் பாடல்களுக்கு அருகி ஒரோவழிச் சிறிது 
விளக்கம் தரப்பட்டுள்ளது . 


vi 


இப்புறத்திணையியலை முன்னைய பதிப்புக்களையும் தஞ்சை 
மன்னர் சரபோஜி சரசுவதி மகால் கையெழுத்துச் சுவடியினை 
யும் , இவ்வாசிரியர் எடுத்தாண்டுள்ள தொல்காப்பியப் புறத் 
திணையியல் உரைப் பகுதிகளையும் , கூர்ந்து நோக்கிக் கசடு 
அறுத்து , புறப்பொருட் செய்திகளை முன்னுரையில் தொகுத் 
துக் கூறி , நூற்பா , எடுத்துக்காட்டுப் பாடல்கள் ஆகிய 
வற்றைச் சந்தி பிரித்து , நூற்பாக்களில் காணப்படும் துறை 
களுக்கு விளக்கம் வரைந்து , எடுத்துக்காட்டுப் பாடல்களுக் 
குப் போந்த பொருள் எழுதி அவற்றில் துறைச்செய்தியைச் 
சுட்டி , பாடல்களுக்குத் தலைப்பிட்டு அடுத்துப் புறப்பொருள் 
வெண்பாமாலையின் கொளுச்செய்யுள்களையும் குறிப்பிட்டு 
ஏனைய அகரவரிசைகளுடன் துறைப்பெயர் அகரவரிசை , 
அருஞ்சொல் அகரவரிசை முதலியவற்றையும் இணைத்துப் 
பதிப்பித்தல் வேண்டும் என்று தஞ்சை சரசுவதி மகால் நூல் 
நிலையக் கௌரவக் காரியதரிசி முதுபெரும்புலவர் உயர்திரு 
நீ . கந்தசாமிப் பிள்ளையவர்கள் ஆணையிட்டார்கள் . 


அவர் தம் ஆணையை மேற்கொண்டு வெளிவரும் இப் 
பதிப்பிற்கு உறுதுணையாகிய என் இளவல் திரு . வித்துவான் 
கங்கா தரன் M. A. முதலியவருக்கு என் நல்லாசி வழங்கி , 
இதனை விரைவில் பதிப்பித்தளித்துள்ள தஞ்சை வெற்றிவேல் 
அச்சகத்தாருக்கு என் நன்றியைத் தெரிவித்து என் அயர்வான் 
இடையிடையே நிகழ்ந்திருக்கக்கூடிய சிறுபிழைகளைப் 
பொறுத்தருளுமாறு தமிழ்கூறு நல்லுலகத்தை வேண்டி , 
என்னை இந்நற்பணிக்கண் தோன்றாத் துணையாய் இயக்கி 
வரும் ஐயாறன் அடியிணை இறைஞ்சி இந்நற்பணியினைத் 
தொடர்கிறேன் . 


48 , மேலமடவளாகம் 

திருவையாறு . 
12-10-22 


தி . வே . கோபாலையர் . 


பொருளடக்கம் 


புறத்திணையியல் 


பொருட் சுருக்கம் 


.... 


45- 53 


.... 


53- 95 


.... 


95- 116 


பொதுச்செய்தி 
வெட்சிப் பகுதி 
வஞ்சிப் பகுதி 
உழிஞைப் பகுதி 
தும்பைப் பகுதி 
வாகைப் பகுதி 
காஞ்சிப் பகுதி 


... 


116--151 


... 


151-176 


.. 


176--207 


--- 


207-229 


பாடாண் பகுதி 


230 - 275 


.... 


ஒழிபு 


276-368 


f . 


நூற்பா அகரவரிசை 


369 


. 


370-386 


எடுத்துக்காட்டு அகரவரிசை 
உரைமேற்கோள் நூற்பா அகரவரிசை 
உரைவிளக்க ஒத்தநூற்பா அகரவரிசை 


337 


388-392 


.... 


துறை அகரவரிசை 


393-410 


.... 


கொளு அகரவரிசை 


411-424 


.... 


425-426 


சுருக்கெழுத்து விளக்கம் 
அருஞ்சொற்பொருள் அகரவரிசை 
பிழையும் திருத்தமும் 


427-449 


450 


. 


இரண்டாவது 
புறத்திணை இயல் 


பொருட்சுருக்கம் 


உலகத்து உறுதிப்பொருள்கள் நான்கனுள் இலக்கண 
வகையான் எடுத்துக் கூறப்படுவன பொதுவாக அறம் 
பொருள் இன்பம் என்ற மூன்றுமே . அவற்றுள் , இன்ப 
மாவது தமிழ் நூலாரால் அகம் என்று பெயரிடப்படுவது . 
அஃது அகத்திணை இயலுள் விளக்கப்பட்டது . இனி , 
அறமும் பொருளும் புறம் என்று பெயரிடப்பட்டுப் புறத்திணை 
இயலுள் கூறப்படுவன ஆயின . 


அகத்திணை , குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை 
பெருந்திணை கைக்கிளை என்று எழுவகைத்து ஆயவாறுபோல , 
அதன் புறமாகக் கொள்ளப்படும் புறத்திணையும் வெட்சி வஞ்சி 
உழிஞை தும்பை வாகை காஞ்சி பாடாண் என்று எழுவகைத் 
தாகப் பகுக்கப்பட்டது . அகத்திணைக்குப் புறத்திணை அவ் 
வந்நிலத்து மக்கள் செய்யும் செயல் வேறுபாடுகளே யாத 
லின் , அகத்திணை ஏழனுக்கும் புறத்திணை ஏழு என்பதே இந் 

கருத்து . பன்னிருபடலமும் அதனை அடி 
யொற்றி எழுந்த புறப்பொருள் வெண்பாமாலையும் புறத் 
திணை பன்னிரண்டு என்று குறிப்பிடும் செய்தி இந்நூலாசிரி 
யருக்கு உடன்பாடு அன்று . 


நூலாசிரியர் 


பசுநிரையைக் கைப்பற்றச் செல்லும் வீரர் வெட்சிப்பூச் 
சூடவும் அதனை மீட்போர் கரந்தைப்பூச் சூடிப் பொருதலின் 
வெட்சி இருவகையாகவும் , மதிலை வளைப்போர் உழிஞைப்பூச் 


2 


இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 


சூடவும் அதனைக் காப்போர் நொச்சிப்பூச் சூடலின் உழிஞை 
இருவகையாகவும் , சூடும் பூக்கள் பற்றிப் பகுத்துக் கொள்ளப் 
படும் என்றார் . 


வெட்சி 


வெட்சி என்ற புறத்திணையாவது குறிஞ்சி என்ற அகத் 
திணைக்குப் புறனாவதாம் . குறிஞ்சி களவொழுக்கமாகும் . 
அதற்குரிய இடம் மலையும் மலைசார்ந்த இடமும் ஆகும் . 
அதற்குரிய நேரம் இராக்காலமாகும் . அதற்குரிய புணர்தல் 
ஒழுக்கத்தைத் தலைவன் ஊர்க்காவலர்களையும் பொருட்படுத் 
தாது தன் திறமையால் தவறாது முடித்துவருவான் . வெட்சி 
வீரரும் களவினால் மலையும் மலைசார்ந்தஇடமும் ஆகியவற் 
றிற்கு இரவில் சென்று ஊர்க்காவலர் பற்றிக் கவலையுறாது 
தாம் கருதிய பசுக்கூட்டங்களைக் கவர்ந்தே வருதலின் , 
வெட்சியானது குறிஞ்சிக்குப் புறன் ஆயிற்று . இருபெரு 
வேந்தரும் தம்முள் மாறுபாடுகொண்டு போரிடக் கருதுங் 
கால் , ஒவ்வொருவரும் மற்றவர் நாட்டு வாழும் ஆவும் அந்த 
ணரும் பெண்டிரும் பிணியாளரும் புதல்வர்ப்பெறாதாரும் 
முதலிய தீங்கு செய்யத் தகாத சாதிகளை வெளியே புறப் 
பட்டுச் செல்லுமாறு தெரிவிப்பார்கள் ; பசுக்கள் தாமாகவே 
வேற்றிடம் சென்று பிழைத்தல் இயலாது ஆகலின் , அவற்றைக் 
கவர்ந்து சென்று தீங்குநேராது பாதுகாப்பார்கள் . ஆதலின் 
வெட்சி வீரருக்கு மறத்துறையிலும் அறமே அடிப்படையாக 
உள்ளது என்பது பண்டையார் கருத்து . வெட்சி நிகழ்ச்சி 
கள் யாவும் அரசனுடைய ஆணையை உட்கொண்டே நிகழ் 
தல் வேண்டும் . வீரர் தாமாகவே சென்று பகைவர் நாட்டுப் 
பசுக்களைக் கவர்ந்து வருதல் ஏற்புடைத்தன்று . 


பகைமன்னனொடு போரிட முடிவுசெய்த மன்னவன் தன் 
தானைத்தலைவர்களை அழைத்துப் பகைவருடைய 
பசுக் 
கூட்டங்களைக் கவர்ந்து வருமாறு ஆணையிடுவான் . அவர் 
கள் அவன் ஆணைவழி நடப்பதற்கு ஆயத்தம் ஆவார்கள் . 


புறத்திணையியல் - பொருட் சுருக்கம் 


3 


படை புறப்படுங்கால் பெரிய ஆரவாரம் தோன்றும் . தாங் 
கள் மேற்கொள்ளும் செயல் வெற்றியாக முடியுமா என்ப 
தனை அறிவதற்கு வீரர்கள் நல்வாய்ப்புள் கேட்பார்கள் . 
வீரருள் சிலர் தம் வீரத்திடம் கொண்ட நம்பிக்கையால் 
தமக்கு நல்வாய்ப்புள் தேவையில்லை என்று பேசுவார்கள் . 
வீரர்கள் பகைவர் நாடு நோக்கிச் செல்வார்கள் . அதற்குள் 
சிலர் ஒற்றராகிச் சென்று பகைவருடைய பசுக்கூட்டங் 
களைக் கவர் தற்கு உரிய வழிவகைகளை அறிந்து வருவார்கள் . 
அச்செய்திகளை அறிந்த வீரர்கள் பகைவரின் பசுக்கூட்டங் 
கள் இருக்கும் பகுதிகளைச் சூழ்ந்துகொள்வார்கள் . இவ் வீர 
ருக்கும் பசுக்களைப் பாதுகாப்பாருக்கும் இடையே பூசல் 
நிகழும் . அப்பூசலில் சிலர் இறந்துபடுதலும் கூடும் . பசுக் 
கள் கவரப்படும் . பசுக்கள் கவரப்பட்ட செய்தி யறிந்த பகை 
வீரர் சிலர் எதிர்த்து வந்து , வெட்சிப்பூச் சூடித் தம் பசுக் 
களைக் கவர்ந்து செல்லும் வீரரை எதிர்த்துப் போரிடுவார்கள் . 
பெரும்பாலும் மீட்க வந்தவர்கள் தோற்றோடுவர் . பசுக் 
கூட்டங்களைத் துன்பம் எதுவும் இன்றி வெட்சி வீரர்கள் 
ஓட்டிச் செல்வார்கள் ; கவலைப்பட்டுக் கொண்டிருந்த தம் 
உறவினர் மகிழுமாறு பசுக்கூட்டங்களுடன் தம் ஊர் வந்து 
அடைவார்கள் ; கவரப்பட்ட பசுக்கூட்டங்களைத் தம் ஊரில் 
கொண்டுவந்து சேர்ப்பார்கள் ; அவற்றைப் பெரும்பாலும் 
தமக்குள் பகுத்துக்கொள்வார்கள் ; தாம் கொண்ட வெற்றிச் 
சிறப்பைக் கொண்டாடுவதற்குக் கள் உண்டு களிப்பார்கள் . 
கிணையன் , பறையன் , துடியன் , பாணன் முதலியவருக்கும் 
விறலியருக்கும் சில பசுக்களைக் கொடையாக வழங்குவார் 
கள் . ஒற்றராகிச் சென்று நல்வாய்ப்பினை அறிந்து வந்து 
சொல்லிய வீரருக்குச் சில பசுக்கள் மிகுதியாகவே வழங்கப் 
படும் . நல்வாய்ப்புள் சொன்னவர்க்கும் தக்கபரிசு வழங்கப் 
படும் . பரம்பரையாகத் தமக்குத் துடி என்ற பறையினை 
இயக்கி உற்சாகம் ஊட்டியவனுக்குக் கள்ளினை மிகுதியும் 
வழங்கிக் கொற்றவைக்குப் பூசனை செய்து , பெண்டிரைக் 
கொண்டு வேலனொடு வெறியாட்டு நிகழ்த்தி மகிழ்வார்கள் . 


4 

இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 
இனி , வெட்சிப்பகுதி இரண்டனுள் , பசுக்கூட்டங்களை 
மீட்கச் செல்வார் கரந்தைப்பூச் சூடிப் போராடச் செல்லும் 
இயல்பினைக் கூறும் பகுதி கரந்தையாகும் . 


பசுக்கூட்டங்கள் கவரப்பட்ட செய்தியை அறிந்த 
மன்னன் அவற்றை மீட்டு வருமாறு தன் வீரர்களுக்கு ஆணை 
யிடுவான் . அப்படைகள் பேராரவாரத்துடன் புறப்படும் . 
நல்வாய்ப்புள் கேட்கப்படும் . பசுக்கள் சென்ற சுவட்டைப் 
பின்பற்றி அவற்றை மீட்டுவர வீரர்கள் விரைந்து செல்வர் . 
வீரர்களுக்குச் சான்றோர் நல்லாசி கூறி விடுவர் . பசுக் 
கூட்டங்களை வீரர்கள் விரைவில் சென்று அடைவர் . வெட்சி 
வீரருக்கும் கரந்தை வீரருக்கும் இடையே பூசல் நிகழும் . 
வீரருள் சிலர் உடல் முழுதும் புண்பட்டும் , வெற்றியோடு 
மீள்வதும் உண்டு ; சிலர் போர்க்களத்தில் விழுப்புண்பட்டு 
வீரத்துறக்கம் அடைதலும் உண்டு . பலரும் பகைவருக்கு 
அஞ்சித் தோற்றோடவும் , தான் ஒருவன் மாத்திரம் பகை 
வரை எதிர்த்து நிற்கும் வீரனும் கரந்தையாரிடையே இருத் 
தலும் உண்டு . அவ்வீரன் பகைவரை வெட்டி வீழ்த்தி , அப் 
பகைவருடைய கவந்தம் ஆடுதலைக் கண்டு தானும் கூத்தா 
டுதலும் உண்டு . பகைவருடைய குடர்மாலை சூடி வேலைச் 
சுழற்றி அவன் ஆடுதலும் உண்டு . போரில் இறந்துபட்ட 
கரந்தை மறவர் பிரிவிற்கு இரங்கி யாழ்ப்புலவர் முதலியோர் 
கையறுநிலை பாடுவர் . கரந்தை வீரர் சிலர் தம் வீரத்தின் 
மேம்பாடு கூறிப் பகைவரை எதிர்க்க முற்படுவர் . அவருள் 
சிலர் தீய சகுனங்களையும் பொருட்படுத்தாது போரிட்டுப் 
பசு நிரைகளைக் கவர்ந்து மீள்வர் . அவர்களுக்கு அரசன் சிறப் 
புச் செய்வான் . அரசனிடத்துக் கொண்ட அன்பினால் நாட் 
டின் பெருமைக்காகப் போரிட்டு உயிர் துறத்தலை வீரர்கள் 
மகிழ்வோடு ஏற்பர் . வீரர்குடி தொன்றுதொட்டு வீரம் 
செறிந்தது என்று புகழப்படும் . வெட்சி மறவர் கைப்பற்றிய 
பசுக்கூட்டங்கள் கரந்தை வீரரால் மீட்கப்படும் . அப்பொழுது 
இருதிறத்தாருக்கும் இடையே கடும் பூசல் நிகழும் மீட்ட 


உடைமை 


புறத்திணையியல் - பொருட் சுருக்கம் 

5 
பசுக்களை வெருட்டி அழைத்து வாராது , மெல்ல நடத்தி 
வருவார்கள் . மீண்டுவந்த பசுக்களைக் கண்டு 
யாளர் அவற்றை மகிழ்ச்சியால் தழுவிக் கண்ணீர் விடுவர் . 
மீட்கப்பட்ட பசுக்கள் ஓரிடத்தில் தொகுக்கப்படும் . பசுக்கள் 
உடைமையாளரிடம் தாமே போய்ச் சேரும் . வெற்றி பெற்ற 
மகிழ்ச்சியைக் கொண்டாடும் வகையில் கரந்தை வீரர் 
கள்ளுண்டு களிப்பர் . வீரர்களுக்கு நன்கொடை வழங்கப் 
படும் . தமக்கு வெற்றி யளித்த கொற்றவைக்கு வழிபாடு 
நிகழ்த்துவர் . அப்பொழுது எருமை பலியிடப்படும் . 


வஞ்சி 


முல்லைக்கு உரிய நிலம் காடும் காடு சார்ந்த இடமும் 
ஆகும் . அதற்குரிய பெரும்பொழுது கார்காலம் . அதற்குரிய 
உரிப்பொருள் இருத்தல் . பசுக்கூட்டங்களைக் கவர்ந்தோர் , 
மீட்டோர் என்ற இருதிறத்தாருள் , வெட்சியில் தோற்றவர் 
வாளா இராது , பகைவர் நிலத்தைக் கைப்பற்றும் நோக்கத் 
துடன் படை திரட்டிப் பகைவர்மேற் சேறல் வஞ்சியாம் . 
இதற்கு வஞ்சிப்பூச் சூடிச் செல்வர் . படை தங்குதற்குரிய 
இடம் காட்டுப்பகுதி . படை புறப்படுதலுக்கு உரிய காலம் 
கார்காலம் . அக்காலத்தில் வீரர் தலைவியரைப் பிரிந்து பாச 
றைக்கண் இருப்பர் . தலைவியர் இல்லில் இருந்து நல்லறம் 
செய்துகொண்டிருப்பர் . ஆதலின் , வஞ்சி என்பது முல்லை 
என்ற அகத்திணைக்கு ஏற்ற புறத்திணை ஆயிற்று . 


பகைவர் நாட்டைக் கைப்பற்றுதலுக்குப் படை எடுத்துச் 
செல்லும் வீரர் வஞ்சிப்பூவைச் சூடிக்கொள்வர் . படைகள் 
புறப்படுங்கால் பெரிய ஆரவாரம் ஏற்படும் . அரசன் நல்ல 
நாளில் நல்லநேரத்தில் தான் புறப்படுதலுக்கு அறிகுறியாகத் 
தன்குடையினைப் புறப்படவிடுவான் ; பிறகு தன் கொற்ற 
வாளினைப் புறப்பட விடுவான் . கொற்றவைக்கு வழிபாடுகள் 
நிகழ்த்தப்பட்டு அவள் அருள் வேண்டப்படும் . வீரர்கள் 
நிகழ்த்த இருக்கும் வீரத்தொழில்கள் விளம்பப்படும் . அரசன் 


6 


இலக் கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


வேலை ஏந்தியவுடன் அவன் வெற்றிச்சிறப்புப் புகழ்ந்து கூறப் 
படும் . அரசன் புகழைக் கூறும்பொழுதே , அவன் படையெ 
டுப்பினால் பகைவர் நாடு அழிந்துபடுமே என்று இரங்கிக் 
கூறுவர் . முன்பு பகைவர் பலரைப் பொருது வென்ற வீர 
ருக்கு அரசன் சிறப்புச் செய்வாள் . படையெழுச்சியைக் 
கண்ட அளவிலேயே அஞ்சிச் சரணடைந்து பகைவேந்தன் 
திறைப்பொருள் கொடுப்பக் கண்டு , வஞ்சிவேந்தன் சினம் 
தணிந்து போர் செய்ய நினையாது மீள்வதும் உண்டு . பகை 
வரொடு போரிட்டு வென்ற சிறந்த வீரருக்கு அரசன் முத்து 
மாலை அணிவித்துச் சிறப்புப்பெயர் வழங்குவதும் உண்டு . 
வீரர்கள் போர்க்களம் சென்று பகைவரை அணுகி வஞ்சினம் 
கூறிப் போரிடத் தொடங்குவர் . பகைவரோடு போரிட்டுப் 
புண்பட்டு வந்தவனுடைய புதல்வனுக்கு நல்ல மருதநில 
வயல்களைப் பரிசிலாக வழங்குமாறு பரிந்துரை வழங்கப்படும் . 
பகைப்புலம் சென்ற வஞ்சி வீரர் பகைவருடைய கோ நகரங் 
களை எரியூட்டுவதும் வழக்கம் . பகைவர் நாட்டு மக்கள் 
அலறி ஓட , அவர்கள் வீட்டில் உள்ள விலையுயர்ந்த பொருள் 
களைக் கொள்ளையிடுதலும் உண்டு . அங்ஙனம் கொள்ளை 
யிட்ட பொருள்கள் எல்லாம் பாணர்களுக்குப் பரிசிலாக 
வழங்கப்பெறும் . இவற்றால் கலங்கிய பகைமன்னன் பல 
யானைகளைத் தன்னை எதிர்க்கவந்த அரசனுக்குத் திறைப் 
பொருளாக வழங்கித் தன் குடிமக்களைத் துன்பத்திலிருந்து 
பாதுகாத்தலும் உண்டு. 


போரிடற்கு எழுந்த வேந்தனுடைய பாசறைச்செய்தி 
கள் புகழ்ந்து கூறப்படும் . பகைவர் பலர் எதிர்க்கவும் , வேக 
மாக வரும் நீரைத் தடுத்து நிறுத்தும் அணைபோல ஒருவனே 
இருந்து அத்தனை வீரர்களையும் தடுத்துப் போரிடும் நிகழ்ச்சி 
யும் ஏற்படும் . சிறந்தவீரர்கள் , தோற்றுப் புறமுதுகிட்டு 
ஓடும் பகைவர் மேல் ஒருபோதும் படைதொடாத பேராண்மை 
உடையவராய் விளங்குவர் . பகைவர்ஊரைப் பாழாக்கி 
அவர்களை வணக்கியபின்னும் , வஞ்சிவேந்தன் மீண்டும் இகல் 


புறத்திணையியல்- பொருட்சுருக்கம் 


7 


கருதிப் பாசறையிலேயே தங்கி இருத்தலும் உண்டு . தான் 
பெரிதும் துன்புறுத்தியும் , தனக்குப் பணியாத பகைவர் 
நாட்டினை மீண்டும் வஞ்சிவேந்தன் தீக்கொளுவுதலும் உண்டு . 
வஞ்சிமன்னன் போர் செய்யப் 

புறப்படும் முன் , தன்வீரர் 
களிடையே தானும் இருந்து , தானும் படையாளருடன் 
உடன் உண்பான் போல்வதொரு முகமனாகப் பிண்டித்து 
வைத்த உண்டியைக் கொடுத்தல் மேயின பெருஞ்சோற்று 
நிலை நிகழும் . பகைவரைச் சிதற அடித்த பின்னரும் வஞ்சி 
வேந்தனுடைய கோபம் மேலும்மேலும் பெருகுதலும் உண்டு . 
தன்னிடம் அடிபணியாத வேந்தனது நாட்டினைப் பாழாக்கி , 
அந்நிலை நிகழ்த்தவேண்டிய தேவை ஏற்பட்டதற்கு வருந் 
தலும் உண்டு . 


உழிஞை 


மருதம் என்பது வயலும் வயல்சார்ந்த ஊரும் போல்வன 
வற்றை நிலமாகக் கொள்வது . மருதத்திற்குப் பெரும் 
பொழுது வரையறுக்கப்படவில்லை . சிறுபொழுதில் விடியற் 
காலமே மருதத்திற்குச் சிறந்தது . மருதத்தின் உரிப்பொருள் 
ஊடலாதலின் , தலைவி வீட்டிற்குள் இருப்பவும் , தலைவன் 
வெளியிருந்து வீட்டிற்குள் வருவதற்கு ஆவன செய்தற்கண் 
முயல்வான் . உழிஞைத்திணையுள் மதில் பெரும்பாலும் மருத 
நிலத்திலேயே இருக்கும் . அம்மதிற்போர் ஆண்டு முழுதும் நிக 
ழும் . போர் தொடங்குங்காலம் விடியற்காலமே . ஒருவன் மதி 
லின் உள் இருப்பவும் , மற்றவன் வெளியிலிருந்து மதிலின் உள் 
புகுவதற்கு ஆவன செய்வான் . தலைவி ஊடல்தீர்ந்து தலைவ 
னுடன் கூடுதலை விரும்புவதுபோல , மதிலின் உள்இருக்கும் 
மன்னனும் பகை தீர்ந்து மதில்கதவினைத் திறந்து வெளி 
மன்னனுடன் நட்புறவோடு இருத்தலையே பெரும்பாலும் 
விரும்புவான் . ஆதலின் உழிஞை என்பது மருதம் என்ற 
அகத்திணைக்கு ஏற்ற புறத்திணை ஆயிற்று . 


oo 


8 

இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 
மதிலின் வெளியிலிருந்து மதிலை வளைத்துப் போரிடும் 
மன்னன் உழிஞைப்பூச் சூடவும் , மதிலின் உள்ளிருப்போன் 
நொச்சிப்பூச் சூடி மதிலைக் காத்தலின் உழிஞை இருவகைப் 
படுவது ஆயிற்று . 


பகைமன்னனது மதிலை முற்றுகையிட்டுக் கைப்பற்றக் 
கருதிய மன்னன் , உழிஞைப்பூவைச் சூடிப் பகைவர்மதிலைக் 
கைப்பற்றுதற்குத் திட்டம் இடுவான் . நல்ல நாளில் நல்ல 
நேரத்தில் அரசன் வெண்கொற்றச் குடை புறப்பட விடப் 
படும் . அங்ஙனமே அரசன் கொற்றவாளும் புறவீடு செய்யப் 
படும் . படை ஊழிக்காலக்கடல் வெள்ளம் போல முழங்கும் . 
அரசனுடைய முரசம் உழிஞைமாலை சூட்டப்பட்டுப் புகழப் 
படும் . உழிஞை சூடிய வீரர்களோடு அரசன் பகைவரது மதி 
லைக் கைப்பற்றுவதற்குப் புறப்படுவான் . அவ்வரசனுடைய 
ஊக்கம் , மாறுபாடு , ஆலோசனைத்திறம் , செல்வம் இவற்றை 
உட்கொண்டு விரைவில் பகைவர்மதில் அவன் சைப்படும் 
என்று கூறுவர் . வாணாசுரனுடைய சோ என்ற மதிலினை 
அழித்த கண்ணனொடு அரசனை ஒப்பிட்டுப் புகழ்ந்து கூறுவர் . 
வானத்தில் இயங்கிய முப்புரங்களையும் எரித்த சிவபெரு 
மானும் உழிஞைப்பூவினைச் சூடியே புறப்பட்டான் என்று 
உழிஞைப்பூவின் சிறப்புக் கூறப்படும் . கிரவுஞ்சமலையை 
இரு கூறாக்கிய முருகனும் பூவினுள் ஒன்றாகிய காந்தளைச் 
சூடினான் ஆதலின் , போருக்குப் புறப்படுவோர் தவறாது 
பூச்சூடியே செல்வர் என்ற செய்தி புகலப்படும் . அரண் அகத் 
துள்ளோர் வெளியேறுதலும் அவர் நண்பர் உள்ளே புகுத 
லும் நிகழ்த்தாதபடி , உழிஞை வேந்தன் பகைமன்னனது 
அரணத்தைத் தன்வீரர்களோடு நன்கு சூழ்ந்துகொள்வான் . 
உழிஞை வீரர்கள் தாம் வளைத்த மதிலின் உயர்வு அகலம் 
திண்மை பொறியமைப்பு இவற்றை நோக்க , அம்மதிலைக் 
கைக்கோடல் அத்துணை எளிய செயல் அன்று என்பது குறிப் 
பிடப்படும் . தம் கிடுகுப்படையின் உதவியால் தவறாது 
வெற்றியும் புகழும் அடையலாம் என்று உழிஞைவீரர் உளங் 


புறத்திணையியல் - பொருட்சுருக்கம் 

9 
கொள்வர் . உழிஞை வீரன் பதில்மேல் ஏறித் தான் ஒருவ 
னாகவே போரிடும் செயல் நிகழ்தலும் உண்டு . புறமதில் கதவு 
களை யானைகொண்டு திறப்பித்து முரசம் முதலியவை 
முழங்கக் காவற்காட்டினுள் புகுவர் . கிடுகுப்படையினை 
உடைய உழிஞை வீரர் தாம் புறமதிலைக் கைக்கொண்ட 
மகிழ்ச்சியால் கூத்தாடிக்கொண்டே 

காவற்காட்டினைக் 
கடக்க முற்படுவர் ; காவற்காட்டை அரிதின் கடந்து ஆழ 
மான அகழியின் வெளிக்கரையினை அடைவர் ; அவ்வகழி 
யின் இருகரைக்கண்ணும் இருதிற வீரரும் இருப்பப் பாசி 
போல ஒருகால் விலகியும் ஒருகால் நெருங்கியும் போரிடுவர் ; 
புற எதிர்ப்புக்களுக்கு இடையே அகழியைக்கடந்து அகமதிலை 
அடைவர் . மதிலில் உள்ள பொறிகள் பலவாறு தாக்கவும் , 
உயிருக்கு அஞ்சாது அம்மதில் மீது உழிஞை வீரர் ஏணிகளைச் 
சார்த்தி , மதில்மீது ஏறத் தொடங்குவர் . குளத்தைப் பாசி 
விடாது பற்றிக்கொண்டிருப்பது போல நொச்சி வீரர்தம் தாக் 
குதலுக்குச் சலியாது ஏணியைப்பற்றி உழிஞைவீரர் விடாது 
அகமதில்மீது ஏறுவர் . அகமதில் மீது உழிஞையாருக்கும் 
நாச்சியாருக்கும் போர் நடந்து கொண்டிருக்கும் . 
செய்திகளுள் எதனையும் அறியாது மதிலகத்து இருக்கும் 
பொதுமக்கள் மகிழ்ச்சியாக இருந்துகொண்டிருப்பர் . காலை 
யில் மதிலின் உட்புறம் வழக்கம் போல முரசவாத்தியங்கள் 
ஒலிக்கும் . அதுகேட்டுப் பொறாது வெளியில் இருக்கும் 
உழிஞைவீரர் வஞ்சினம் கூறி அன்று மாலைக்குள் மதிலைக் 
கைப்பற்றி மதிலுக்குள் களவேள்விக்குக் கூழ் பலியிடப் 
போவதாகக் கூறி , முழை துடுப்பு முதலியவற்றை மதிலுக் 
குள் வீசிஎறிவர் . உழிஞைமன்னன் பகைவரை அழித்து 
மதில்காவலையும் யானைப்படையையும் கைப்பற்றிவிடுவான் . 
இதற்கிடையே மதிலகத்து இருக்கும் 

மதிலகத்து இருக்கும் வேந்தனுடைய 
நண்பன் செய்தி அறிந்து படையொடு விரைந்து வந்து 
உழிஞைமன்னனை வெருட்டிவிடுவதற்கு முற்படுதலும் உண்டு . 


10 


இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 


மதிலைக் கைப்பற்றிய பின் உழிஞைவேந்தன் மதிலகத்துள்ள 
பெரிய மாடங்களை இடித்து மதிலகத்தைக் கழுதையை ஏர் 
பூட்டி உழுது , வெள்வரகையும் கொள்ளையும் விதைப்பான் . 
மதிலைக் கைப்பற்றிய மன்னவன் , புண்ணிய நதிகளிலிருந்து 
கொண்டுவரப்பட்ட நீரினால் விசயா பிடேகம் தன்வாளினுக்கு 
நிகழ்த்துவான் . உழிஞைமன்னன் வெற்றிச்சிறப்பு நன்கு 
கொண்டாடப்படும் . அந்நேரத்தில் அவனுக்கு அடங்கிய 
நொச்சிமன்னன் முதலியோர் அவன் அடி பணிந்து நிற்பர் . 
சிலஇடங்களில் , புறமதிலைக் கைப்பற்றிய மன்னவன் அகத்தே 
இருக்கும் மன்னவன் தன்மகளை அவனுக்கு மணம் செய்து 
கொடுத்தால் முற்றுகையை விட்டுவிடுவதாகக் கூறுதலும் 
உண்டு . சிலசமயம் புறமதிலைக் கைப்பற்றிய அளவிலேயே 
அகத்தோன் நடுங்கி வழிபாடு கூறித் திறை அளப்ப , 
உழிஞைமன்னன் முற்றுகையை விடுத்து மீளுதலும் உண்டு. 
தன்னிடம் அடங்கி வாழும் குறுநிலமன்னர் நாட்டை வள 
மாக வாழவிடும் உழிஞைவேந்தன் , நொச்சிமன்னனுடைய 
மதிலைப் பலநாள் முற்றுகையிட்டும் கைப்பற்ற இயலாத 
நிலையில் , திரும்பிச்செல்ல மனம் இன்றிப் பலநாள்கள் மதிற் 
புறத்துப் பாடிவீட்டில் இருந்துகொண்டே பகைவருக்கும் 
சேதம் விளைத்து முற்றுகையைத் தொடர்ந்து நடத்துதலும் 
நிகழும் . இறுதியில் மதிலகத்து மன்னன் வெளியிலிருந்து 
முற்றுகையிடும் மன்னனுக்கு வழிபாடுகூறி மாறுபாட்டை 
நீக்கிக்கோடலும் உண்டு . 


உழிஞைத்திணையின் மற்றொரு பகுதி நொச்சியாகும் . 
அம்பு எய்து மறைதலுக்கு உரிய மதில்உறுப்புக்களை உடைய 
மதிலைக்காப்போர் நொச்சிப்பூவினைச் சூடுவர் . புறமதிலில் 
இருந்து பகைவராகிய உழிஞைவீரரை எதிர்க்குங்காலை ,, 
நொச்சிமறவர் சிலர் வீரசுவர்க்கம் அடைதலும் உண்டு . 
காவற்காட்டிற்கும் அகழிக்கும் சேதம் ஏற்படாத வகையில் 
நொச்சி வீரர் போரிடுவர் . தம்வீரத்தை வெளிப்படுத்தி அப் 
போரில் நொச்சி மறவர் உயிர் நீத்தலும் உண்டு . மதில் மீது 


புறத்திணையியல் - பொருட்சுருக்கம் 


11 


குதிரை பிறர் தடுக்கமுடியாத வேகத்தோடு தாவிச்சென்று 
வீரனைத் தன்மீதுகொண்டு வீரத்தை வெளிப்படுத்தும் காட்சி 
யையும் காணலாம் . உள்மதிலைச் சார்ந்து போரிட்டு வாள் 
வடுப்பட்ட பின்னும் தம்மானத்தால் நொச்சிவீரர் மதிலுக்கு 
வெளியே போந்து உழிஞைவீரரோடு போரிடும் நிலையும் ஏற் 
படும் . மதில்மீது மானமும் வீரமும் கொண்டு போரிடும் வீரர் 
தோளும் தாளும் துணிக்கப்பட்டு வீரசுவர்க்கம் அடைதலும் 
உண்டு . எஞ்சியவர் , மதிலுக்குள் உழிஞைவீரர் அடியெடுத்து 
வையா தவாறு 

வெட்டிச் சாய்ப்பர் . உழிஞைமன்னன் 
நொச்சியானிடம் மகட்கொடை வேண்டவும் , நொச்சியான் 
மறுத்துக் கூறும் நிகழ்ச்சியும் இந்நொச்சிப் பகுதியில் 
இடம்பெறும் . 


தும்பை 


நெய்தலுக்கு உரிய நிலம் பெருமணல் உலகம் . நெய்தல் 
திணைக்குப் பெரும் பொழுது வரைவின்று . நெய்தலின் சிறு 
பொழுது எற்பாடு ஆகிய பிற்பகல் . தலைவனது பிரிவினால் 
தலைவிக்கே இரக்கம் பெரும்பாலும் நிகழும் . வினைவயின் 
பிரிந்த தலைமகனிடம் பெரும்பாலும் இரக்கம் இராது . தும் 
பைப்பூச் சூடி இருதிறத்தாரும் போர் நிகழ்த்தும் களம் 
காடும் மலையும் கழனியும் அல்லாத களரும் மணலும் சார்ந்த 
இடமாகும் . போரிடுவதற்குப் பெரும்பொழுது வரைவின்று . 
சிறுபொழுதிலும் பிற்பகலே போர் முடியும் காலமாகும் . 
போர் முடிவுபற்றி வீரருக்கு இரக்கம் இன்று ; வீரர் தம் மனைவி 
மார்களுக்கே இரக்கம் ஏற்படும் . வீரக்குறிப்பின் அருள் 
பற்றி வீரர் ஒருவர் ஒருவரை நோக்கி இரங்குவர் . இருதிறத் 
தாரும் ஒழியாது போர்க்களத்து இறந்துபடும்வழிக் கண் 
டோர் இரங்குவர் . இவற்றை நோக்கத் தும்பை என்ற 
திணை நெய்தல் என்ற அகத்திணைக்குப் புறனாயிற்று . 


களம் வகுத்துப் போரிடுதல் தும்பையாம் . போர் 
நிகழ்த்துங்காலை , இருதிறத்து வீரரும் தும்பைப்பூச் சூடியே 


12 

இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
போரிடத் தொடங்குவர் . இம்முறையில் வெட்.சி , வஞ்சி . 
உழிஞை என்ற திணைகளிலிருந்து இது வேறுபடுகிறது . 


அரசன் பகைமன்னனொடு போர்செய்யக் கருதிக் களங் 
குறித்துத் தும்பைப்பூச் சூடுவான் . பிறகு முன்பு போரிட் 
டுச் சிறந்த வீரருக்கு விளை நிலன் முதலியன கொடுத்துச் 
சிறப்புச்செய்யவே , வீரர்பலரும் ஆரவாரம் செய்வர் . இரு 
திறப் படைகளும் போரிடுவதால் , அரசர்கள் தம் செங்கோ 
லால் நாட்டினைக் காப்பர் என்றகருத்துக்குமாறாக , இருவர் 
நாடுகளுக்கும் அல்லல் நிகழுமே என்று நன்மக்கள் குறிப் 
பிடுவர் . பகைவர்களை அழிப்பினும் அரசனுடைய நாட் 
டிற்கும் அல்லல் ஏற்படுமே என்று இரங்குவாரும் உண்டு . 
இம்மன்னன் படை போர் நிகழ்த்தின் பகைவர்படை 
சிதைந்து ஒழியுமே என்று கழிவிரக்கம் கொள்வாரும் இருப் 
பர் . அரசனுடைய யானைப்படை முதற்கண் தன்வீரத்தை 
வெளிப்படுத்தப் புறப்படும் . அடுத்துக் குதிரைப்படை எய்த 
அம்பினைப் போல விரைந்து புறப்படும் . அரசனுடைய தூசிப் 
படை பகைவருடைய படையைத் தடுத்து அழிப்பதாகக் 
கூறிப் புறப்படும் . அரசனைப் பகைவர்படை எதிர்த்த அள 
வில் , வீரன் ஒருவன் விரைந்து வந்து அப்படைகளை அழித்து 
யானையையும் கொன்று குவிப்பான் . அரசனுடைய தேர் , 
இறந்துபட்ட பகைவர் உடல்மேல் ஊர்ந்து போர்க்களத்தில் 
பெருமிதத்தோடு காணப்படும் . யானைகளைக் 
போர்க்களத்து இறந்துபட்ட வீரர்களைக் குறித்து யாழ்ப் 
பாணர் விளரிப்பண் பாடித் தம் கடமையைச் செய்வர் . இரு 
திறத்து வேந்தரும் இறந்துபட்ட பின்னும் , போரினை நிறுத் 
தாது இருதிறப்படைகளும் தொடர்ந்து போரிடும் . தன்னைச் 
சேர்ந்தோர் பலரும் அஞ்சி ஓடவும் , மறம் மிக்க எருமை போல 
வீரன் ஒருவன் தான் தனியே நின்று பகைவரது படையை 
எதிர்க்கும் காட்சியையும் காணலாம் . சிலவீரர் தம் கைப் 
படைகளை யானைகளின் மேல் செலுத்தி அவற்றை வெருட்டிப் 
பின் எதிர்த்துவரும் வீரருடன் தம் உடல்வலியால் மற்போர் 


கொன்று 


புறத்திணையியல் - பொருட்சுருக்கம் 


13 


செய்ய முற்படுவர் . வீரன் ஒருவன் தன்மார் பினைப் பிளந்து 
நிற்கும் வேலினைப் பிடுங்கிக் கைக்கொண்டு பகைவரை 
எதிர்க்கவரும் காட்சியும் காணப்படும் . பகைவர்மார்பினைப் 
பிளந்த வேலினைக் கையில் ஏந்திப் பகைவர் அஞ்சி ஓட 
அதனைச் சுழற்றி ஆடுதலும் உண்டு. அரசனுடைய பெரு 
மிதமான தேரின் முன்பு வீரர்கள் ஆடிக்கொண்டு வருவர் . 
அத்தேரின் பின்புறம் பாணரும் விறலியரும் பாட்டுடன் கூத் 
தாடிச்கொண்டு வருவர் . வீரம் மிக்க அரசனுடைய தேரின் 
முன்னும் பின்னும் தமக்கு உணவு கிடைக்கும் வாய்ப்பை 
நினைத்துப் பேய் ஆடிவரும் . சிலவீரர் தம்வேலினைப் பகைவர் 
களிற்றின் மீது பாய்ச்சித் தம்மீது அவை திடீரென்று சாயவே , 
அவற்றின் அடியில் அகப்பட்டு மடிவர் . வீரர் சிலர் தம் 
அரசனுடன் தம் வாட்படையைச் சுழற்றி ஆடுவர் . இரு 
திறத்து வீரரும் தன்வீரத்தைப் புகழுமாறும் யாவரும் கண்டு 
நடுங்குமாறும் தன் பேராண்மையை வெளிப்படுத்தும் வீரனும் 
போர்க்களத்தில் காணப்படுதலும் உண்டு. தன் உடலில் 
அம்பும் வேலும் பலவாய் மொய்த்தலால் உடல் கீழே சாய்ந்த 
போதும் , அது தரையில் படாமல் அவை கால்களாய் இருந்து 
தடுத்தலாலே , கண்டாருக்கு அச்சம் தரத்தக்க வகையில் 
சாய்ந்து கிடக்கும் வீரனையும் போர்க்களத்தில் காணலாம் . 
இறந்துபட்ட வீரர்களை வீரபத்தினியர் தழுவி மகிழ்வர் . 
விழுப்புண்பட்டு மாண்ட வீரரின் உறவினர் அவர் உடலங் 
களைக் கண்டு உருகிக் கண்ணீர் உகுப்பர் . தன் அரசன் 
இறந்துபட்ட பின் , தான் உயிர்வாழ விரும்பாது பகைவரைக் 
கடுமையாக எதிர்த்துப் பொருது போர்க்களத்தில் தன் உயி 
ரைப் பலியிடும் வீரனும் அப்படைகளின் நடுவில் இருத்தலும் 
கூடும் . கணவனை இழந்த மறக்குடிமகள் தன் கற்பின் திண் 
மையால் வீட்டை விடுத்துப் போர்க்களம் வந்து பிணங்க 
ளிடைத் தனகணவன் உடலைத் தேடுதற்கு வருதலும்உண்டு. 
சிலபோர்களில் இருதிறத்து மன்னரும் வீரரும் ஒருசேர இறந்து 
படுதலும் நிகழும் . அப்பொழுது வீரபத்தினியர் உடன் 


14 


இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 


கட்டை ஏறுவர் . அக்காட்சி காண்போர் எல்லோருக்கும் 
பேரிரக்கத்தைத் தரும் . 


வாகை 


அதன் உரிப் 


பாலையாவது தனக்கென நிலன் இன்றி , முல்லை குறிஞ்சி 
மருதம் நெய்தல் என்ற நால்வகை நிலனும் தத்தம் இயல்பின் 
திரிதலால் நிகழும் நிலத்தைக்கொள்வது . 
பொருள் பிரிதல் . தலைவன் இல்லறம் நிகழ்த்திப் புகழ் எய்து 
தற்தப் பொருள் தேடவேண்டித் தலைவியைப் பிரியுமாறு 
போலச் சுற்றத்தொடர்பை நீத்துப் போர்செய்து துறக்கம் 
பெறும் கருத்தினால் வீரர்கள் செல்கின்றனர் . 
நிலத்தும் பாலை நிகழ்வது போல , வெட்சி வஞ்சி உழிஞை 
தும்பை என்ற நால்வகைத் திணைகளையும் நிலைக்களனாகக் 
கொண்டு வாகைத்திணை நிகழும் . ஆதலின் , வாகைத்திணை 
பாலை என்ற அகத்திணைக்குப் புறன் ஆயிற்று . வாகையா 
வது முயற்சியால் பெற்ற வெற்றி எனவும் , இயற்கையாகப் 
பெற்ற வெற்றி எனவும் இரு கூறுபாடுகளைக்கொண்டு 
விளங்குகிறது . 


நால்வகை 


கடல்போன்ற சேனையைஉடைய 

பகைமன்னனை 
வென் று அரசன் வாகை மாலை சூடுவான் . வென்ற வீரருள் 
விழுப்புண்பட்டாருக்குக் கழலும் பூங்கண்ணியும் கச்சும் 
வழங்கப்படும் . ஓதல் வேட்டல் ஈதல் படைக்கலம் பயிறல் 
பல்லுயிர் ஓம்பல் என்ற ஐந்தொழில் , நான்மறை , முத்தீ , இரு 
பிறப்பு , வெந்திறல் , தண்ணளி இவற்றையுடைய அரச 
னுடைய ஆட்சியில் உயிர்கள் மகிழ்ச்சியாக வாழ்கின்றன 
என்று புகழ்வர் . அரசனுடைய கோ நகரில் மன்னன் வெற் 
றியைக் கொண்டாட முரசு முழக்கப்படும் . போர்க்கள 
மாகிய வயலிலே சினம் என்ற விதையை விதைத்துப் புகழ் 
என்ற விளைச்சலைச் செய்யும் அரசன் உழவனாகப் புகழப்படு 
வான் . அவன் பலகறை போன்ற பற்களை உடைய பேய்கள் 
வயிறார உண்ணுமாறு தொடி யணிந்த கையைத் துடுப்பாகக் 


புறத்திணையியல் - பொருட்சுருக்கம் 


15 


கொண்டு மூளை கலந்ததாகிய ஊன்சோற்றை முகந்து 
கொடுத்து அடுகளம் வேட்பான் . முரசம் ஒலிக்கப் பகை 
வரை வென்று அடுகளம் வேட்ட அரசனுடைய தேரின் முன் 
பேய்கள் தங்களுக்கு உணவளித்த அரசன் நீடுவாழ்க 
என்று வாழ்த்தும் . களிறும் பிடியும் போல இணையாசச் 
சேர்ந்து , வென்ற மன்னன் தேரின் பின் வீரரும் விறலியரும் 
கைகோத்து ஆடுவர் . ஓதல் ஓதுவித்தல் வேட்டல் வேட்பித் 
தல் ஈதல் ஏற்றல் என்ற அறுதொழிலும் குறைவறச் செய்து 
அந்தணன் வீற்றிருப்பான் . உழுது பயன் கொண்டு பசுக் 
கூட்டங்களைப் பாதுகாத்து வாணிகம்செய்து வேதம் ஓதி 
வேள்வி செய்து பல்லோருக்கும் ஈந்து வணிகர் தலைவன் வீற் 
றிருப்பான் . அரசர் அந்தணர் வணிகர் என்ற மூவரும் மனம் 
மகிழுமாறு செயற்பட்டு , அவர் ஏவியவற்றைச் செய்து உழு 
தொழிலைக் குறைவறச் செய்து வேளாளன் வீற்றிருப்பான் . 
தன்படை வெள்ளம் போலப் பெரிதாய்ப் பரவியிருப்பினும் , 
அது குறித்துப் பகைவரைப் பற்றிக் குறைவாக நினையாது , 
என்றும் எச்சரிக்கையாகவே வீரர் தலைவன் வீற்றிருப்பான் . 
முக்காலத்திலும் நிகழ்பவைகளைத் தவறின்றி அறிந்து 
ரைக்கும் அறிவன் தன்கூற்றுப் பால் புளிப்பினும் , பகல் 
இருளினும் , நால்வேத நெறிதிரியினும் தவறாதவாறு வீற் 
றிருப்பான் . 


நாடோறும் நீரில் பலகாலும் மூழ்கி நிலத்தில் படுத்துத் 
தோலாடை உடுத்துச் சடைமுடியுடன் வாழ்ந்து ஞாயிற்றை 
வழிபாடுசெய்து காட்டில் வாழ்ந்துகொண்டே தெய்வம் பேணி 
விருந்தோம்பித் தாபதர் சிறப்புறுவர் . கூதிர்காலத்தும் 
வாடைக்காலத்தும் வீரர் தம் மனம் காதலால் திரியாது 
போரின்கண் உள்ள வேட்கையால் இல்லத்தை மறந்து 
போர்த்தொழிலில் ஒருமனத்தோடு ஈடுபட்டிருப்பர் . அரசன் 
கருணை மிகுதியோடு பிறர் தன்குடிகளை நலியாது காத்துத் 
தானும் செங்கோலால் புரந்து ஞாயிறுபோல ஒளியுடன் வீற் 
றிருத்தல் , அரசனுக்கு இயற்கையாக இருக்கவேண்டும் பண்பு 


16 


இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 


நலன் கூறும் அரசமுல்லை எனப்படும் . முத்தீ வேட்டு நான் 
மறை ஓதும் அந்தணன் தன் அறிவாற்றலால் இகல்மேற் 
கொண்ட இருபெருவேந்தர் போர்மேற் செல்லாதவாறு சந்து 
செய்விக்கும் இயல்பினன் ஆவான் . அறங்கூறு அவையத்தி 
லுள்ளார் குடிப்பிறப்பு கல்வி குணம் வாய்மை தூய்மை நடுவு 
நிலைமை அழுக்காறாமை அவாவின்மை 

என்ற எண் 
பண்புடையராய் , இருதிறத்தார் கூற்றும் கேட்டு நீதி வழங்கு 
தற்குரியராவர் . 

வானம் நிலவுலகம் இவ்விரண்டன்கண் 
ணும் ஆறுபருவத்தும் நிகழ்வனவற்றைக் கண்ணி உரைக் 
கும் ஆற்றலை உடையவனாய்க் கணிவன் விளங்குவான் . 
பகைவன் போரிட வந்தமை அறிந்தால் , தனிப்பு தல்வனையும் 
தவறாது போருக்கு அனுப்பிவைக்கும் அளவு மறக்குடிமக 
ளிடத்தும் வீரம் செறிந்து காணப்படும் . என் தந்தை வீர 
மரணம் - எய்தி நடுகல்லுள் தெய்வமாக உள்ளான் ; என் 
கணவன் போர்க்களத்தில் உயிர் நீத்தான் ; என் உடன்பிறந் 
தோரும் போர்க்களத்திலேயே பட்டனர் ; என் புதல்வனும் 
மாற்றலரை எதிர்த்துப் பொருது அவர் விடுத்த அம்புகள் 
உடல் முழுதும் தைத்ததனால் முள்ளம்பன்றி போல் கிடந்தான் 
என்று கூறும் அளவுக்கு ஏறாண்குடி சிறந்து விளங்கும் . 
பெருவீரனுடைய பரம்பரையில் தோன்றிய சிறுவரும் குல 
விச்சை காலாமல் பாகம்பட்டு வில்தொழிலில் சிறந்து விளங் 

என்று இல்லும் பதியும் இயல்பும் சுட்டி வல்லாண் 
முல்லை விளக்கப்பெறும் . அரசனுடைய காவல் நிகழாவிடின் 
நாட்டில் சான்றோர் தம் வாழ்க்கை அமைதியாக நிகழ்வுறாது 
என்று காவல்முல்லை சிறப்பிக்கப்படும் . அரசன் வீரன் செய்த 
வீரச்செயலைப் பாராட்டிப் பரிசுகள் வழங்கவும் , வீரன் தான் 
பயன்கருதிச் செயற்படுபவன் அல்லன் ஆதலின், அப்பரிசு 
களை ஏற்றுக்கொள்ளாது தன் பண்பு நலன் கூறிப் பெருமிதத் 
துடன் நிற்கும் திறன் மறமுல்லை என்று புகழப்படும் . அரச 
னுடைய வெண்குடை . உலகத்திற்கே நிழல் செய்வதாகும் 
என்று புகழப்படும் . இரவு நெடுநேரம் உறங்காது பகைவ 
ரொடு பொருதல் பற்றி எண்ணமிடும் மன்னனை உறங்குமாறு 


குவர் 


புறத்திணையியல் - பொருடசுருக்கம் 

17 
உழையர் வேண்டுவர் . வீரர்கள் 

போர்க்களம் 

என்ற 
தீயிலே தம் உயிர் என்ற அவீயைச் சொரிந்து செஞ்சோற் 
றுக் கடன் கழிப்பர் . வான்றோய் புகழுடைய சான்றோர் , 
பழியெனின் உலகுடன் பெறினும் கொள்ளாத உயர் நிலை 
யினரா யிருப்பர் . கிணைவன் பெருநிலக்கிழவனைப் பாடி 
வாழ்த்திப் பெரும்பரிசில் பெறுவான் . வையகத்து விழைவு 
அறுத்து மெய்யாய பொருள் நயப்பதும் , ஒலிகடல் 
வையகத்து நலிவுகண்டு நயப்பு அவிப்பதுமே வாகையுள் 
சிறந்த வாகையாம் . 

காஞ்சி 
பெருந்திணை . எண்வகை மணங்களுள் பிரமம் பிரசாபத் 
தியம் ஆரிடம் தெய்வம் என்ற நான்கு மணங்களைத் தான் 
பெறுவது . இவை அகன் ஐந்திணைக்கு மிகுதியும் ஏற்புடைய 
அல்ல என்று இழித்துக் கூறப்படுவன . ஏறிய மடல்திறம் , 
இளமைதீர் திறம் , தேறுதல் ஒழிந்த காமத்து மிகுதிறம் , 
மிக்க காமத்து மிடல் என்ற பெருந்திணைப்பகுதி நான்கும் 
பொருந்தாக் காமமாம் . பெருந்திணை ஐந்திணைக்கண் கலந்து 
வருமே யன்றித் தனக்கென வரையறுக்கப்பட்ட நிலம் உடை 
யது அன்று . காஞ்சியாவது அறம் பொருள் இன்பம் , அறத் 
தது நிலையாமை , பொருளது நிலையாமை . இன்பத்தது நிலை 
யாமை ஆகிய ஆறனுள்ளும் நிலையாமை மூன்றற்கும் உரித் 
தாய் எல்லாத்திணைகட்கும் பொதுவாக வருவதாகும் . அறம் 
முதலியவற்றது நிலையின்மையை உணர்ந்து சான்றோர் 
அவற்றை இகழ்ந்து கூறுவர் . உலகியலை நோக்க , நிலை 
யாமை மனத்திற்குப் பொருந்தா ததாகி உள்ளது . அறம் 
பொருள் இன்பம் என்பனவற்றை அடிப்படையாகக்கொண்டு 
நிலையாமை தோன்றுமே அன்றித் தனிப்பட்ட வகையில் 
நிலையாமை என்பதொரு பொருள் இன்று ; ஆதலின் , பெருந் 
திணை என்ற அகத்திணைக்குக் காஞ்சி ஏற்ற புறத்திணை 
ஆயிற்று . 


18 

இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
தன் நாட்டைக் கவர்ந்து கொள்ளும் விருப்பத்தான் 
வஞ்சி வேந்தன் படைஎடுத்துவரப் படையெடுக்கப்பட்ட 
மன்னன் அவனை எதிர் ஊன்றுதற்குப் புறப்படும் முன் 
காஞ்சிப் பூவினைச் சூடிக்கொள்வான் . பகைவேந்தன் படை 
யெடுத்து வருதலைக் காண்பதற்குப் பொறாத வீரன் போருக்கு 
ஆயத்தம் ஆவான் , 

வஞ்சிமன்னன் தன் நாட்டு எல்லைக்குள் நுழையாதபடி 
காஞ்சி வேந்தனது படை தக்க இடங்களில் இருந்து நாட் 
டைக் காத்துவரும் . மறக்குடி வீரர் பலருக்கும் அரசன் அவ 
ரவர்க்கு ஏற்ற படைக்கலன்களை வழங்குவான் , படைபெற்ற 
வீரர் முரசம் அதிரத் தத்தம் வீரத்தைக் கூறி ஆரவாரம் 
செய்வர் . வீரர்களின் கணைமாரிக்கு ஆற்றாது பகைவர் 
படையகத்து யானைகள் பெரிதும் புண்பட்ட செய்தி குறிப் 
பிடப்படும் . 


. 


வஞ்சி வேந்தன் போருக்கு அறைகூவியது கேட்டலும் , 
காஞ்சி மன்னன் நல்லநேரத்தில் தன் வாளினைப் புறவீடு 
செய்வான் . பகைப்புலம் சேர்தற்கு நல்ல நேரத்தில் குடை 
நாட்கோள் நிகழும் . இன்னது பிழைப்பின் இது ஆகுக 
என்று காஞ்சி வீரர் வஞ்சினம் கூறுவார்கள் . காஞ்சி மன் 
னனின் வீரர்கள் போர்க்களத்தைக் குருதிக்களம் ஆக்குவதற் 
காகத் தம் தலையில் காஞ்சிப் பூவினைச் சூடுவர் . 

சிறந்தவீரன் ஒருவன் பகைவருடைய முன்னணிப்படை 
யொடு பொருது தலை அறுபட்டு வீரசுவர்க்கம் எய்துதலும் 
உண்டு . அவன் தலை பகைவர் கையில் அகப்படாமல் காஞ்சி 
மன்னன் முன்னிலையில் கொணர்ந்து சேர்க்கப்படும் . அவ் 
வீரன் தலையினைத் தன்முகத்தோடும் மார்போடும் தழுவி 
அவன் மனைவி உடன் உயிர் நீத்தலும் உண்டு . 

தன்வீரனுக்கு நேர்ந்த நிலையை உட்கொண்டு காஞ்சி 
மன்னன் பகையரசன் தலை நடுங்குமாறு தன் வீரம் முழு 
வதையும் வெளிப்படுத்திக் கடும் போர் புரிவான் . பகைவர் 


புறத்திணையியல் - பொருட்சுருக்கம் 


19 


வேலானும் அம்பானும் ஏற்பட்ட விழுப்புண்கள் பலவாக , 
இனிப் போரிடல் இயலாது என்ற நிலையில் சிறந்த வீரன் 
மாற்றான் தன் உயிரைப் போக்கும் அளவும் காத்திராது தன் 
புண்களைக் கிழித்துக்கொண்டே உயிர் நீப்பான் . 

போர்க்களத்தில் புண்பட்டுக் கிடக்கும் வீரரை இரவில் 
காப்பார் ஒருவரும் இல்லாத நிலையில் பேய்களே பாது 
காக்கும் . விழித்துக் கொண்டே உயிர் நீத்த வீரர்கள் உயி 
ருடன் உளரோ இவரோ என்பதனைத் துணிவாக அறிய 
இயலாத நிலையில் பேய் அவரை அணுகுதற்கு அஞ்சும் . 
விழுப்புண்பட்டு வீழ்ந்து குற்றுயிராய்க் கிடக்கும் வீரர் 
உடல்களைப் பெண்பேய்கள் தொட்ட அளவிலே அவர் உயிர் 
நீங்குதலும் நிகழும் . பேய்கள் அணுகாதவகையில் வெண் 
சிறுகடுகினைச் சிதறி நறை புகைத்து மலர் தூவிக் குறிஞ்சிப் 
பண் பாடிப் புண்பட்ட வீரர்களை அவர் தம் உரிமைமகளிர் 
பேய் தொடாமல் இரவு முழுவதும் காப்பதும் உண்டு . 


போரில் இறந்துபட்ட சான்றோனுடைய நற்குணங்களை 
யும் நற்செயல்களையும் குறிப்பிட்டு அவனது பிரிவு குறித்துப் 
பல்லோரும் வருந்துதலும் உண்டு . 

மறு நாட் போருக்குப் புறப்படுமுன் காஞ்சிவேந்தன் தன் 
படைவீரர்களுக்குச் சிறந்த மதுவினைத் தேவையான அளவு 
வழங்கச் செய்வான் . 

தன்காதலுக்கு உரிய கணவன் விழுப்புண்பட்டு இறந் 
தானாக , அவன் உடலை எரிக்கும் ஈமத்தீயில் வீழ்ந்து தானும் 
உயிர் நீக்கும் கற்புடையாளும் ஆண்டுக் காணப்படுவாள் . 
தன்கணவன் உயிரைப் போக்கிய வேலினாலே தன் உயிரையும் 
போக்கிக் கொள்ளும் நங்கை நல்லாளும் காணப்படுவாள் . 


வஞ்சி மன்னன் காஞ்சி மன்னனுடைய மகளைத் தனக்கு 
மணம்செய்து தருமாறு வேண்டவும் , காஞ்சி மன்னன் மறுத் 
துரைத்துப் போரினைத் தொடர்தலும் உண்டு. 


20 இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 

இறுதியில் காஞ்சி வேந்தன் தன் நாட்டு மக்கள் மகிழப் 
பகைவரை அடியோடு புறங்காட்டி ஓடச்செய்தலும் உண்டு . 


பாடாண் 


கைக்கிளை ஆவது ஒருதலைக்காமம் . அதுபோலத் தலைவன் 
பரவலும் புகழ்ச்சியும் வேண்டுகிறான் ; ஆனால் அவனைப்பாட 
வரும்புலவன் பரிசிலை வேண்டியே வருகிறான் . ஆதலின் 
ஒருதலைக்காமமாக அமையும் பாடாண் , ஒருதலைகாமத்தை 
நுவலும் கைக்கிளை என்ற அகத்திணைக்கு ஒத்தபுறத்திணை 
ஆயிற்று . 


புலவன் அரசனுடைய ஒளி ஆற்றல் ஓம்பா ஈகை அளி 
முதலியவற்றைப் புகழ்ந்து பாடுவான் . புலவன் , தான் 
சேய்மையினின்றும் வள்ளலைக்காண வந்திருக்கும் செய்தியை 
வாயிற்காவலன் வாயிலாக வள்ளலுக்குச் சொல்லியனுப்பு 
வான் . 


வள்ளலைப் புலவன் உலகினைப் படைத்துக் காத்து அழிக் 
கும் முப் பெருந்தேவருள் திருமாலாகவே புகழ்ந்து பாடுவ 
தும் உண்டு . பெரும்பாலும் அரசனைத் திருமாலோடும் சிறு 
பான்மை ஏனைய கடவுளரோடும் ஒப்பித்துப் புகழ்ந்து பாடு 
வது வழக்கம் . அரசன் தேவர் அமிசமாய்த் தேவர் உருவம் 
சிறிதுமாறித் தோன்றியவன் என்று வருணிப்பதும் உண்டு. 

புலவன் அரசனை அணுகித் தான் கருதிவந்த பரிசில் 
இன்னது எனக்குறிப்பிடுவான் . உனக்கு முன் இன்ன இன்ன 
வள்ளல்கள் இவ்விவற்றை ஈந்தனர் ; அவர் போல நீயும் 
எனக்கு ஈதல் வேண்டும் என்று புலவன் அரசனிடம் குறிப் 
பிடுதலும் உண்டு. குற்றமற்ற புகழினை உடைய அரச 
னுடைய இயல்பினை உள்ளவாறு எடுத்துக் கூறுதலும் 
உண்டு. 


பகைவனுடைய பலவகைப் படைகளையும் சிதைக்கும் 
ஆற்றலுடைய அரசன் துயிலுதலை வேண்டிப் பாடுவர் ; அங் 


என 


21 
புறத்திணையியல் - பொருட்சுருக்கம் 
ஙனம் துயின்ற அரசன் வைகறைப்பொழுதில் தனக்குத் 
திறை யளிப்பதற்காகக் காத்துக்கொண்டிருக்கும் அரசர்க்கு 
அருள் செய்வதற்காகக் கண் விழித்தல் வேண்டும் 
வேண்டுவர் ; அங்ஙனம் துயில் உணர்ந்த மன்னனது புகழ் 
கிளந்து மங்கல இசை பாடுவர் . இன்பப்பொழுதாய் இர 
வினைக்கழித்து உறங்கிய மன்னன் துயில் நீங்கியதும் , மங் 
கலப் பொருள்களைத் தீண்டியும் நுகர்ந்தும் செவிமடுத்தும் 
எழுவது வழக்கம் என்பது குறிப்பிடப்படுகிறது . நல்ல 
காற்றடிக்கும் போதும் அணையாது சுடர்விட்டு எரியும் 
அரண்மனை விளக்கு அரசனுடைய வெற்றிச்சிறப்பைக் காட் 
டும் அறிகுறியாகக் குறிக்கப்படும் . உலகில் இருளகற்றும் 
ஞாயிற்றினோடு அரசனை ஒப்பிட்டுப் பேசுவதும் உண்டு . 


வரையா ஈகையன்றி , ‘ இன்னல் உற்றால் கொடுக்க 
என்று பெரியோர் கூறும் நாட்காலையிலே அரசன் தன் 
துன்பம் கெடக் கபிலைப் பசுவை அந்தணருக்குத் தானமாக 
முறையே வழங்குவான் . அரசன் தன்புகழ் சிறக்க வேள்வி 
வேட்டுத் தேவர்களுக்கு ஆவுதி அருத்துவான் . அரச 
னுடைய செங்கோலினால் பருவமழை தவறாது பெய்யுமாறு 
வெள்ளி சிறிது வடக்குத்திசை நோக்கியே இருந்து மழை 
வளம் சுரக்கும் என்று வெள்ளி நிலை விளம்பப்படும் . அரச 
னுடைய நாடு , வீட்டில் கிளி நால்வாய் வேற்றரசு தன்னரசு 
நட்டம் பெரும்பெயல் பெருங்காற்று என்ற எட்டுவகை 
இடரும் இன்றி நல்ல நெல்வளம் பொருந்திப் பொலிவதாக 
என்று நாட்டு வாழ்த்து நவீலப்படும் . 

கிணைவன் நாள் விடியலிலே வள்ளல் இல்லத்தின் முன் 
னிடத்தை அடைந்து வாழ்த்திய அளவில் தன்வறுமை 
நீங்கப் பெறுவான் . 


அரசன் போர்க்களத்தில் கைப்பற்றிய செல்வங்களை எல் 
லாம் தன்புகழ்பாடும் பாணர் முதலியோருக்கு வழங்கிவிடு 
வான் . அரசன் குறு நிலமன்னர் தன் அடிபோற்றிப் பரவ 


22 இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
அரியணையில் பெருநாட்டு மன்னவனாய் வீற்றிருப்பான் . 
முருகனைப்போன்ற பேராற்றலுடைய மன்னவன் பகைவர் 
மதிலைக் கைக்கொண்டு பின்னரே தன் வஞ்சினம் வாய்த்த 
தற்கு அறிகுறியாகத் தன் மயிர்ச்சிகையைக் கூட்டிமுடிப் 
பான் . அத்தகைய மன்னன் தனக்குரிய உரிமை மகளிரை 
மணந்து பல்லோரும் தன் மணக்கோலத்தைப் பாடுமாறு 
அவரோடு வீற்றிருப்பான் . 

அரசனுக்குப் புதல்வன் பிறந்தபோது தேவர் மகிழ , 
நாட்டுமக்கள் வாழ்த்த . பகைவர் மாறுபாடுகெடப் பொலிவு 
மங்கலம் கொண்டாடப்படும் . 

அரசனுடைய பிறந்த நாள் 
விழா , வெள்ளணி அணிதல் முதலியவற்றோடு சிறைவீடு 
செய்தல் முதலிய செயல்கள் நிகழ , வெள்ளணி நாள்விழா 
என்ற பெயருடன் கொண்டாடப்படும் . 


சிலநேரத்தில் , பரிசில்பெற வந்த பரிசிலன் , பரிசில் 
பெறாமலே பலநாள்களும் கழிந்தனவாக , வள்ளலிடம் தன் 
கடும் பினது இடும்பைகூறி விரைவில் பரிசில்வேண்டி நிற்ற 
லும் உண்டு . 


அரசன் புலவனுக்கு அவன் சிறப்பிற்கும் தன்சிறப்பிற் 
கும் தக்க பரிசில் நல்கி ஏழடி அவனை வழிகொண்டுவிட்டு 
விடைபெறுவான் . வள்ளல்களுடைய இல்லங்களில் புகழ் 
நிலை பெறுதலுக்குக் காரணமான விருந்தோம்பல் எனப் 
படும் ஆள் வினைவேள்வி 

இடையறாது நிகழ்ந்துகொண் 
டிருக்கும் . 


கூத்தரும் பாணரும் பொருநரும் வீறலியும் - ஆற்றி 
டைக் காட்சி உறழத் தோன்றிப் - பெற்ற பெருவளம் பெறா 
அர்க்கு அறிவுறீஇச் சென்று பயன் எதிரச் சொன்ன பக்கத் 
தனவாகிய கூத்தராற்றுப்படை பாணாற்றுப்படை , பொருந 
ராற்றுப்படை , விறலியாற்றுப்படை , என்பனவும் இப் 
பாடாண் திணையைச் சேர்ந்தனவாம் . சொல்லால் கடுமைய 
வாய்ப் பயன் தருதலால் மிகச்சிறக்கும் வாயுறை வாழ்த்து , 


புறத்திணையியல் - பொருட்சுருக்கம் 

23 
சான்றோர் முன் அடங்கி ஒழுகுதல் வேண்டும் என்று வற் 
புறுத்தும் செவியறிவுறூஉ என்பனவும் இத்திணைத் துறை 
களாம் . 


நாற்றிசையும் நிழல்செய்து கவிக்கும் அரசனுடைய 
வெண்கொற்றக் குடையைப் புகழ்ந்து பாடுதலும் உண்டு . 
பகைமன்னரை அழித்துக் குடிமக்களைப் பாதுகாத்தற்கு 
உதவும் அரசனுடைய வாள் முதலிய படைக்கலன்களைப் 
புகழ்ந்து பாடுதல் வாள் மங்கலமாகும் . 


அரசன் புண்ணிய நீர்களைக்கொண்டு மந்திரவிதியால் 
நீராடி முடிசூட்டுவிழா , வெற்றிவிழா , வீரவிழா என்பன 
கொண்டாடுதலும் உண்டு . 


முக்காலமும் உணர்ந்த ஞானிகள் அரசனை அணுகி , 
‘ இவை இவை செய்வாயாக என்று குறிப்பிடும் செய்தி ஓம் 
படை எனப்படும் . நீ வழிபடும் தெய்வம் உன்னைப் புறத் 
திருந்து தீங்கு வாராமல் பாதுகாக்க , நீ குற்றமற்ற செல்வத் 
தோடு வாழ்வாயாக என்று வாழ்த்துவது புறநிலைவாழ்த்து 
எனப்படும் . 


பெருந்தேவராகிய அயன் அரி அரன் என்ற மூவர் 
கொடிகளுள்ளும் ஒருவருடைய கொடியோடு ஒப்பிட்டு , அர 
சனுடைய கொடி, புகழ்ந்து வாழ்த்தப்படும் . வாணாசுர 
னுடைய சோ மதிலினை அழித்த திருமாலின் ஆற்றல் கந்தழி 
என்ற பெயரான் புகழப்பட்டு அரசனுக்கு ஏற்றி உரைக்கப் 
படுதலும் கூடும் . பெண்கள் முருகப்பெருமானைக் குறித்து 
வள்ளிக்கூத்து ஆடுவர் . 


இறைவன்பால் வீடுபெற்றான் ஒருவன் வீடு பெறுதற்குச் 
சமைந்தான் ஒருவனை ஆற்றுப்படுப்பது புலவராற்றுப்படை 
யாகும் . உலகப்பற்றினை அறுத்து வீடுபேறு அடைவதற் 
குச் சான்றோர் இறைவனை வேண்டுதல் புகழ்ந்தனர் பரவல் 


24 

இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
என்ற பெயரால் புகலப்படும் . இறைவனுடைய அருள் வெள் 
ளத்தைப் பழிச்சிப்பணிதலும் உண்டு . 


தலைவி ஒருத்தி தான் கண்ட தலைவனை அவன் விருப்பம் 
அறியாமலேயே , தானே விரும்பி அவன் மாலையைப் பெறு 
தற்கு விரும்பும் கைக்கிளையும் இத்திணையில் இடம்பெறும் . 
இரவிடைத் தலைவனைத் தழுவுதலை விரும்பிக் கார்கால இருட் 
கண்ணும் தலைவி சேர் தலாகிய பெருந்திணையும் இதன்கண் 
கூறப்படும் . தலைவி தலைவனுடைய புறத்தொழுக்கத்தைத் 
தான் அறிதலானே , அவனைத் தழுவுதலை வேண்டாது புலவீ 
கொள்ளுதலும் உண்டு . இக்கைக்கிளை , பெருந்திணை புலவி 
மூன்றற்கும் பாட்டுடைத் தலைவன் பெயர் உணர்த்தப்பட் 
டால்தான் இவை புறத்திணைப்பாடாண் பகுதியாகும் . கிள 
வித்தலைவன் பெயரே கூறப்படின் , இவை அகத்திணைப்பாற் 
படுவனவேயாம் , 


தெய்வமகளிர் தெய்வங்களை நயந்த பக்கமும் , மானுட 
மகளிர் தெய்வங்களை நயந்த பக்கமும் , மகளிர் குழந்தை 
யிடம் கொள்ளும் அன்பின் பகுதியும் , மகளிரும் மைந்தரும் 
மகிழ்ந்து வாழும் ஊர்ச்சிறப்பு உரைக்கும் திறனும் ஆகியன 
வும் பாடாண் திணையின் பகுதிகளாம் . 


ஒழிபு 


வாகை 


வெட்சி வஞ்சி உழிஞை தும்பை 

காஞ்சி 
பாடாண் என்ற ஏழுதிணைக்கண்ணும் எல்லாச்செய்திகளும் 
கூறப்பட்டன என்று கொள்ளுதற்கு இடம் இல்லை . அவற் 
றுள் கூறப்பட வேண்டியன சில இயைபு பெரிதும் இன்மை 
பற்றிக் கூறப்படாமல் வீடுக்கப்பட்டுள்ளன மேலும் அவ் 
வெழு திணைகளுக்கும் பொதுவான செய்திகள் சிலவும் தனித் 
தனியே ஒவ்வொன்றன் கண் கூறற்கு இடன் இன்மையான் 
கூறப்படாது வீடுபட்டுள்ளன அவ்விரு திறத்தனவும் புறப் 
பொருள் ஒழிபு என்று பெயர்பெறும் , 


புறத்திணையியல் - பொருட்சுருக்கம் 

25 
தமிழகத்து அரசர்கள் தம்மை அடையாளம் தெரிந்து 
கொள்ளுதற்காக முறையே சேரன் பனம்பூ மாலையினையும் 
பாண்டியன் வேப்பம்பூ மாலையினையும் சோழன் ஆத்திப்பூ 
மாலையினையும் அடையாள மாலையாக அணிந்துகொள்ளுதல் 
மலைந்தபூ எனப்படும் . 


மேம்பட்ட சிறப்பினை உடைய அரசனுக்கு வெற்றி 
நிலவுதலுக்காக அவன் அரண்மனையில் இருக்கும் உன்னமரம் 
தழைப்பதாகுக என்று கூறுதல் உன்ன நிலை எனப்படும் . 
அரசன் ஏழகத்தை ஊர்ந்து சென்றும் வெற்றி எய்துவான் 
என்று ஏழகத்தகரைப் புகழ்ந்து கூறுவது ஏழக நிலையாம் . 
அரசன் மிக இளையனாகிய காலத்திலேயே நாட்டாட்சியை 
மேற்கொண்டு சிறப்பாகச் செங்கோல் ஓச்சு தலும் ஏழக நிலை 
எனப்படும் . இளையோன் போரிடத்து வேட்கையான் பண்டு 
கிண்கிணி அணிந்த காலில் கழல் அணிதல் கழல் புனைதல் 
எனப்படும் . 


போரில் இறந்துபட்ட சிறந்த வீரனுக்கு நடுகல் நடு 
தற்குத் திட்டமிட்டு நல்லகல்லைத் தேர்ந்து எடுத்தல் கற் 
காண்டலாகும் . அக்கல்லில் மறவனை நிறுவுதல் கற்கோள் 
நிலையாகும் . அக்கல்லினைப் புண்ணிய நீரில் புரையோர் 
ஏத்தக் கழுவிக்கொள்ளுதல் நீர்ப்படை ஆகும் . அக்கல்லினை 
மறவன் பீடும் பெயரும் பொறித்து அணிவகைகளோடு நடு 
தல் நடுகல் ஆகும் . அக்கல்லில் நிறுவப்பட்ட மறவனுடைய 
கல்லினைத் தம் வீட்டிற்கு உறவினர் கொண்டு சேர்த்தல் இற் 
கொடு புகுதலாகும் . 


தலைவனோடு பாலை நிலத்தில் செல்லும் தலைவி எதிர் 
பாராத வகையில் தன் தலைவன் இறந்துபட்டானாகத் தான் 
தனித்து இருந்து துன்பமுறுதல் முதுபாலை ஆகும் . தலைவன் 
தலைவியைப் பாலை நில வழியே அழைத்துச் செல்கையில் 


26 

இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
அவள் எதிர்பாரா தவகையில் இறந்துபடின் அப்பொழுது 
தலைவன் வருந்தும் நிலை சுரநடை எனப்படும் . வீட்டில் 
இல்லறம் நடத்துங்காலைத் தன்மனைவி இறந்து பட்டாளாகக் 
கணவன் வீட்டில் தனித்திருந்து வருத்தமுறும் நிலை தபுதார 
நிலை எனப்படும் . அதுபோலக் கணவன் இறந்துபட்டா 
னாக மனைவி வீட்டில் கைம்மைக் கோலத்தோடு வருந்தியிருக் 
கும் நிலை தாபதநிலை எனப்படும் . புதல்வற்பயந்த பூங் குழை 
மடந்தை மகனை ஈன்ற அணிமைக் காலத்திலேயே உயிர் 
நீத்த செய்தியை விளக்குவது தலைப்பெயல் நிலை எனப்படும் . 
அதுபோலச் சிறுவன் ஒருவன் எதிர்பாராத வகையில் 
இறந்துபட்டானாக அவன் சுற்றத்தார் பலரும் அவன் பிரி 
விற்கு இரங்கித் தவிக்கும் நிலை பூசல் மயக்கு எனப்படும் . 
அரசன் இறந்துப்பட்டானாக நாட்டு மக்கள் புலம்பித் தவிப் 
பதும் பூசல்மயக்கு ஆகும் . 


கணவன் இறந்துபட்டானாக அவன் உடலை எரிக்கும் ஈமத் 
தீயில் தானும் விழுந்து அவன் உயிரைப் பின்தொடர்வதற் 
குச் சமைந்த மனைவியின் செயலைத் தடுத்தாரிடம் மனைவி 
உழுவலன்பின் திறத்தை எடுத்துக்கூறித் தீப்பாய்தல் மாலை 
நிலை எனப்படும் . போர்க்களத்தில் இறந்துபட்ட கணவனைக் 
கண்ட அளவில் மனைவியும் உயிர் நீத்தாளாக அதுகண்டு 
பொதுமக்கள் கூறுவது மூதானந்தம் எனப்படும் . 
மன்னனை எதிர்த்துப் போரிட்டு வெற்றிபெறும் முன்னரே 
வீரன் தன் உடலை உகுத்து வீரசுவர்க்கம் பெறுதலும் மூதா 
னந்தம் ஆகும் . 


பகை 


விழுப்புண்பட்டு வீரன் இல்லம் அடைந்தானாக , அவன் 
இல்லத்தில் விரிச்சியும் சொகினமும் தீயனவா தலை ஓர்ந்த 
உறவினர் அவன் பிரிவு அணிமைத்தாயிருக்கும் என்று 
கோடலின் அவன் மனைவியின் எதிர்காலநிலைகண்டு அஞ்சிச் 
சொல்லுவது விதுப்பானந்தமாகும் . மிகப்பெரிய போருக்கு 
அஞ்சாது செல்லும் வீரன் நிலை குறித்து , விரிச்சியும் சொகின 


27 


புறத்திணையியல் - பொருட் சுருக்கம் 
மும் தீயவா தலை ஓர்த்து உறவினர் மனம் கலங்கிக்கூறும் 
கூற்றும் விதுப்பானந்தத்தின் பகுதி ஆகும் . தன்கணவன் 
வீரசுவர்க்கம் அடைந்ததனைக் கண்டபின்னரும் தன்உயிர் 
நீங்கவில்லையே என்று தலைவி மனஞ்சுழலும் செய்தியைச் 
சொல்லுவது ஆனந்தப்பையுள் ஆகும் . கொடித்தேர் மன்ன 
வன் இறந்துப்பட்டானாக அவனை அடுத்தோர் தமக்கு நேர்ந்த 
இழவு கருதிச் செயலற்று இருக்கும் நிலையைச் சொல்லுவது 
கையறுநிலை ஆகும் . இறந்தவனுடைய குண நலன்களைப் 
பற்பல்கால் கூறி மனஞ்சுழன்று வருந்தி இருப்பதும் கையறு 
நிலையின் பாற்படும் . 

அறம் பொருள் இன்பம் என்ற உறுதிப்பொருள்களின் 
இயல்பு இவை என்பதை விளக்கிக் கூறும் துறை முது 
மொழிக் காஞ்சியாகும் . கூற்றவன் நம் உயிரை உடலின் 
நின்றும் பிரித்துக்கொண்டு போவதன் முன் தீயனவற்றை 
விடுத்து நல்லனவற்றையே செய்தல் வேண்டும் என்று உப 
தேசம் செய்வது பெருங்காஞ்சி எனப்படும் . மேம்பட்ட 
முனிவர்கள் இவ்வுலக வாழ்வு சிறப்பதற்காக வகுத்து 
உணர்த்தி அருளிய நெறிமுறைகளைப் பின்பற்றி வாழ்க 
என்பது பொருள்மொழிக் காஞ்சி ஆகும் . இவ்வுலகிற்கு 
மேலதாகிய தேவர் உலகத்தையும் கடந்து ஞானிகளால் 
புகழப்படும் வீடுபேற்றின் இயல்பு இங்ஙனமாய் இருக்கும் 
என்று விளக்கிக் குறிப்பிடும் துறை புலவர் ஏத்தும் புத்தேள் 
நாடு எனப்படும் . 


உலக நிலையாமையை எடுத்துக்கூறிப் பின்பற்ற வேண் 
டிய உயர்ந்த பொருளை உணர்த்துவது முதுகாஞ்சி ஆகும் . 
உலக மரபினை எடுத்துக்காட்ட மக்கள் பலர் மடிந்து தன்கண் 
புகவும் தான் அழியாது நிற்கும் சுடுகாடு பற்றிக் கூறுவது 
காடுவாழ்த்து ஆகும் . 


வினைமுற்றி மீண்ட தலைவன் கார்காலத்தில் தன் இல்லம் 
எய்தித் தன்மனையாளோடு இல்லிலிருந்து நல்லறம் செய்தல் 
கவலை இலேம் எனக் கழறிய முல்லையாகும் . போர்க்களம் 


28 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


சென்ற தலைவன் வினைமுற்றாமல் பாசறையிலேயே இருந்தா 
னாக அவன் வருவதற்கு முன் கார்காலம் வருவதனைக் குறிப் 
பிடுவது கார்முல்லையாகும் . பகைவரை வென்று திறை 
கொண்டு வெற்றிச்சிறப்போடு மன்னவன் தேர் ஏறித் தன் 
கோ நகருக்கு மீண்டு வரும் சிறப்பைத் தெரிவிப்பது தேர் 
முல்லை ஆகும் . கணவன் பிரிந்து சென்றகாலைத் தலைவி தன் 
இல்லில் தன் நாணமே துணையாக வாழ்ந்து வருவதனைக் 
குறிப்பது நாண்முல்லை யாகும் . 


செல்வமிகுதி வேண்டாமல் போதிய செல்வத்தோடு 
இல்லிலிருந்து கணவற்பேணி விருந்தோம்பி வாழும் இல்லற 
மாண்பினை இயம்புவது இல்லாண் முல்லையாம் . வயல்வளம் 
சுரக்கப் பல்லாற்றானும் உதவும் பகடுபோல இல் நலம் சுரக்கப் 
பல்லாற்றானும் முயலும் கணவன் வாழ்கிறான் என்று தலைவி 
கணவனைப் பகட்டினோடு ஒப்பிட்டுக்கூறுவது பகட்டு முல்லை 
யாம் . 


திருமண மாலை யணிந்து தலைவியை மணந்த தலைவன் 
தனக்கு அவளை மனையாளாக்கித் தந்த ஊழ் வினையை 
வாழ்த்தி உரைப்பது பால் முல்லையாகும் . செல்வவளம் மிக்க 
தம் உறவினர் வீட்டு உணவினும் தன் கணவன் தாளாற்றித் 
தந்த பொருள் கொண்டு இல்லறத்தை நல்லறமாகச் செய்து 
உண்ணும் எளிய உணவே மேம்பட்டது என்று தலைமகள் 
கூறுவது கற்பு முல்லையாம் . கணவன் பிரிந்த காலைத் தலைவி 
கார்ப்பருவம் வந்த பின்னரும் மனம் தளராது மறைபிறர் 
அறியாமல் தன்நெஞ்சினை நிறுத்தற்கு ஆம் நிறையோடு 
அமைதியாக இல்லில் இருப்பது காவல் முல்லையாம் . மணம் 
செய்து புக்ககம் புக்க தலைவி தன் தலைவனுடைய பெருவளம் 
இல்லறம் நிகழ்த்தப்பயன்படுவது குறித்து மகிழ்ந்து உரைப் 
பது பெருவளனேத்தும் முல்லையாம் . 


புலவர்கள் தமக்குப் பரிசில் நல்கும் வள்ளலரைப் 
புகழ்ந்து பரிசில் ஈயா உலோபிகளைப் பழித்துப் பாடுவது 


புறத்திணையியல் பொருட்சுருக்கம் 

29 
கொடுப்போர் ஏத்திக் கொடாஅர்ப் பழித்தலாம் . இவையே 
யன்றி வாணிகன் வெற்றி , உழவன் வெற்றி , மல்லன் வெற்றி , 
ஏற்று வெற்றி , கோழிவெற்றி , தகர் வெற்றி , யானை வெற்றி , 
குறும்பூழ் வெற்றி , சிவல் வெற்றி , கிளி வெற்றி , பூவை 
வெற்றி , குதிரை வெற்றி , தேர் வெற்றி . சூதுவெற்றி , யாழ் 
வெற்றி , பாடல் வெற்றி , ஆடல் வெற்றி , பிடி வெற்றி . 
முதலிய பலவகைப் பொருள்களின் வெற்றி பற்றிப் பாடப் 
படும் புறத்துறைகளும் இவ்வொழிபின் பாற்படும் . 

இவையே அன்றிப் பாட்டுடைத்தலைவன் பெயரன்றிக் 
கிளவித்தலைவன் பெயரைக் குறிப்பிட்டுப் பாடப்படும் ஆண் 
பாற் கூற்றுக் கைக்கிளை , வெண்பாற் கூற்றுக்கைக்கிளை , 
பெண்பாற் கூற்றுப் பெருந்திணை , இருபாற் கூற்றுப் பெருந் 
திணை என்பனவும் புறத்திணை யிறுதியில் ஒழிபாய் இடம் 
பெறுவனவாம் . 


ஆண்பாற் கூற்றுக் கைக்கிளை 


சுரும்பிவர் பூம்பொழில் சுடர்வேல் காளை 
கருந்தடங் கண்ணியைக் கண்ட காட்சியும் , 
கல்நவில் தோளான் கண்ட பின் அவளை 
இன்னள் என்று உணரான் ஐயுறும் ஐயமும் , 
மாநிலத்து இயங்கும் மாதர் ஆம் எனத் 
தூமலர்க் கோதையைத் துணிந்து உரைத்த துணிபும் 
இணர் ஆர் கோதைான் நெஞ்சத்து இருந்தும் 
உணராள் என்னை என்று உட்கொண்ட உட்கோளும் 
இவளைப் பயந்து எடுத்தோர் வாழியர் நெடிதுான 
அவளைப் பயந்தோரை ஆனாது புகழும் பயந்தோர்ப் 

[ பழிச்சலும் , 
அழிபடர் எவ்வம் கூர ஆயிழையின் 
பழிதீர் நன்னலம் பாராட்டிய நலம் பாராட்டலும் , 
கொய்தழை அல்குலாளின் கூட்டம் வேண்டி அஃது 
எய்துதல் அருமையின் இறப்பப் புகழ்ந்த நயப்புற் 

[ றிரங்கலும் , 


30 

இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
உணரா எவ்வம் பெருகுதலின் ஒளியிழையைப் , 
புணரா இரக்கத்தொடு புலம்பிய புணரா இரக்கமும் , 
அந்தழை அல்குலாளின் அணி நலம் புணராத , 
வெந்துயர் பெருக வெளிப்பட இரந்த வெளிப்பட 

இரத்தலும் , 
என்ற ஒன்பது துறைகளை உடையது . 

பெண்பாற் கூற்றுக் கைக்கிளை 
தேம்பாய் தெரியல் விடலையைத் திருநுதல் 
காம்புஏர் தோளி கண்டு சோர்ந்த காண்டலும் . 
கல் நவில் திணிதோள் காளையைக் கண்ட 
நன்னுதல் அரிவை நயப்பு உரைத்த நயப்பும் , 
வண்டு அமர் குஞ்சி மைந்தனை நயந்த 
ஓண்தொடி அரிவை உட்கொண்ட உ.ட்.கோளும் , 
ஒன்னார் கூறும் உறுபழி நாணி , 
மென்தோள் அரிவை மெலிவொடு வைகிய மெலிவும் , 
மணிவளை நெகிழ மா நலம் தொலைய , 
அணியிழை மெலிவின் ஆற்றல் கூறிய மெலிவொடு 

வைகலும் , 
மைவரை நாடனை மடந்தை பின்னரும் 
கைவளை சோரக் காணவிரும்பிய காண்டல் வலித்தலும் , 
புரிவளை நெகிழப் புலம்பொடு நின்றோள் 
பருவரல் உள்ளமொடு பகற்பொழுதை வெறுத்த 

பகல்முனி வுரைத்தலும் , 
புலம்பொடு வைகும் பூங்குழை கங்குல் 
கலங்கினேன் பெரிது எனக் கசிந்து உரைக்கும் 

இரவு நீடுபருவரலும் , 
ஒண்தொடி மடந்தை உருகெழு கங்குலில் 
கண்டவன் கரப்பக் கனவில் அரற்றிய கனவின் 

[ அரற்றலும் , 
பெய்வளை அவனொடு பேணிய கங்குல் 
உய்குவன் வரின் என உரைத்த அதன் பக்கமும் , 


புறத்திணையியல் - பொருட்சுருக்கம் 


31 


அஞ்சொல் வஞ்சி அணிஇருன் செலீஇய 
நெஞ்சொடு புகன்ற நிலைஉரைத்த நெஞ்சொடு 

( மெலிதலும் 
வரிவளை நெகிழ்த்தோன் முன்செல வலித்தேன் 
அரிவையர் அறிகஎன உரைக்கும் அதன் பக்கமும் , 
பெண்பாற் கூற்றுக் கைக்கிளை ஆகும் . 


பெண்பாற் கூற்றுப் பெருந்திணை 
கைஒளிர் வேலவன் கடவக காமம் 
மொய்வளைத் தோளி முந்து றமொழிந்த வேட்கை 

( முந்துறுத்தலும் , 
முன் இழந்த நலன் நச்சிப் பின்னிலை மலிந்த 

( பின்னிலை முயறலும் , 
இறைவளை நெகிழ இன்னாது இரங்கிப் , 
பிறை நுதல் மடந்தை பிரிவுகுறித்துப் பிதற்றிய 

பிரிவிடை அரற்றலும் , 
முகைபுரை முறுவல் முள்ளெயிற்று அரிவை 
வகைபுனை வளமனை வரவு எதிர்ந்த 

( வாவெதிர்ந்திருத்தலும் , 
நெடு வேய்த் தோளி நிமித்தம் வேறுபட 
வடிவேல் அண்ணல் வாராமைக்கு அழிந்த 

( வாராமைக்கு அழிதலும் , 
காண்டல் வேட்கையொடு கனை இருள் நடு நாள் 
மாண்ட சாயல் மனை இறந்த இரவுத்தலைச்சேறலும் , 
இல்லவை சொல்லி இலங்குாயிற்று அரிவை 
நல்வயல் ஊரனை நகைமிகுத்த இல்லவைந்ததலும் , 
நல்வளை மடந்தை நற்றார் பறித்து 
புலவி ஆற்றாள் புலம்புற்ற புலவியுள் புலம்பலும் , 
நிற்றல் ஆற்றாள் நெடிது உயிர்த்து அலமரும் 
பொற்றொடி அரிவை பொழுதுகண்டு இரங்கிய 

[ பொழுதுகண்டிரங்கலும் , 
அணிவயல் ஊரனொடு அப்புவிழ அமரும் 


32 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
பணிமொழி அரிவை பரத்தையை ஏசிய 

[ பரத்தையை ஏசலும் , 
உறுவரை மார்பன் ஒள்ளிணர் நறுந்தார் 
கறுவொடு மயங்கிக் கண்சிவந்த கண்டுகண்சிவத்தலும், 
மைவரை நாடன் மார்பகம் பொருந்திக் 
கைவீடல் அறியாக் காதலில் களித்த 

கா தலிற்களித்தலும் , 
காதல் பெருகக் கணவனைக் கண்ணுற் றுக் 
கோதையால் பிணித்துக் கொண்டு அகம் புகுந்த 

( கொண்டகம்புகுதலும் , 
பெய்தார் அகலம் பிரிதல் ஆற்றாக் . 
கொய்தழை அல்குல் கூட்டத்துக் குழைந்த 

( கூட்டத்துக்குழைதலும் , 
நல்லிருள் மாலை நடுங்குஅரூர் நலிய 
ஒள்வளைத் தோளி ஊடலுள் நெகிழ்ந்த 

(ஊடலுள் நெகிழ்தலும் . 
துயரொடு வைகிய சூழ்வளைத் தோளி 
உயர்வரை நாடன் புகழ் கேட்டு விரும்பும் 

[ உரை கேட்டு நயத்தலும் , 
கோடுயர் வெற்பன் கூப்பிய கையொடு 
பாடகச் சீறடி பணிந்த பின் இரங்கிய இரக்கமும் , 
மாயிருங் கங்குல் மா மலை நாடனைப் 
பாயல் நீவிப் பள்ளி மிசைத்தொடரும் 

[ பள்ளிமிசைத்தொடர் தலும் , 
பாயிருள் கணவனைப் படர்ச்சி நோக்சிச் 
சேயிழை அரிவை செல்கென வீடுத்த 

( செல்கென வீடுத்தலும் , 
என்ற துறைகளை உடையது . 


இருபால் கூற்றுப் பெருந்திணை 
நிலவுவேல் நெடுந்தகை நீள்கழை ஆற்றிடைச் 
செலவுமுள் வலித்துச் செலவு அழுங்கிய 

[ செலவு அழுங்கலும் , 


ஊ 


புறத்திணையியல்- பொருட்சுருக்கம் 

33 
ஒன்றல்ல பலபாடி மன்றிடை மடலூரும் 

( மடல் ஏறுதலும் , 
பழி மாலை உறுதுயர் நோக்கித் 
தோழி நீங்காள் தூது இடை ஆடிய தூதிடை ஆடலும் , 
மான்ற மாலை மயிலியல் வருத்தல் 
தோன்றக் கூறிய துயர்உரைக்கும் 

(துயர் அவர்க்கு உரைத்தலும் , 
போதார் கூந்தல் பூந்தொடி அரிவை 
காதல் கைம்மிகக் கண்டு மனம் சோரும் கைசோர்தலும் , 
உருவ வால்வளை உயங்கத் தோழி 
பருவம் மயங்கிப் படர் உழந்த பருவமயக்கமும் , 
ஆங்கு அவர் கூறிய பருவம் அன்று எனத் 
தேங்கமழ் கோதை தெளியும் அதன்பகுதியும் , 
காமுறு காமம் தனை பரிந்து ஏங்கி 
ஏமுற்று இருந்த இறைவன் உரைக்கும் 

[ ஆண்பாற்கிளவியும் , 
வெள்வளை நெகிழவும் எம்முள்ளாத 
கள்வனைக் காணாது இவ்வூர் எனக்கிளக்கும் 

பெண்பாற்கிளவியும் , 
தேங்கமழ் கோதை செம்மல் அளிநினைந்து 
ஆங்கு அந்நிலைமை யாய் அறியாமை 
வேங்சை.அஞ் சிலம்பற்கு வெறியாடிய வெறியாட்டும் , 
மாண் இழைக்கு வயலூரன் 
பாண்வரவு பாங்கி மொழிந்த பாண்வரவுஉரைத்தலும் , 
தேங்கமழ் சிலம்பன் தார் எனக்கு எளிது என 
பாங்கவர் கேட்பப் பரத்தை மொழியும் 

[ பரத்தை கூறலும் , 
பேணிய பிறர் முயக்கு ஆர் அமுது அவர்க்குான 
பாணன் வீறலிக்குப் பாங்கி கூறும் பாங்கி கூற்றும் , 


5 


34 


இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 


ஆங்கவன் மூப்பு அவர்க்கு அருங்களி தரும் என 
பாங்கி கேட்ப விறலி பகர்ந்த விறலி கூற்றும் , 
உம்மில் அரிவை உயர்மொழி ஒழிய 
எம்மில் அவனும் தேரும் வருமெனப் 
பரத்தை வாயிற்குப் பாங்கி 

பகர்ந்த 

கூற்றும் , 
மற்றவர் சேரியில் மைந்தன் உறைந்தமை 
இற்றுஎன விறலி எடுத்துரைத்த கூற்றும் , 
பொற்றார் அகலம் புல்லிய மகளிர்க்கு 
அற்றாங்கு ஒழுகாது அறம் கண்மாறிய குற்றிசையும் , 
நாறிருங் கூந்தல் மகளிரை நயப்ப 
வேறுபடு வேட்கை வீயக் கூறிய குறுங்கலியும் , 
பெருந்திணைத் துறைகளாம் . 


இவ்வாறாகப் புறத்திணை வெட்சி வஞ்சி உழிஞை தும்பை 
வாகை காஞ்சி பாடாண் என்ற எழுவகைப்படும் எனவும் , 
இவற்றில் கூறப்படாமல் விடுக்கப்பட்டன யாவும் புறத்திணை 
ஒழிபாகக் கொள்ளப்படும் எனவும் , அகத்திணை ஒழிபாகிய 
கைக்கிளை பெருந்திணைத் துறைகளும் பொருட்பகுதி யிறுதி 
யில் ஒழிபாக ஈண்டே கூறப்படல் வேண்டும் எனவும் , இவ் 
வாசிரியர் கொண்டுள்ளமை உணரப்படும் . 


புறத்திணையியல் - பொருட்சுருக்கம் 

35 
பொருளடக்கம் 
தொடர் நூற்பா 

இயல் நூற்பா 
எண் 


எண் 


599 


அகத்திணையின் இயற்கையை நன்கு உணர்ந் 
தோர் கூறும் புறத்திணை எனப்படுவது அறம் 
பொருள் என்ற இரண்டன் இயல்பினை உடைத் 
தாய் வெளியே புலப்பட நிகழும் ஒழுக்கமாம் 
என்பது . 


1 


600 


வெட்சி வஞ்சி உழிஞை தும்பை வாகை காஞ்சி 
பாடாண் எனப்புறத்திணைக் கூறுகள் எழுவகைய 
என்பது . 


2 


601 


ஆகிய 


வெட்சிக்கண்ணும் உழிஞைக்கண்ணும் நிகழும் 
நிறைமீட்டலும் வாயில்காத்தலும் 
செயற்கு முறையே கரந்தைப் பூவினையும் நொச் 
சிப் பூவினையும் சூடுதல் வழக்காறு என்பது . 


3 


602 


அவற்றுள் , வெட்சித்திணையாவது குறிஞ்சி 
என்ற அகத்திணைக்கு ஏற்ற புறத்திணையாய் 
அஞ்சத்தக்க போர்த்தொழிலைத் தொடங்கிய 
அரசனால் விடுக்கப்பட்ட முனைப்புலங் காத்தி 
ருக்கும் வீரர் பகைவர் ஆநிரைகளைக் கைப்பற்று 
தலும் , பகைவரால் கைப்பற்றப்பட்ட ஆநிரை 
களை மீட்டலும் என்ற இருபகுதிப்படும் என்பது . 


4 


803 


வெட்சியின் முதற்கூறு மண்டு அமர்க்கு இவர்ந் 
தோன் தண்டத்தலைவரை அழைத்து மருவலர் 
ஆநிரைகளைக் கவர்ந்துவருக என்று பணித்தல் 
முதலாக வெறியாட்டு ஈறாக அமைந்த இருபத்தி 
ரண்டு துறைகளை உடையது என்பது , 


5 


36 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


தொடர் நூற்பா 


இயல் நூற்பா 


எண் 


எண் 


604 


வெட்சிப்பகுதி இரண்டனுள் பின்னர்த்தாகிய 
கரந்தை சூடியவீரர் செயல்கள் - நிரைகோள் கேட்ட 
குரைகழல் அரசன் விரை செலல் மறவரை மீட்க 
எனப்பணித்தல் முதலாகக் கொற்றவை நிலை ஈறா 
கக் 

கூறப்பட்ட இருபத்தேழு 
உடையது என்பது . 


துறைகளை 


6 


605 


வஞ்சி என்ற புறத்திணை முல்லை என்ற அகத் 
திணைக்கு ஏற்ற புறத்திணையாம் . அது மண்ணி 
டத்துக் கொண்ட வேட்கையானே மன்னன் 
ஒருவன் மாற்றுவேந்தன் அஞ்சுமாறு அவன் 
நாட்டிடைப் படையொடும் மேற்சே றலைக் குறிப் 
பதாம் என்பது . 


7 


606 


வஞ்சித்திணை வாடா வஞ்சி மலைதல் முதலாக 
இறுத்தபின் நாடு அழிவு இரங்கி மறுத்து 
உரைத்தபக்கம் ஈறாகச் சொல்லப்பட்ட இருபத் 
தைந்து துறைகளை உடையது என்பது 


8 


607 


உழிஞை என்ற புறத்திணை மருதம் என்ற அகத் 
திணைக்குப் புறனாகும் . அது சிறந்த அரணத்தை 
முற்றுகையிடலும் காத்தலும் என்ற இருபகுதி 
யினை உடையது என்பது . 


9 


608 


முதற்கூறு முடிமிசை உழிஞை சூடி ஒன்னார் 
கொடி நுடங்கு ஆர்எயில் கொளற்குக் குறித்தல் 
முதலாகத் தொகை நிலை ஈறாகச் சொல்லப்பட்ட 
முப்பத்திரண்டு துறைகளை உடையது என்பது . 


10 


609 


உழிஞையின் இரண்டாங் 

கூறு 

ஏப்புழை 
ஞாயில் ஏந்து நிலை அரணம் காப்போர் சூடிய 
பூவினைப் புகழ்தல் முதலாக வெம்முரணான் 


புறத்திணையியல் - பொருட்சுருக்கம் 


37 


தொடர் நூற்பா 


இயல் நூற்பா 


எண் 


எண் 


மகள் வேண்ட அம்மதிலோன் மறுத்து உரைத் 
தது இறுதியாக ஒன்பது துறையினை உடையது 
என்பது . 


11 


610 


தும்பை என்ற புறத்திணை நெய்தல் என்ற அகத் 
திணைக்குப் புறனாவதாம் . அது தன் வலிமையைப் 
பெரிதாகக்கருதிக் களம் வகுத்துப் பொர வந்த 
வேந்தனை மாற்றரசன் எதிர்த்து அழிக்கும் 
சிறப்பினைக் கூறுவதாம் என்பது . 


12 


611 


தும்பைத்திணை -கருங்கழல் வேந்தன் செங்களம் 
கருதிப் பைந்துணர்த்தும்பை வெண்பூச் சூடல் 
முதல் , தொகை நிலை இறுதியாகக் கூறப்பட்ட 
இருபத்தெட்டுத் துறைகளை உடையது என்பது . 


13 


612 


வாகை என்ற புறத்திணை பாலை என்ற அகத் 
திணைக்குப் புறனாம் என்பது . அது முயற்சியால் 
பெற்ற வென்றி , இயல்பாக உள்ள வென்றி என்ற 
இரு வேறுபாட்டு வென்றிகளையும் விளங்க 
உரைப்பதாம் என்பது . 


14 


613 


வாகைத்திணை , அலைகடல் தானை அரசு அட்டு 
இறையோன் இகல் புனை வாகை சூடல் முதலாக 
அருளொடு நீங்கள் ஈறாகக் கூறப்படும் முப்பத் 
திரண்டு துறைகளைஉடையது என்பது . 


15 


614 


காஞ்சி என்ற புறத்திணை பெருந்திணை என்ற 
அகத்திணைக்குப் புறனாகும் . அது பலவகை நிலை 
யாபையை 

உலகு இயற்கையைப் 
பொருந்திய நெறியினை உடைத்து என்பது . 


உடைய 


16 


38 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


தொடர் நூற்பா 


இயல் நூற்பா 


எண் 


எண் 


615 


காஞ்சித்திணை , வருபடை நோனான் மடுத்து 
எதிர் ஊன்றல் முதலாக மன்னவன் இகல் மறம் 
மடங்க வேல் இறைவன் முன் இருந்து அருமுனை 
முடித்த முன்னிருப்பு ஈறாகச் சொல்லப்படும் இரு 
பத்தைந்து துறைகளை உடையது என்பது . 


17 


616 


பாடாண் திணை யாவது , கைக்கிளை என்ற அகத் 
திணைக்குப் புறனாவதாம் . 

அது பாடப்படும் 
ஆண் மகனது ஒழுக்கத்தைப் பாடும் முறைமை 
யினை உடையது என்பது . 


18 


617 


பாடாண் திணை ஒளியும் ஆற்றலும் ஓம்பா ஈகை 
யும் அளியும் என்றிவை ஆய்ந்து இனிது உரைத் 
தல் முதல் , நீங்காக் காதல் மைந்தரும் மகளிரும் 
பாங்குறக் கூடும் பதிநிலை உரைத்தல் ஈறாகக் 
கூறப்படும் நாற்பத்தொன்பது துறையினை 
உடைத்து என்பது . 


19 


618 


கூறப்படாதனவும் பொதுவாயினவும் ஒழிபாகக் 
கொள்ளப்படும் என்பது . 


20 


619 


ஒழிபாவது - மாபெருந்தானையர் மலைந்த பூ முத 
லாகப் பெரும்பெயர் வெற்றி ஈறாகக் கூறப்பட்ட 
பிற துறைகளும் கொண்டு இயல்வது என்பது . 


21 


புறத்திணையியல் - பொருட் சுருக்கம் 

39 
புறத்திணை இயலில் காணப்படும் தொல்காப்பிய 

நூற்பாக்களும் பகுதிகளும் . 


தொல்காப்பிய 
நூற்பா எண் 


இயற்பா 
நூற்பா எண் 


.... 


4 வெட்சி தானே குறிஞ்சியது புறனே . 

தொல் பொ . 56 
வேந்துவிடு முனைஞர் வேற்றுப்புலக் களவின் 
ஆதந்து ஓம்பல் 

57 
5 ஒற்றின் ஆகிய வேய் வேய்ப்புறம் 
முற்றின் ஆகிய புறத்திறை முற்றிய 
ஊர் கொலை ஆகோள் பூசல் மாற்றே 
நோயின்று உய்த்தல் நுவல்வழித் தோற்றம் 
தந்து நிறை பாதீடு உண்டாட்டுக் கொடை . 

58 


61 


62 


63 


7 வஞ்சி தானே முல்லையது புறனே . 
எஞ்சா மண்ணசை வேந்தனை வேந்தன் 

அஞ்சுதகத் தலைச்சென்று அடல் குறித் தன்றே . 
8 வருவிசைப் புனலைக் கற்சிறை போல 

ஒருவன் தாங்கி ..... 
9 உழிஞை தானே மருதத்துப் புறனே . 

முழுமுதல் அரணம் முற்றலும் 
12 தும்பை தானே நெய்தலது புறனே . 

மைந்துபொருளாக வந்த வேந்தனைச் 
சென்று தலை அழிக்கும் சிறப்பிற்று என்ப . 


64 
65 


69 


70 


.... 


72 


13 வேல்மிகு வேந்தனை மொய்த்தவழி ஒருவன் 

தான் மீண்டு எறிந்த 
இருவர் தலைவர் தபுதி 
கணையும் வேலும் துணையுற மொய்த்தலின் 
சென்ற உயிரின் நின்ற யாக்கை 
இருநிலந் தீண்டா 


71 


.... 


40 இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 
தொல்காப்பிய 

இயற்பா 
நூற்பா எண் 

நூற்பா எண் 
இருபெரு வேந்தர் தாமும் சுற்றமும் 
ஒருவரும் ஒழியாத் தொகை நிலை 

72 
வாகை தானே பாலையது புறனே . 

73 
தாவில் கொள்கைத் தத்தம் கூற்றைப் 
பாகுபட மிகுதிப் படுத்தல் என்ப . 

74 
14 அறுவகைப் பட்ட பார்ப்பன 

ஐவகை மரபின் அரசர் 
இருமூன்று மர பின் ஏனோர் 
நாலிரு வழக்கின் தாபத 

75 
திர் என் றிரு பாசறைக் 
காதலின் ஒன்றிக் கண்ணிய 

75 


1 ... 


... 


... 


... 


... 


15 எட்டுவகை நுதலிய அவையம் 


76 


16 


77 


காஞ்சி தானே பெருந்திணைப் புறனே 
பாங்கருஞ் சிறப்பின் பல்லாற் றானும் 
நில்லா உலகம் புல்லிய நெறித்தே . 


78 


17 இன்னது பிழைப்பின் இதுவா கியர் எனத் 

துன்னருஞ் சிறப்பின் வஞ்சினம் 
முலையும் முகனும் சேர்த்திக் கொண்டோன் 
தலையொடு முடிந்த நிலையொடு தொகைஇ 
பண்புற வரூஉம் பகுதி நோக்கிப் 
புண்கிழித்து முடியும் 
ஏமச் சுற்றம் இன்றிப் புண்ணோற் 
போய் ஓம்பிய 
இன்னகை மனைவி போய்ப் புண்ணோன் 
துன்னுதல் கடிந்த தொடா அக் காஞ்சியும் 
இன்னன் என்று இரங்கிய மன்னை 


.. 


1 ... 


79 


18 


பாடாண் .... கைக்கிளைப் புறனே . 


80 


புறத்திணையியல் - பொருட்சுருக்கம் 
தொல்காப்பிய 

இயற்பா 
நூற்பா எண் 

நூற்பா எண் 


19 


90 


60 
90 


pos ... 


சேய்வரல் வருத்தம் வீட வாயில் 
காவலர்க்கு உரைத்த கடைநிலை யானும் 
மாயோன் மேய மன்பெருஞ் சிறப்பின் 
தாவா விழுப்புகழ்ப் பூவை நிலையும் 
கபிலை நிலையு 
கூத்தரும் பாணரும் பொருநரும் விறலியும் 
ஆற்றிடைக் காட்சி உறழத் தோன்றிப் 
பெற்ற பெருவளம் பெறாஅர்க்கு அறிவுறீஇச் 

எதிர . 
புரையோர் நாப்பண் அவிதல் கடன்என ..... 
வழிபடு தெய்வம் நிற்புறங் காப்பப் 
பொலிமின் என்னும் புறநிலை வாழ்த்தே 


சென்று 


91 
426 


.. 


422 


20 


.... 


60 


வேந்திடை தெரிதல் வேண்டிப் 
போந்தை வேம் பே ஆரென வரூஉம் 
மாபெருந் தானையர் மலைந்த பூவும் 
நனிமிகு சுரத்திடைக் கணவனை இழந்து 
தனிமகள் புலம்பிய முதுபாலை 
தாய்தா வரூஉம் தலைபெயல் நிலையும் 
நல்லோள் கணவனொடு நனி அழல் புகீ இச் 
சொல்லிடை யிட்ட மாலை நிலையும் 


79 


21 மலர் தலை உலகத்து மரபு நன்கு அறியப் 

பலர்செலச் செல்லாக் காடு வாழ்த்து , 
கொடுப்போர் ஏத்திக் கொடா அர்ப் பழித்தலும் . 


79 
90 


ஏனைய நூற்பாக்கள் 

புறப்பொருள் வெண்பாமாலை 
நூற்பா , கொளு என்பவற்றை உட்கொண்டு , இவ்வாசிரியர் , 
தொல்காப்பிய அமைப்பில் அமைத்தனவேயாம் . 


6 


42 

இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 

புறத்திணையியல் அமைப்பு 
தொல்காப்பியத்தினைப் பெரும்பாலும் அடியொற்றிப் 
புறத்திணையியலை அமைத்த ஆசிரியர் துறைகளைப் பெரும் 
பாலும் புறப்பொருள் வெண்பாமாலையை ஒட்டியே வகுத் 
துள்ளார் . புறப்பொருள் வெண்பாமாலை புறத்திணைப் பகுதி 
கள் பன்னிரண்டு என்று குறிப்பிடவும் , அகத்திணை ஏழற்குப் 
புறத்திணை ஏழே இருத்தல் வேண்டும் என்ற கொள்கை 
யினராய்ப் புறத்திணை ஏழே என்று வலியுறுத்திப் பேசுகிறார் . 
கரந்தைத்திணை வெட்சியின் ஒரு கூறே என்பதனையும் 
நொச்சித்திணை உழிஞையின் ஒருகூறே என்பதனையும் விளக் 
குகிறார் . காஞ்சி எதிர்ஊன்றலாகும் என்ற புறப்பொருள் 
வெண்பாமாலைஉடையார் கொள்கையை வீடுத்துத் தொல் 
காப்பியனார் குறிப்பிடுவது போல உலக நிலையாமையைக் 
காஞ்சித்திணை உணர்த்துகிறது என்று குறிப்பிடும் ஆக 

ஆசிரியர் 
துறைவகைகளைப் புறப்பொருள் வெண்பாமாலையை ஒட்டியே 
புகல்கிறார் . அந்நூல் குறிப்பிடும் பொதுவியல் , கைக்கிளை , 
பெருந்திணை என்ற திணைகள் இவ்வாசிரியரால் புறத்திணை 
ஒழிபு என்ற பகுதியுள் அடக்கப்பட்டுள்ளன . 


தொல்காப்பியத்தை ஒட்டியே இவ்விப்புறத்திணை இவ் 
வீவ்வகத்திணைக்குப் புறனாம் என்று சுட்டும் ஆசிரியர் திணை 
இலக்கணத்தையும் தொல்காப்பியத்தை ஒட்டியே குறிப் 
பிட்டுத் துறை விளக்கத்தில் சிற்சில இடங்களில் மாத்திரம் 
தொல்காப்பிய நூற்பாப் பகுதியைக் கொள்கிறார் . 


வெட்சித்திணையில் மண்டமர்க்கு இவர்ந்தோர் மருவலர் 
நிரையினைத் தண்டத் தலைவரைத் தருக எனப் பணித்தல் , 
விரிச்சி ஓர்த்தல் வேண்டா வீரம் என்பனவும் , 

வெட்சித்திணையின் இரண்டாங் கூறாகிய கரந்தைப் 
பகுதியில் , நிரைகோள் கேட்ட குரைகழல் அரசன் வீரைசெலல் 
மறவரைமீட்க எனப் பணித்தல் , பறவாப்புள் தெரிதல் , நன்கு 


புறத்திணையியல் - பொருட்சுருக்கம் 

43 
உணர் உசா , புறத்திறை , ஆபெயர்த்துத் தருதல் , அருஞ் 
சமர் விலக்கல் , நலிவின்று உய்த்தல் , நண்ணுவழித் தோற்றம் , 
நிறைத்தல் . பா தீடு , உண்டாட்டு , கொடை , துடி நிலை , கொற் 
றவை நிலை என்பனவும் கூறப்பட்டுள்ளன . 


உழிஞைத்திணைத் துறையுள் செருமதிலோர் சிறப்பு 
உரைத்த பக்கம் அகத்துழிஞையின் பகுதியாக அமைக்கப் 
பட்டிருத்தலே ஏற்றது 

தும்பைத்திணைத் துறையுள் நூழில் , நூழிலாட்டு என் - 
பனவற்றை இவ்வாசிரியர் உள்ளவாறு அறிந்து இயம்பி 
உள்ளார் . 


பாடாண் திணைத்துறையுள் பூவை நிலை செவியறிவுறூஉ 
ஆகிய இரண்டன் விளக்கமும் தொல்காப்பியத்தை ஒட்டிச் 
சிறப்பாக உள்ளன . 

ஒழிபில் தலைப்பெயல் நிலைக்குத் தொல்காப்பிய நூற் 
பாப் பகுதியைக் கொண்டு வெண்பாமாலையை ஒட்டிப் 
பொருள் கொண்டுள்ளார் . இப்பகுதியில் கொடுப்போர் 
ஏத்திக் கொடா அர்ப் பழித்தல் இடம் பெற்றுள்ளது . 


சுருங்கச் சொல்லின் இப்புறத்திணையியல் தொல்காப் 
பியத்தையும் வெண்பாமாலையையும் இணைப்பதாக உள்ளது . 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


இப்பதிப்பின் திறம் 
இப்புறத்திணை இயற் பதிப்பின்கண் ஆட்டாண்டு எடுத் 
துக் கொள்ளப்பட்ட பண்டை உரையாசிரியர் தம் கருத்துக் 
கள் எடுத்துக் காட்டப்பட்டுள்ளன . 

துறைகளுக்கு விளக் 
கம் வரையப்பட்டுள்ளது ஏற்றவழி எல்லாம் புறப்பொருள் 
வெண்பாமாலையின் கொளுக்கள் உடன் எடுத்துக் காட்டப் 
பட்டுள்ளன . வெண்பாக்களுக்குப் போந்தபொருள் பொருத் 
தம் உற வரையப்பட்டுள்ளது . ஏனைய எடுத்துக்காட்டுக் 
களும் விளக்கப் பெற்றுள்ளன . இவ்வாசிரியர் தம் கருத்தாக 
வெளியிட்டுள்ளன யாவும் ஏற்றபெற்றி விளக்கப் பெற்றுள் 

இவர் புறப்பொருள் வெண்பாமாலையைக் கூர்ந்து 
நோக்கியவராவர் என்பது அகத்துழிஞையின் பக்கம் , நூழில் 
நூழிலாட்டு என்பனவற்றை உள்ளவாறு உணர்ந்து , புறப் 
பொருள் வெண்பாமாலைப் பதிப்பிற்கு மாறாக , உண்மை 
நிலைப்படி அவற்றை அமைத்துள்ள திறம் நோக்கி 
உணரலாம் . 


ளன . 


இரண்டாவது புறத்திணையியல் . 


புறத்திணை இலக்கணம் 


599 ஆன்ற காட்சியின் அகன்நன்கு உணர்ந்தோர் 

தோன்றக் கூறிய புறன்எனப் படுவது 
அறம்பொருள் என்னும் இயல்பிற் றாகிப் 

புறம்பயில் ஒழுக்கம் என்மனார் புலவர் . 
என்பது சூத்திரம் , நிறுத்தமுறையானே புறத்திணை இலக் 
கணம் உணர்த்திற்று ஆகலான் , இவ்வோத்துப் புறத்திணை 
யியல் என்னும் பெயர்த்து . மேல் அகத்திணை இலக்கணம் 
உணர்த்தி அதற்குப் புறனாகிய புறத்திணை இலக்கணம் 
உணர்த்தினமையின் மேல் ஓத்தினோடு இயைபு உடைத் 
தாயிற்று . இதனுள் இத்தலைச் சூத்திரம் , மேற்கூறிய புறப் 
பொருளாவது இன்னது என அதன் இயல்பு கூறுகின்றது . 

( இ - ள் ) நிறைந்த அறிவானே அகப்பொருள் இலக் 
கணத்தை ஐயம் திரிபு அற ஆராய்ந்து அறிந்தோர் 
விளங்கக்கூறிய புறன் என்று சிறப்பித்துச் சொல்லப்படுவது , 
மேற்கூறிப்போந்த அறமும் பொருளும் என்று சொல்லப்படும் 
இயல்பினை உடைத்தாய்ப் புறம்பே நிகழும் ஒழுக்கம் என்று 
கூறுவர் அறிந்தோர் என்றவாறு . 


அகம்போல ஒத்த அன்புடையார் தாமே அன்றி எல்லா 
ரானும் துய்த்து உணரப்படுத்தலானும் , இவ்வாறு இருந்தது 
எனப் பிறர்க்குக் கூறப்படுதலானும் இது புறமாயிற்று . 
எனவே , அறமும் பொருளும்பற்றிப் புறத்தே நிகழும் ஒழுக்கத் 
திற்குப் புறம் என்றது ஓர் ஆகுபெயராம் . 


‘ ஆன்ற காட்சியின் அகன் நன்கு உணர்ந்தோர் 
தோன்றக் கூறிய புறன் எனப் படுவது . 


46 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


என்றார் . குறிஞ்சி முதலியவற்றிற்கு வெட்சி முதலிய புறனாங் 
கால் அவ்விலக்கணங்கள் ஒருபுடை ஒப்புமைபற்றிச் சார்பு 
உடைய ஆதல் கூறவேண்டுதலின் . 

ஆன்ற சிறப்பின் அறம்பொருள் இன்பம் என 
மூன்றுவகை நுதலியது உலகம் அவற்றுள் 
அறமும் இன்பமும் அகலா தாகிப் 
புறம்எனப் படுவது பொருள் குறித் தன்றே . 


எனப் பன்னிரு படலத்துள் அறம் சார்பாகப் புறம் , பொருள் 
குறித்துவரும் என்றது என்னை எனின் , அது மயங்கக் கூற 
லாம் ; ஆசிரியர் தொல்காப்பியனார் 

சார்பாகக் கூறாது 
வாகைத் திணைக்கண் கட்டில் நீத்த பால் தொல் . பொ . 75 
முதலாகக் காமம் நீத்த பால் ஈறாக அறத்தையே விதந்து 
கூறுதலின் . 

விளக்கம் 


1 


படை . 


நிறுத்தமுறை - போக்கறு மரபின் பொருளெனப்படு 
வது இ . வீ . பொ , 2 என்ற நூற்பாவில் அகனும் புறனும் 
என நிறுத்தமுறை . அகம் இன்பப் பொருளது ஆகவே , புறம் 
அறமும் பொருளும் பற்றி நிகழ்வதாகும் புறம் - வெளிப் 

எனவே வெளிப்படையாக உணர்த்தப்படும் அறம் 
பொருள் என்பன பற்றிப் புறத்திணை நிகழ்வதாகிறது . 

குறிஞ்சிக்கு வெட்சி புறன் போல்வன பின் விளக்கப்படும் . 
பன்னிரு படலத்துள் புறத்திணை பொருள் குறித்துவரும் எனக் 
கூறியிருப்பது தொல்காப்பியனார் கருத்துக்குப் பொருந்து 
வது அன்றாம் ; ஏனெனில் அவர் புறத்திணை அறம் குறித்தும் 
தோன்றும் என்பதனை வாகைத்திணைக்கண் அறவெற்றி 
களின் பட்டியலை , 

கட்டில் நீத்த பாலி னானும் 
எட்டுவகை நுதலிய அவையத் தானும் 
கட்டமை ஒழுக்கத்துக் கண்ணுமை யானும் 
இடையில் வன்புகழ்க் கொடை மை யானும் 


புறத்திணையியல் - நூற்பா-1 , 2 

47 
பிழைத் தார்த் தாங்கும் காவ லானும் 
பொருளொடு புணர்ந்த பக்கத் தானும் 
அருளொடு புணர்ந்த அகற்சி யானும் 
காமம் நீத்த பாலி னானும் , 

தொ . பொ . 75 


என்று குறிப்பிட்டுள்ளமை சுட்டப்படுகிறது . 


1 


600 


புறத்திணை வகை 
வெட்சி வஞ்சி உழிஞை தும்பை 
உட்குவரு சிறப்பின் வாகையொடு காஞ்சி 
பாடாண் திணையும் உளப்படத் தொகை இ 
நாடுங் காலை எழுவகைத்து அதுவே . 


இது மேல் புறன் எனப்பட்ட பொருட்கு வகையும் விரி 
யும் பொருளும் கூறுகின்றது . 


( இ - ள் ) வெட்சியும் வஞ்சியும் உழிஞையும் தும்பையும் 
அஞ்சத்தக வரூஉம் சிறப்பினை உடைய வாகையும் ஆகிய 
ஐந்திணையுடனே காஞ்சியும் பாடாணும் ஆகிய இரண்டு 
திணையும் கூடத் தொகுதலால் ஆராயுங்காலத்து எழு கூற்ற 
தாம் மேற்கூறிப்போந்த புறத்திணை தான் என்றவாறு . 


இங்ஙனம் வகுத்தும் விரித்தும் கூறினார் , உரிமை வகை 
யான் நிலம் பெறுவனவாகிய குறிஞ்சி முல்லை மருதம் நெய் 
தல் பாலை என்னும் அகனைந்திணைக்கும் முறையே வெட்சி 
வஞ்சி உழிஞை தும்பை வாகை என்னும் ஐந்தும் புறனாக 
லானும் , நிலன் இன்றி அந்நிலத்திடை நிகழும் பெருந்திணை 
யும் கைக்கிளையும் ஆகிய அகத்திணை இரண்டற்கும் முறையே 
காஞ்சி பாடாண் என்னும் இரண்டு திணையும் புறனாகலானும் 

அகங்கை இரண்டு உடையார்க்குப் புறங்கை 
நான்கு ஆகாது இரண்டே ஆகியவாறுபோல , அகத்திணை 
ஏழ் என்றார்க்குப் புறத்திணை ஏழ் என்றலே பொருத்த 
முடைத்து என்பார் , நாடுங்காலை எழுவகைத்து என்றார் . 


என்பது . 


. 


48 இலக்கணவிளக்கம் - பொருள் திகாரம் 
எனவே , அகத்திணைக்குப் புறத்திணை அவ்வந் நிலத்துமக்கள் 
வகையால் பிறந்த செய்கை வேற்றுமை ஆகலின் ஒன்றற் 
சொன்று இன்றியமையா தவாறு ஆயிற்று . 

இக்குறிகள் காரணக் குறிகளாம் , பூக்களால் போந்தன 
ஆதலின் ; அற்றேல் , 

‘ ஆங்கனம் உரைப்பின் அவற்றது வகையால் 
பாங்குறக் கிளந்தனர் என்ப அவைதாம் 
வெட்சி கரந்தை வஞ்சி காஞ்சி 
உட்குவரு சிறப்பின் உழிஞை நொச்சி 
முரண்மிகு சிறப்பின் தும்பையுள் ளிட்ட 
மறனுடை மரபின ஏழே ஏனைய 
ஆகோள் மரபின் வாகையும் சிறந்த 
பாடாண் பாட்டொடு பொதுவியல் என்ப 
கைக்கிளை ஏனைப் பெருந்திணை என்றாங்கு 
அத்திணை இரண்டும் அகத்திணைப் புறனே , 


பன்னிரண்டு 


எனப் பன்னிருபடலத்துப் புறத்திணை 
எனக் கூறுபவால் எனின் , 


கைக்கிளை முதலாப் பெருந்திணை இறுவாய் 
முற்படக் கிளந்த எழுதிணை என்ப . 


தொ . பொ . 1 


எனக்கூறிய ஆசிரியர் தொல்காப்பியனாருக்குப் பிற்படக் 
கிளக்கப்படும் புறத்திணை ஏழ் என்பதே கருத்தாகலானும் 
கரந்தையும் நொச்சியும் முறையே வெட்சிக்கும் உழிஞைக்கும் 
மறுதலையாய் , அவற்றின்பாற்படும் 

அவற்றின்பாற்படும் ஆகலானும் , பொது 
வியல் என்பது , 


* பல்லமர் செய்து படையுள் தப்பிய 
நல்லாண் மாக்கள் எல்லாரும் பெறுதலின் 
திறப்பட மொழிந்து தெரிய விரித்து 
முதற்பட எண்ணிய எழுதிணைக்கும் உரித்தே . 


புறத்திணையியல் - பொருட்சுருக்கம் 

49 
என அவர்தாமே கூறுப ஆகலானும் , கைக்கிளையும் 
பெருந்திணையும் புறமாயின் , அகத்திணை ஏழ் என்னாது ஐந்து 
எனல் வேண்டுதலானும் , பிரமம் முதலாகச் சொல்லப்பட்ட 
மணம் எட்டனுள்ளும் யாழோர் கூட்டமாகிய மணம் ஒன் 
றனையும் ஒழித்து , ஏனைய ஏழும் புறமாதல் வேண்டுதலானும் , 
முனைவன் நூலிற்கும் கலிமுதலாகிய சான்றோர் செய்யுட்கும் 
உயர்ந்தோர் வழக்கிற்கும் இயையாமையானும் அங்ஙனம் 
கூறுதல் பொருந்தாது என மறுக்க . 

2 


விளக்கம் 


இவ்வாசிரியர் தொல்காப்பியனார் கருத்தை அடிஒற்றிப் 
புறத்திணையும் ஏழே என்பதனை உட்கொண்டு அதன் 
காரணங்களை நச்சினார்க்கினியர் உரைத்தனவற்றை உட் 
கொண்டு கூறியுள்ளார் . 


மேலும் வெட்சியும் உழிஞையும் இருகூறுகளாகப் பிரித் 
துக் கொள்ளப்படுவன என்பதும் , வெட்சியின் இரண்டாம் 
கூற்றுக்குக் கரந்தைப் பூச் சூடுதலையும் உழிஞையின் இரண் 
டாம் கூற்றுக்கு நொச்சிப்பூச் சூடுதலையும் உட்கொண்டு 
கரந்தைத்திணை நொச்சித்திணை எனப் பிரித்துத் தனியே 
திணை கோடல் கூடாது என்பதும் இவர் கருத்தாம் . வஞ்சிக்கு 
மறுதலையாகக் காஞ்சியை எதிர் ஊன்றல் என்ற பொருளில் 
பிறர் கொள்ளவும் இவர் தொல்காப்பியனாரை ஒட்டிக் காஞ்சி 
நிலையாமையைக் கூறுவது என்று உட்கொண்டுள்ளார் . 
யாக்கை நிலையாமை , செல்வம் நிலையாமை இவற்றை உட் 
கொண்டு நிலைபெற்ற புகழை பெறுதலுக்காகவே வஞ்சி 
வேந்தனை மாற்றான் எதிர்ஊன்றிப் பொருவான் ஆதலின் 
நிலையாமை கூறும் காஞ்சி எதிர்ஊன்றலையும் உட்கொள்ளும் 
என்பது இவர் கருத்து பொதுவியலாவது வெட்சி முதல் 
பாடாண் ஈறாகிய திணைகளுக்குப் பொதுவான செய்திகளே 

7 


50 

இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
கூறுவது ஆதலானும் , கைக்கிளையும் பெருந்திணையும் அகத் 
திணையின்பாற் படுவனவே ஆகலானும் இவற்றைப் புறம் 
எனச் சேர்த்தல் கூடாது என்பதும் இவர் கருத்தாம் . 


கைக்கிளையும் பெருந்திணையும் புறத்தின் பாற்படுவன 
ஆயின் அகத்திணை ஏழு என்னாது ஐந்து என்றே கொள்ளப் 
படுதல் வேண்டும் . மேலும் எண்வகை மணங்களுள் பிரமம் 
முதலிய நான்கும் பெருந்திணையின் பாற்படுவன . ஆசுரம் 
முதலிய மூன்றும் கைக்கிளையின் பாற்படுவன . எனவே காந் 
தருவம் ஒன்றே ஐந்திணையின் பாற்படுவது ஆகலான் எண் 
வகை மணங்களுள் அது ஒன்றே அகத்திணையின் பாற் 
படுவது ஆகும் . ஏனைய ஏழு மணங்களும் புறத்திணையின் 
பாற்பட்டு விடும் . கலித்தொகை முதலிய நூல்களில் கைக் 
கிளையும் பெருந்திணையும் ஐந்திணைக்குள் அமைத்துக் கூறப் 
பட்டுள்ளன . இவற்றை நோக்கக் கைக்கிளையும் பெருந்திணை 
யும் அகத்திணையைச் சார்ந்தன என்பதே ஏற்புடைத்து 
என்ற விளக்கமும் தருகிறார் . 


ஆனால் கிளவித் தலைவன் பெயர் கூறிப் பாட்டுடைத் 
தலைவன் பெயர் சுட்டாது எழும் கைக்கிளை , பெருந்திணைப் 
பகுதிகள் புறத்திணையிறுதியில் ஒழிப்பாக இவரால் அடக்கப் 
பட்டுள்ளமையும் அறிக, 


வெட்சி முதல் தும்பை ஈறாகிய திணைகள் புறம் எனவும் 
வாகை பாடாண் பொதுவியல் என்ற மூன்றும் புறப்புறம் என 
வும் கைக்கிளையும் பெருந்திணையும் அகப்புறம் எனவும் பண் 
னிரு படலம் முதலிய நூல்கள் கருதும் . 


ஆற்றும் அகமே புறமே அகப்புறம் அன்றி வென்றி 

போற்றும் புறப்புறம் என்றாம் பொருள் வீர . 86 
என்ற நூற்பாவான் வீரசோழியமும் இக்கருத்துக் கொண் 
டமை தேற்றம் . அந்நூலில் , 


புறத்திணையியல் - பொது - நூற்பா எண் 2 


51 


. 


. 


ஏற்றும் முதுபாலை பாசறைமுல்லை இயன்றவள்ளி 
தோற்றும் சுரநடை இல்லவள் முலலைதொல் காந்தளன்றி 
மாற்றுங் குறுங்கலி தாபதம் குற்றிசை கைக்கிளையோடு 
ஆற்றும் பெருந்திணை யாம்தபு தாரம் அகப்புறமே 

வீர . 97 
* வெட்சி கரந்தை வீறல்வஞ்சி காஞ்சி உழிஞைநொச்சி 
உட்கிய தும்பையென் றேழும் புறம் உயர் வாகைதன்பின் 
கொட்கும் பொதுவியல் பாடாண் புறப்புறம் கொண்டிவற்றை 
உட்கு மதுவிட் டுரவோர் உரைப்படி ஓர்ந்தறியே வீர . 98 
என்று வரும் நூற்பாக்களையும் , 
வெட்சிமுத லாகத் தும்பை ஈறாகப் 
புக்கு அமர் செய்வது புறத்திணை ஆகும் . 
வாகை பாடாண் பொதுவியல் திணை எனப் 
போகிய மூன்றும் புறப்புறப் பொருளே . 
கைக்கிளை ஏனைப் பெருந்திணை என்றிவை 
அக்கரம் அறிவோடு அகப்புறம் என்ப . 

வீர . 106 மேற் 
என்று வரும் மேற்கோள் நூற்பாக்களையும் நோக்குக . 

தொல்காப்பியத்தை ஒட்டிப் புறத்திணை ஏழே என்று 
வரையறுத்தும் பிற்கால நூல்கள் புறத்திணை பன்னீரண்டு 
என்று கொண்டு சொற்றவற்றையும் புதுவது புகுதலாகக் 
தழீஇ இவ்வாசிரியர் ஏற்றபெற்றி ஒழிபுப்பகுதியில் பொருட் 
கூற்றின் ஒழிபாக இணைத்துக் கூறியுள்ள திறமும் உணரப் 
படும் . 

இனி , தொன்னூல் விளக்கம் கரந்தையையும் நொச்சி 
யையும் கூட்டி வாகையையும் பாடாணையும் விடுத்துப் புறத் 
திணை ஏழே என்று கூறும் . 


. 


அகப்பொருள் புறப்பொருள் ஆம் இரண்டு அவற்றுள் 
வெட்சி கரந்தை வஞ்சி காஞ்சி 
நொச்சி உழிஞை தும்பைஏழ் புறத்திணை 


52 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


பகை நிரை ஓட்டல் தன் நிரை மீட்டல் 
பகைமேற் செல்லல் பகைக்குஎதிர் ஊன்றல் 
தன்எயில் காத்தல் பகைஎயில் கொள்ளல் 
போர்வெல்லல் எனமுறை புறப்பொருள் திணையே . 

தொ . வீ . 199 
முத்து வீரியம் - பொருளதிகாரம் 


51 


52 


53 


புறத்திணை அகத்திணைப் புறனா கும்மே 
* வெட்சி கரந்தை வஞ்சி காஞ்சி 
நொச்சி உழிஞை தும்பை வாகை 
எச்சப் படலமோடு இவைஎன மொழிப் , 
போகிப் பகைவர் ஊர்ப் புக்கு அவர் நிரையைக் 
கவர்தல் வெட்சியாம் காணுங் காலே . 
பகைவர் கவர்ந்ததன் பசுக்களை மீட்டல் 
கரந்தை என்மனார் கற்றுணர்ந் தோரே . 
மாற்றார் மேற்செலல் வஞ்சி ஆகும் . 
இரைந்து பகைவரோடு எதிர்ப்பது காஞ்சி 
காமரு தன் அரண் காப்பது நொச்சி . 
• பகைவர் அரணைப் பற்றுதல் உழிஞை . 
அதிரப் பொருவது தும்பை ஆகும் . 
‘ மாற்றார் ஓட வருத்தி வெல்வது 
வாகை எனப்பெயர் வைக்கப் படுமே , 


54 


. 


. 


55 
56 
57 
58 
59 


80 


என முத்துவீரியம் புறத்திணையை எட்டாகப் பகுத்தலும் 
காண்க . 

2 


கரந்தை - நொச்சி- சூடுதல் 
601 வெட்சியும் உழிஞையும் வேற்று வினை உடைமையின் 

உட்குவரு கரந்தையும் நொச்சியும் சூடுதல் 

அவ்வினை மருங்கின் அமைந்ததொல் வழக்கே. 
இது மேல் கூறியவற்றுள் சிலவற்றிற்கு எய்தியது 
விலக்கிப் பிறிதுவிதி கூறுகின்றது . 


புறத்திணையியல் - பொது - நூற்பா எண் 3 


53 


( இ - ள் ) வெட்சியும் உழிஞையும் முறையே நிரைகோட 
லாகிய ஒரு தொழிலே அன்றி அதன் மறுதலைத் தொழிலாகிய 
நிரைமீட்டலும் , எயில் அழித்தலாகிய ஒரு தொழிலேயன்றி 
அதன் மறுதலைத் தொழிலாகிய எயில் காத்தலுமாகிய வேறு 
பட்ட தொழில்களை உடைமையின் , அவ்வேறுபட்ட தொழிற் 
கண் முறையே அஞ்சுதலுடைய கரந்தையும் நொச்சியும் 
சூடுதல் அமைதிபெற்ற பழைய நெறியாம் என்றவாறு . 3 


விளக்கம் 


நிரைகோடல் , எயிற்போர் என்ற இரு தலைப்புக்களின் 
கூறுகளே நிரைமீட்டலும் எயில் காத்தலும் ஆதலின் 
அடையாளமாக வேற்றுப் பூ அணிதல் ஒன்றனையே உட் 
கொண்டு அவற்றைத் தனித்தனித் திணைகளாகக் கோடல் 
கூடாது என்பது . 


கரந்தையையும் நொச்சியையும் தனித்தனித் திணையாகக் 
கொள்ளாத தொல்காப்பியனாரும் , 


அணைக்குரி மரபின் கரந்தை அன்றியும் 

தொ . பொ . 60 
அகத்தோன் வீழ்ந்த நொச்சியும் 

68 


. 


. 


எனக் கரந்தை , நொச்சி என்பனவற்றைச் சுட்டியுள்ளமையும் 
காண்க . 

3 
வெட்சி இலக்கணம் 


602 


அவற்றுள் , 
வெட்சி தானே குறிஞ்சியது புறனே 
உட்குவரப் பொருபோர் உறுமுறை தொடங்கிய 
வேந்துவிடு முனைஞர் வேற்றுப்புலக் களவின் 
ஆதந்து ஓம்பலும் அந்நிரை மீட்டலும் 
என இரு பாற்றே அஃது என மொழிப் . 


4 


54 இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 

இது வெட்சித்திணை , குறிஞ்சித் திணைக்குப் புறன் என் 
பதூஉம் அதன் பொருள் திறனும் கூறுகின்றது . 


( இ - ள் ) மேற்கூறிய புறத்திணை ஏழனுள் வெட்சித்திணை 
முற்கூறிய அகத்திணை ஏழனுள் குறிஞ்சித்திணைக்குப் புறனாம் . 
அச்சந்தோன்றப் பொரும் போரைத் தனக்கு உரிய அறநெறி 
யால் எடுத்துக் கொண்ட வேந்தனால் விடப்பட்ட முனைப் 
புலம் காத்திருக்கும் தண்டத்தலைவர் பகை நிலத்துச் சென்று , 
களவீனாலே ஆநிரையைக் கைக்கொண்டு போந்து மீளாமல் 
பாதுகாத்தலும் , நிறைகோள் கேட்ட வேந்தனால் விடுக்கப் 
பட்ட தண்டத் தலைவர் அந்நிரையினை மீட்டலும் என 
இரண்டு வகையினை உடைத்தாம் மேற்கூறிய அத்திணை 


என்றவாறு 


கவர்ந்தோர்க்கு மறுதலையாகிய மீட்டோர் வருவித்து 
உரைக்கப்பட்டது . அவற்றுள் என்பதனை மேல் இவ்வாறு 
வருவனவற்றிக்கு எல்லாம் உய்த்து உரைத்துக் கொள்க . 


புறத்திணை பலவற்றுள் - வெட்சிதானே குறிஞ்சியது 
புறனே என இதனைப் பிரித்து ஓதினார் , களவு ஒழுக்கமும் 
மலை சார்ந்த இடனும் கங்குற் காலமும் , அந்நிலத்துப் பூ 
ஆகிய வெட்சி சூடலும், காவலர் கடுகினும் தான் கருதிய 
பொருளை இரவின்கண் முடித்து மீடலும் போல்வன ஒத்தலின் 
என்பது . எனவே , வெட்சித்திணை குறிஞ்சித்திணைக்குப் 
புறன் என்றல் , ஆணைகூறல் அன்றாயிற்று . மன்னுயிர் 
காக்கும் அன்புடை வேந்தர்க்கு மறத்துறையும் அறமே நிக 
ழும் ஆதலின் , உட்குவரப் பொருபோர் உறுமுறை தொடங் 
கிய வேந்து என்றார் . உறுமுறை தொடங்குதலாவது , இரு 
பெருவேந்தர் பொருவது கருதியக்கால் , ஒருவர் , ஒருவர் 
நாட்டு வாழும் அந்தணரும் ஆவும் முதலியன தீங்குசெய்யத் 
தகாத சாதிகள் ஆதலின் , அவற்றை ஆண்டு நின்றும் அகற் 
றல் வேண்டிப் போதருக எனப் புகறலும் , அங்ஙனம் 


புற நா . 9 


புறத்திணையியல் - வெட்சி - நூற்பா எண் 4 55 
போதருதற்கு அறிவில்லாத ஆவீனைக் களவினால் தாமே 
கொண்டுவந்து மீளாமல் பாதுகாத்தலும் முதலியனவாம் . 
அஃது , 

ஆவும் ஆன் இயல் பார்ப்பன மாக்களும் 
பெண்டிரும் பிணியுடை யீரும் பேணித் 
தென்புல வாழ்நர்க்கு அருங்கடன் இறுக்கும் 
பொன்போல் புதல்வன் பெறாஅ தீரும் 
எம் அம்பு கடிவிடுதும் நும் அரண் சேர்மின்என 

அறத்தாறு நுவலும் பூட்கை ......... 
எனச் சான்றோர் கூறியவாற்றான் உணர்க , மேல் ஊர் 
கொலையும் கூறுவார் , அக நாட்டில் அன்றிப் புறஞ்சிறைப் 
பாடியில் ஆநிரை காக்கும் காவலரைக் கொன்றே நிரை 
கொள்ள வேண்டுதலின் . இக்களவொழுக்கம் தீது எனப் 
படாது அறமேயாம் என்பார் , ஆதந்து ஓம்பலும் என்றார் . 
எனவே , புறப்பொருளுக்கு உரிய அறனும் பொருளும் கூறத் 
தொடங்கி ஈண்டு அறத்தால் பொருள் ஈட்டுமாறும் கூறி 
னார் . அதந்து ஓம்பலும் அந்நிரை மீட்டலும் என 
பாற்று " என்னாது ,, 

தன்னுறு தொழிலே வேந்துஉறு தொழில்என்று 

அன்ன இரு வகைத்தே வெட்சி 
எனப்பன்னிரு படலத்துள் கூறியவாறு கூறின் , முன்வரு 
கின்ற வஞ்சி முதலியவற்றின் பொருளாகிய எடுத்துச்செலவு 
முதலியன வேந்தன்மேல் இயன்று உறுதலானும் , வேந்துறு 
தொழிலே அன்றித் தன்னுறு தொழிலும் கூறின் வேந்தனது 
ஆணையைக் கடந்து தம் நாட்டும் பிறர் நாட்டும் களவு நிகழ்த் 
தினார் ஆப ஆகலானும் அது மரபு அன்று எனமறுக்க . 


. 


ப 


விளக்கம் 


இந்நூற்பா ஒருபுடையான் தொல்காப்பிய நூற்பாக்களை 
அடியொற்றியது . வெட்சி குறிஞ்சிக்குப் புறனாதற்கு நச்சி 
னார்க்கினியர் தந்துள்ள வீளக்கமே வரையப்பட்டுள்ளது . 


56 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
வேந்துவிடு முளைஞர் வேற்றுப்புலக் களவின் 
ஆதந்து ஓம்பல் மேவற்றாகும் . 

தொல் பொ . 57 


ஆதந்து ஓம்பல் என்ற பகுதிக்கு நச்சினார்க்கினியர் வரைந்த 
விளக்கத்தினையே இவர் உறுமுறை தொடங்கல் என்பதற் 
கும் விளக்கமாகக் குறிப்பிட்டுள்ளார் . 


அரசனுடைய ஆணை இன்றி வீரர் தாமே போர்ச் செயற் 
கண் ஈடுபடுதல் தவறாதலின் , தன்னுறுதொழில் . வேந்துறு 
தொழில் என்று பாகுபடுத்துக் கூறுவது பொருந்தாது என் 
பதனை விளக்கியுள்ளார் . பன்னிரு படலத்தை ஒட்டி வெண் 
பாமாலை ஆசிரியரும் தன்னுறு தொழில் கொண்டுள்ளமை 
உணர்க . 


வெட்சி குறிஞ்சிக்குப் புறன் ஆதல் அடிப்பட்ட மரபால் 
கொள்ளப்பட்டதே அன்றித் தொல்காப்பியனார் வலிய ஏற் 
றுக்கொள்ளுமாறு வற்புறுத்திச் சொற்றது அன்று என் 
பதனை ‘ ஆணை கூறல் அன்றாம் என்ற தொடரால் விளக்கி 
னார் . மேல்வருவனவற்றிற்கும் இவ்விளக்கம் கொள்க . 


வெட்சி குறிஞ்சிக்குப் புறனாயது எவ்வாறெனின் , நிரை 
கோடல் குறிஞ்சிக்குரிய மலைசார்ந்த நிலத்தின்கண் நிகழ்த 
லானும் , அந்நிலத்தின் மக்களாயின் பிற நாட்டு ஆநிரையைக் 
சளவிற்கோடல் ஒருபுடை குறிஞ்சிக்கு உரித்தாகிய கள 
வோடு ஒத்தலானும் அதற்கு அது புறனாயிற்று என்க . 
சூடும் பூவும் அந்நிலத்திற்கு உரிய பூ ஆதலானும் அதற்கு 
அது புறனாம் என்பது -உரையாசிரியர் உரை . தொ . பொ . 59 


காதல் கண்ணிய அனைத்தக ஒழுக்கங்களுக்கும் குறிஞ்சி 
முதலா தல்போல , அமர்கொள் மரபின் புறத்திணைகள் எல் 
லாம் வெட்சியைக்கொண்டு துவங்கு தலானும் , குறிஞ்சியும் 
வெட்சியும் ஒருங்கே களவில் நிகழ்வ ஆதலானும் , ஒழுக்க 
முறையால் வெட்சி குறிஞ்சிக்குப் புறனாபிற்று . இனி , நிரை 
மேயும் மலைச்சார்பு களவில் கூடும் குறிஞ்சிக்கும் , களவில் 


புறத்திணையியல் - வெட்சி - நூற்பா எண் 5 


57 


ஆதந்து ஓம்பும் வெட்சிக்கும் சிறந்துரியதாகலும் , நள்ளிரா 
இவ்வீரொழுக்கங்களுக்கும் ஏற்புடைத்தாகலும் , இடத்தானும் 
காலத்தானும் இவற்றிடை ஒருபுடை இயைபுடைமை எய்து 
வித்தலானும் வெட்சி குறிஞ்சிக்குப் புறனாய் அமையும் . 

பாரதியார் . புற . 1 உரை 


ஒத்த நூற்பாக்கள் 


.... 


வெட்சி தானே குறிஞ்சியது புறனே . தொ . பொ . 56 
“ வேந்துவிடு மேவற்றாகும் . 

57 

4 
வெட்சித் துறைகள் 


603 


மண்டமர்க்கு இவர்ந்தோன் மருவலர் நிரையினைத் 
தண்டத் தலைவரைத் தருக எனப் பணித்தல் 
பணிதலைக் கோடல் படை இயங்கு அரவம் 3 
தணியலர் எழுந்தோர் சமரவாய்ப்பு அறீ இயர் 
விரிச்சி ஓர்த்தல் வேண்டா வீரம் 5 
வரிச்சிலை மறவர் வழியிடைச் சேறல் 
ஒற்றின் ஆகிய வேயே வேய்ப்புறம் 
முற்றின் ஆகிய புறத்திறை முற்றிய 
ஊர்கொலை ஆகோள் 10 பூசல் மாற்றே 11 
கோயின்று உய்த்தல் 12 நுவல்வழித் தோற்றம் 13 
தந்துநிறை 14 பாதீடு15 உண்டாட்டு 16 உறுகொடை 17 
புலன் அறி சிறப்பொடு 1 8 பிள்ளை வழக்கே 19 
பெருந்தடி வழக்கோடு அருந்திறல் கலைஊர் 
கொற்றவை நிலையொடு 21 வெறியாட்டு 2 2 உளப்பட 
தெருண்டு முன் வகுத்த கவர்ந்தனர் கோடல் 
இரண்டுதலை இட்ட ஐந்நான்கு துறைத்தே . 


இது மேற்கூறிய வெட்சிப்பகுதி இரண்டனுள் முன்னை 
யது இத்துணைத் துறை உடைத்து என்கின்றது . 


8 


58 இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 

( இ - ள் ) மண்டு அமர்க்கு இவர்ந்தோன் மருவலர் நிரை 
யினைத் தண்டத்தலைவரைத் தருக எனப் பணித்தல் முதல் 
ஈறாகக் கிடந்த வெறியாட்டும் கூடத் தொகுத்து எண்ணு 
தலால் ஆராய்ந்து மேல் வகுக்கப்பட்ட கவர்ந்தனர் கோடல் 
இருபத்திரண்டு துறையினை உடைத்தாம் என்றவாறு . 


விளக்கம் 


[ 1 தருக எனப் பணித்தல் : 

மிக்குச் செல்கின்ற போர்க்கண் விருப்பம் கொண்ட 
வெட்சிமன்னன் தன் தானைத்தலைவர்களை அழைத்துப் 
பகைவருடைய பசுக் கூட்டங்களைக் கவர்ந்து வருமாறு 
ஆணையிடுதல் . 


2 பணிதலைக் கோடல் : 

பகைவர்தம் பசு நிரைகளைக் கவர்ந்து வருமாறு தம் அர 
சன் இட்ட ஆணையைத் தானைத்தலைவர் ஏற்று நடத்தல் . 


3 


படை இயங்கு அரவம் : 
வெட்சி மன்னனுடைய படைகள் பகைவர் ஆநிரை 
களைக் கவர்ந்து வருவதற்காகப் புறப்பட்டுச் சென்ற 
போது ஏற்பட்ட ஆரவாரம் . 


4 விரிச்சி ஓர்த்தல் : 


போர்வேட்கை நீங்காதவராகி ஆநிரை கவர்வதற்குப் 
புறப்பட்ட வெட்சிவீரர் போர் தமக்கு வாய்க்குமாற்றை 
அறிவதற்கு நல்வாய்ப்புள் கேட்டல் , 


5 வேண்டா வீரம் ! 


தம் போர் ஆற்றலில் துணிவான நம்பிக்கை கொண்ட 
வெட்சிவீரர் நல்வாய்ப்புள் முதலியன அறிதல் வேண்டா 
என்று விரிச்சியை விலக்குதற்குக் காரணமாகிய வீரம் . 


புறத்திணையியல் - வெட்சி - நூற்பா எண் 5 


59 


6 வழியிடைச் சேறல் : 


வெட்சி மறவர் பகைவர் ஆநிரைகளைக் கவர்வதற்குப் 
போக வேண்டிய நெறியில் புறப்பட்டுச் சேறல் . 


7 வேய் : 
நிரைகோடற்கு எழுந்த 

வெட்சி வீரர் 

ஒற்றர்களை 
அனுப்ப ஒற்றுவகையான் அவர் உணர்த்திய குறளைச் 
சொல் 


8 புறத்து இறை : 

நிரைகோடற்கு எழுந்தோர் வேய் உரைத்தோர் இடத் 
துச் செய்யும் சிறப்புக்கள் முடிந்தபின்னர் உளதாகிய 
நிரைப்புறத்து ஒடுங்கிய இருக்கைப் பகுதி . 


9 ஊர் கொலை : 


நிரைகோடற்கு எழுந்தோர் பகைவர் புறஞ்சேரியை 
வளைத்துக்கொண்டு ஆண்டு நின்ற காவலரைக் கொன்று 
பகை அறுத்தல் . 


10 ஆகோள் : 


நிரைகோடற்கு எழுந்தோர் எதிர்விலக்குவோர் 
ராக நிரை அகப்படுத்திச் சேறல் . 


11 பூசல் மாற்று : 


நிரைகொண்டு போகின்றார் தம் பின்னே உளைத்தல் 
குரலோடு தொடர்ந்து சென்று ஆற்றிடைப் போர் செய் 

தோ ரிடம் மீண்டு , போரிட்டுப் பூசலை நீக்குதல் . 
12 நோய் இன்று உய்த்தல் : 

நிரை கொண்டோர் அங்ஙனம் நின்று நின்று சிலர் 
பூசல் மாற்றத் தாம் கொண்ட நிரையினை இன்புறுத்திக் 
கொண்டு போதல் . 


60 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


13 நுவல்வழித் தோற்றம் : 

பாடிவீட்டில் உள்ளோர் மகிழ்ந்து உரைத்தற்குக் காரண 

மான நிரை கொண்டோர் வருகை . 
14 தந்து நிறை : 

நிரை கொண்டோர் தாம் கைப்பற்றிய நிரையைத் தம் 
ஊர்ப்புறத்துத் தந்து நிறுத்தல் . 


15 பாதீடு : 

வேந்தன் ஏவலால் தாம் கொண்ட நிரையைப் பகுத்துக் 
கோடல் . 


15 உண்டாட்டு : 

நிரை கொண்டார் தாம் கொண்ட நிரையைப் பாத்துத் 
தாம் கொண்ட மகிழ்ச்சியால் சுற்றத்தொடு கள்ளுண்டு 
மகிழ்ந்து விளையாடுதல் . 


கொடை : 


தாம் கொண்ட நிரையை இரவலர்க்கு வரையாது 

கொடுத்து மனம் மகிழ்தல் . 
18 புலன் அறி சிறப்பு : 

பகைப்புல நிலையை ஒற்றினால் ஒற்றி வந்தவருக்கு மிக்க 

சிறப்புச் செய்தல் . 
19 பிள்ளை வழக்கு : 

கரும்பிள்ளை நிமித்தம் கண்டு பின் நிகழ்வதனை உணர்த் 
தியவருக்கு வழக்கம் போல ஆநிரைகளைப் பரிசாக வழங் 

குதல் . பிள்ளை கரிக்குருவி . 
20 தடிநிலை : 

வெட்சி மறவருக்குப் பரம்பரை பரம்பரையாகத் துடி 
கொட்டுபவனது 

பண்பைப் பாராட்டிச் சிறப்புச் 
செய்தல் . 


புறத்திணையியல் - வெட்சி - நூற்பா எண் 5 

61 
21 கொற்றவை நிலை : 

மிக்க ஆற்றலை உடைய மானை ஊர்தியாக உடைய 

கொற்றவையின் திருவருளை வழுத்திப் பாராட்டுதல் . 
22 வெறியாட்டு : 


வெட்சிவரர் தம் வெற்றி குறித்து இள மகளிர் வேல 
னொடு முருகப்பெருமான் பொருட்டாக வெறியாடலை 
நிகழ்த்துதல் ] 

அகத்திணைக்கண் துறை உட்பகுதிகள் எல்லாம் விரித்து 
உரைத்தாங்கு உரையாது புறத்திணைக்கண் துறை உட்பகுதி 
கள் எல்லாம் அத்துறைக்கண் துறுத்துக் கூறு தலின் துறை 
ஆயிற்று . துறுத்தலாவது ஒன்றன் காரணம் ஆயினவற்றை 
எல்லாம் அவற்றின் காரியம் ஆகிய அதன்கண் செறித்தல் . 
அஃதாவது படைத்தலைவரைத் தருக என்றலும் , படையைக் 
கூஉய் வருக என்றலும் , அவர் வருதலும் முதலிய காரணங் 
களை அவற்றின் காரியம் ஆகிய நிரையினைத் தண்டத் தலை 
வரைத் தருக எனப் பணித்தற்கண் அடக்குதல் . பிறவும் 
அன்ன . 


( இப்பத்தியில் கூறப்பட்ட செய்தி தொல்காப்பியப் புறத் 
திணையியல் மூன்றாம் நூற்பா இறுதியில் நச்சினார்க்கினியர் 
வரைந்தனவற்றை ஏற்றுக்கொண்டு சொற்றதாகும் . அவர் 
கூறியன பின்வருமாறு . 


இனி , துறை என முற்கூறினமையின் இது காரியமாக 
இதற்குக்காரணம் ஆயின எல்லாம் படை இயங்கு அரவம் 
எனவே படும் . அது இருபெருவேந்தரும் போர் தொடங்குங் 
கால் பூக்கோள் ஏவி நிரைகோடல் குறித்தோன் படைத் தலை 
வரைத் தருக என்றலும் , அவர் வருதலும் , அவர் வந்துழி 
இன்னது செய்க என்றலும் , அவர் வேந்தர்க்கு உரைத்தலும் 
அவர் படையைக் கூஉய் அறிவித்தலும் , படைச்செருக்கும் , 
அதனைக்கண்டோர் கூறலும் , அவர் பகைப்புலக்கேட்டிற்கு 


62 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


இரங்கி வருந்துதலும் , நாள் கோடலும் , அவர் கொற்றவைக் 
-குப் பரவுக்கடன் பூண்டலும் பிறவும்ஆம் . களவில் செல் 
வோர்க்கும் அரவம் கூறினார் . இவர் பாக்கத்தே தங்கி விரிச்சி 
பெற்றுப் போ தலின் . பிறவும் வருவன எல்லாம் இதனுள் 
அடங்கும் . 


இனி , பாக்கத்து விரிச்சிக்குக் காரணமாவன : பாக்கத் 
தச்சென்றுழி இருப்பு வகுத்தலும் , பண்டத்தொடு வல்சி 
ஏற்றிச் சென்றோரை விடுத்தலும் , விரிச்சி வேண்டா என 
விலக்கிய வீரக்குறிப்பும் , விரிச்சிக்கு வேண்டும் நெல்லும் 
மலரும் முதலியன தருதலும் , பிற நிமித்தப் பகுதிகளும் , 
அவை அறிந்தோர்க்குச் சிறப்புச் செய்தலும் பிறவுமாம் . 
பிறவும் வந்துழிக் காண்க . அரசன் ஏவலால் போந்தோரும் , 
விரிச்சி கேட்டார் . இன்ன ஞான்று வினைவாய்க்கும் என்று 
அறிதற்கு . இனி வேய்க்குக் காரணங்கள் ஆவன வேய் கூறி 
னார்க்குச் சிறப்புச் செய்தல் போல்வன . 


இனி , ஏனைய ஒன்று பலவாய்த் துறைப்பாற்படுவன 
வந்துழிக் காண்க . 


இங்ஙனம் புறத்திணைக்குச் சிறுவரவீற்றாதலின் அன்றே , 


• பாடல் சான்ற புலனெறி வழக்கம் தொல் . பொ . 53 


என்று அகத்திற்குக் கூறியது . 


படைத்தலைவரைக் கூஉய் வருக என்றற்குச் செய்யுள் : 


கடிமனைச் சீறூர் கடுங்கட் கறவை 
வடி நவில் வேலான் மறித்தோம்ப லொட்டான் 
அடிபுனை தோலின் அரண்சேர்ந்து மள்ளர் 

வருகமன் வாயிற் கடை . தொ . பொ . 58 ந 
எனவரும் . ஏனையவற்றிற்கும் வந்துழிக் காண்க 


புறத்திணையியல் - வெட்சி- நூற்பா எண் 5 63 
( விளக்கம் பொருந்திய இல்லங்களை உடைய பகைவ 
ருடைய சீறூரின்கண் உள்ளார் சிவந்த கண்களை உடைய 
பசுக்களைத் தொடர்ந்து பாதுகாத்தலைப் பொறாத வடித்தல் 
தொழில் பழகிய வேலினை உடைய வெட்சி மன்னன் தன் 
அரண்மனை வாயிலுக்குப் படை வீரர்கள் தொடுதோல் 
அணிந்து ஏனைய பாது காவல்களோடு வருமாறு பணித்தான் 
என்றவாறு . 


வேலான் கறவை ஓம்பல் ஒட்டாது மள்ளர் வாயிற் 
கடை வருக என்று ஆணையிட்டமை படைத் தலைவரைக் 
கூஉய் வருக என்ற செய்தியைச் சுட்டுதல் காண்க ) 


மருவலர் நிரையினைத் தருக என்றல் : 


--- 


கண்டே 


மண்டும் எரியுள் மரந்தடிந் திட்டற்றாக் 
கொண்ட கொடுஞ்சிலையன் கோல்தெரியக் 
அடையார் முனை அலற ஐ இலைவேற் காளை 
வீடை ஆயம் கொள்கென்றான் வேந்து . 


பு . வெ . 1 


[ வீரன் வில்லினைக் கொண்டு அம்புகளை ஆராய்தலைக் 
கண்ட அரசன் காளையே ! நீ பகைவருடைய பசு நிரைகளைக் 
கவர்க என்று ஆணையிட்ட செயல் எரியும் நெருப்பில் விற 
கினை இட்டாற் போல்வது என்பதாம் 

காளை ! 
ஆயம் கொள்க என்பது துறைச்செய்தி . ) 


விடை 


. 


இதனைத் திணைப்பாட்டு என்பாரும் உளர் . ( வெண்பா 
மாலை நூலார் ) திணைப்பாட்டாயின் 

அத்திணைக்கண் 
கூறும் துறை எல்லாம் அகப்படத்தழீ இவருதல் வேண்டும் ; 
அங்ஙனம் வாராது வேந்தன் தண்டத்தலைவரை நிரை 
கவர்க என்ற ஒருதொழிலே குறித்து வந்தமையான் 
துறைப்பாட்டே ஆவது அல்லது திணைப்பாட்டு ஆகாது என 
மறுக்க . மேல் இங்ஙனம் வருவனவற்றிற்கு எல்லாம் இக் 
கடாவிடை உய்த்துணர்ந்து கொள்க . 


84 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


பணிதலைக் கோடல் : 


அறாஅ நிலைச் சாடி ஆடுறு தேறல் 
மறாஅல் மழைத்தடங் கண்ணி பொறாஅன் 
கடுங்கண் மறவன் கழல்புனைந்தான் நாளை 
நெடுங்கடைய நேரார் நிரை . 


பு . வெ . 2 


எனவரும் , பொறா அன் என்பதற்கு அரசன் ஏவுதலான் 
பாணித்தல் இலனாகி எனப்பொருள் 

உரைத்துக் கொள்க . 
தன்னுறு தொழிலும் உளது என்று கொண்டார் , அதற்கும் 
இப்பாட்டினையே உதாரணமாக்கிப் பொறா அன் என்பதற்குத் 
தனிசு ( கடன ) பொறா அன் என்று உரைப்ப . 

[ கள்விலையாட்டியே ! சாடியிலுள்ள அடப்பட்ட தேறலை 
மறுக்காது வழங்கு . கழல் புனைந்த காளை நிறைகவரச் செல் 
வதில் காலம் தாழ்த்தான் . கள்விலையாக நாளையே பகைவர் 
ஆநிரைகளை நின் கடைவாயிலில் நிறுத்துவான் என்பதாம் . 

வீரன் நிரைகோடற்குச் செல்லக் கழல் புனைந்தான் என் 
பது துறைச்செய்தி .) 

படை இயங்கு அரவம் : 


கலவார் முனைமேல் 
செலவு அமர்ந் தன்று . 


பு . 2 


- 


நெடிபடு கானத்து நீள்வேல் மறவர் 
அடிபடுத்து ஆரதர் கொள்வான் துடிபடுத்து 
வெட்சி மலைய வீரவார் மணி நிரைக் 
கட்சியுள் காரி கலுழ்ம் . 

பு . வெ . வெட் . 3 


[ வீரர்கள் துடியை ஒலித்து வெட்சி சூடிச் சிள்வீடு என்ற 
வண்டுகள் ஒலிக்கும் காட்டுவழியே சென்று பகைவர் ஆநிரை 
களைக் கைப்பற்றுதற்கு ஒருப்பட்ட அளவில் , பகைவர் தம் 
ஆநிரைகள் தங்கிய காட்டில் கரிக்குருவி தீ நிமித்தம் காட்டி 
அழும் என்பதாம் . 


புறத்திணையியல் - வெட்சி - நூற்பா எண் 5 85 
துடிபடுத்து வெட்சிமலைதல் என்பது துறைச் செய்தி 
நெடி - சிள்வீடு என்ற வண்டு ; அடி- செருப்பு ; கட்சி - காடு ; 
காரி - நிமித்தம் காட்டும் ஒரு பறவை . ) 

விரிச்சி ஓர்த்தல் : 


வேண்டிய பொருளின் விளைவுகன்கு அறிதற்கு 
ஈண்டுஇருள் மாலைச் சொல்லோர்த் தன்று . 


பு. 3 


எழுஅணி சீறூர் இருள் மாலை முன்றில் 
குழுவீனம் கைகூப்பி நிற்பத் - தொழுவீல் 
குடக்கண் ஆ கொண்டுவா என்றாள் குனிவில் 
தடக்கையாய் வென்றி தரும் . 


பு . வெ . 4 


( யாம் ஊர்ப்புறத்தே கூடி நற்சொல் நயந்து நின்ற 
அளவில் ஆய்மகள் குடம் பால் கறக்கும் பசுவினைக்கொண்டு 
வா என்ற நல்வாய்ச் சொல்லே நமக்கு வெற்றி தரும் 
என்பதாம் . 

தொழுவில் குடக்கண் ஆ கொண்டுவா என்றாள் என்பது 
துறைச்செய்தி . ] 

அரசன் ஏவலால் போந்தோருக்கு விரிச்சி ஓர்த்தல் 
இயல்வது அன்றேனும் இன்னஞான்று 

வீனை வாய்க்கும் 
என்று அறிதற்பொருட்டு இயலும் என்பார் சமர வாய்ப்பு 
அறீஇயர் விரிச்சி ஓர்த்தல் என்றார் . ( இது நச்சினார்க்கினி 
யர் தரும் விளக்கமாகும் . ) 


வேண்டா வீரம் : 


நாளும் புள்ளும் கேளா ஊக்கமொடு 
எங்கோன் ஏவினன் ஆதலின் யாமத்து 
செங்கால் வெட்சியும் தினையும் தூஉய் 
மறிக்குரற் குருதி மன்று துகள் அவிப்ப 


9 


66 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


விரிச்சி ஓர்த்தல் வேண்டா 
எயிற்புறம் தருதும்யாம் பகைப்புல நிரையே 


தகடூர் . 


(எம் அரசன் உள்ளமிகுதியால் நல்லநாளும் நல்வாய்ப் 
புள்ளும் தேராது எம்மைப் பகைவர் ஆநிரை கோடற்குப் 
பணித்துள்ளான் ஆதலின் யாமத்து இறைவழிபாடியற்றி 
வீரிச்சி கேட்டலும் எமக்குத் தேவையின்று . எம் ஊக்க 
மிகுதியால் யாம் விரிச்சி ஓராதே சென்று பகைவர் ஆநிரை 
கவர்ந்து தருவேம் என்பதாம் . 


விரிச்சி ஓர்த்தல் வேண்டா என்பது துறைச்செய்தி . ] 


வழியிடைச் சேறல் : 


வில்லேர் உழவர் வேற்றுப் புலம்முன்னிக் 
கல்லேர் கானம் கடந்து சென் றன்று . 


பு 4 


கூற்றினத் தன்னார் கொடுவில் இடனேந்திப் 
பாற்றினம் பின்படர முன்படர்ந்து - ஏற்றினம் 
நின்ற நிலைகருதி ஏகினார் நீள்கழைய 
குன்றம் கொடுவில் லவர் . 


பு . வெ 5 


( கூற்றினத்தை ஒத்த வெட்சி மறவர் பகைவர் ஆநிரை 
கோடல் கருதிப் பருந்துக் கூட்டம் பின்தொடர நீண்ட 
மூங்கில்வளரும் காட்டுவழியில் சென்றனர் என்பதாம் . 


கொடுவில்லவர் ஏற்றினம் நின்ற நிலைகருதி ஏகினார் 
என்பது துறைச் செய்தி . பாறு பருந்து ) 


- 


ஒற்றின் ஆகிய வேய் : 


. 


பற்றார் தம்முனைப் படுமணி ஆயத்த 
ஒற்று ஆ ராய்ந்த வகைஉரைத் தன்று . 


பு . 5 


புறத்திணையியல் - வெட்சி - நூற்பா எண் 5 


67 


நிலையும் நிரையும் நிரைப்புறத்து நின்ற 
சிலையும் செருமுனையுள் வைகி - இலை புனைந்த 
கள் அவிழ் கண்ணிக் கழல்வெய்யோய் சென்றறிந்து 
நள்ளிருட்கண் வந்தார் நமர். 


பு . வெ 6 


- 


ஒற்றின் ஆகிய வேய் 
குறளைச் சொல் . 


ஒற்று வகையான் உணர்த்திய 


[ பகைவர் நிலை , ஆநிரை , நிரைக்காவல் ஆகியவற்றை 
வெட்சியாரின் ஒற்றர் பகைவர் புலம்சென்று நள்ளிருட்கண் 
அறிந்து மீண்டனர் என்பதாம் . 


நிலையும் நிரையும் சிலையும் நமர் சென்றறிந்து வந்தார் 
என்பது துறைச் செய்தி . ] 


வேய்ப்புறம் முற்றின் ஆகிய புறத்திறை : 


நோக்கருங் குறும்பின் நூழையும் வாயிலும் 
போக்கு அற வளைஇப் புறத்தியத் தன்று . 


4. 6 


உய்ந்தொழிவார் ஈங்கில்லை ஊழிக்கண் தீயேபோல் 
முந்தமருள் ஏற்றார் முரண் முருங்கத் - தந்தமரின் 
ஒற்றினான் ஆய்ந்தாய்ந் துரவோர் குறும்பினைச் 
சுற்றினார் போகாமல் சூழ்ந்து . 


பு . வெ . 7 


வேய்ப்புறம் முற்றின் ஆகிய புறத்திறை வேய்க்கப் 
பட்ட இடத்தின் புறத்தினைச் சூழ்தலான் ஆகிய புறத்திறை . 


( வெட்சி வீரர் ஆநிரை இருந்த பகுதிகளை ஒற்றரான் 
அறிந்து எதிர்ப்பாரை அழிக்கும் ஆற்றலோடு சூழ்ந்து 
கொண்டார் ஆதலின் அவரிடம் பிழைத்துப் போவார் காவ 
லருள் ஒருவரும் இரார் என்பதாம் . 

டரவோர் குறும்பினைச் சூழ்ந்து சுற்றினார் என்பது 
துறைச்செய்தி . ] 


68 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


முற்றிய ஊர்கொலை : 


4.7 


விசைபரி கடவி வில்லுடை மறவர் 
குரை அழல் நடப்பக் குறும்பு எறிந் தன்று . 
இகலே துணையா எரிதவழச் சீறிப் 
புகலே அரிதென்னார் புக்குப் - பகலே 
தொலைவிலார் வீழத் தொடுகழல் ஆர்ப்பக் 
கொலைவிலார் கொண்டார் குறும்பு . 


பு . வெ 8 


[மாறுபாட்டையே துணையாகக்கொண்டு புகமுடியாத 
இடங்களிலும் புகுந்து சீறி ஊர்க்காவலர் வெட்டுண்டு வீழ 
வெட்சி மறவர் சிற்றூரைக் கைப்பற்றினர் என்றவாறு . 

தொடுகழலார் கொலைவில்லார் வீழக் குறும்பு கொண் 
டார் என்பது துறைச்செய்தி . ) 


ஆகோள் : 


பு 8 


பு வெ 9 


வென்று ஆர்த்து விறல் மறவர் 
கன்றொடும் ஆதழீஇ யன்று . 
கொடுவரி கூடிக் குழூஉக்கொண் டனைத்தால் 
நெடுவரை நீள்வேய் நரலும் -- நடுவூர்க் 
கண நிரை கைக்கொண்டு கை அகலார் நின்ற 
நிணம் நிரை வேலார் நிலை . 
[ மலையிடத்து மூங்சில் ஒலிக்கும் ஊர்நடுவே பசுக்களைக் 
கைக்கொண்டு வேலை ஏந்திய வெட்சி வீரர் நின்ற நிலை புலி 
கள் கூட்டமாகக் கூடி நின்ற நிலையை ஒக்கும் என்றவாறு . 

நடுவூர்க் கணம் நிரை கைக்கொண்டு வேலார் நின்றார் 
என்பது துறைச் செய்தி ) 

பூசல் மாற்று : 
கணம் பிறங்கக் கைக் கொண்டார் 
பிணம் பிறங்கப் பெயர்த்திட்டன்று . 


பு . 9 


புறத்திணையியல் - வெட்சி - நூற்பா எண் 5 


69 


சூழ்ந்த நிரைபெயரச் சுற்றித் தலைக்கொண்டார் 
வீழ்ந்தனர் வீழ்ந்தார் விடக்குணியத் - தாழ்ந்த 
குலவுக் கொடுஞ்சிலைக்கைக் கூற்றனையார் எய்த 
புலவுக் கணைவழிபோய்ப் புள் . 


பு . வெ . 10 


( வெட்சிவீரர் ஆநிரையைச் சூழ்ந்தாராக , நிரை மீட்க 
வந்து பொருது உயிர் நீத்த ஊர்க்காவலர் 

பிணத்தை 
உண்ண , வெட்சியார் அம்புசென்ற வழியே பருந்து கழுகு 
மு.தலிய பறவைகள் வந்து கூடின என்றவாறு . 


சூழ்ந்த நிரைபெயரச் சுற்றித் தலைக்கொண்டார் வீழ்ந் 
தனர் என்பது துறைச்செய்தி ) 


நோய் இன்று உய்த்தல் : 
அருஞ்சுரத்தும் அகன்கானகத்தும் 
வருந்தாமல் நிரைஉய்த்தன்று . 


பு. 10 


- 


புல்மேய்ந்து அசைஇப் புணர்ந்துடன் செல்கென்னும் 
வில்மேல் அசைஇயகை வெல்கழலான் 
கடுவரை நீரில் கடுத்து வரக்கண்டும் 
நெடுவரை நீழல் நிரை . 


தன்மேல் 


பு . வெ . 11 


[ ஆமீட்க வருவோர் மலையருவிபோல விரைவாகத் தம்மை 
நோக்கி வரவும் பசுக்களைக் கைப்பற்றிய வெட்சிவீரர் தலைவன் 
மலையில் புல்மேய்ந்து பசுக்கள் நிழலில் தங்கி ஓய்வு எடுத்துக் 
கூட்டமாகச் செல்க என விடுத்திருந்தான் என்றவாறு . 

நிரை புல்மேய்ந்து அசைஇப் புணர்ந்து உடன் செல்க 
என்பது துறைச் செய்தி . ] 

நுவல் வழித் தோற்றம் : 
உரவெய்யோன் இனம் தழீஇ 
வரவுஉணர்ந்து கிளை மகிழ்ந்தன்று . 


பு . 11 


பு . வெ . 12 


70 இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 

மொய் அணல் ஆநிரை முன்செல்லப் பின்செல்லும் 
மை அணல் காளை மகிழ்துடி 

கை அணல் 
வைத்த எயிற்றியர் வாட்கண் இடனாட 
உய்த்தன்று உவகை ஒருங்கு . 
நுவல்வழித் தோற்றம் - தமர் கவன்று உரைத்தனர் ; 
அவர் மகிழ்தற்குக் காரணமாகிய தோற்றவு . 

( செறிந்த அலைதாடியை உடைய பசுக்கூட்டம் முன்னே 
செல்லப் பின்னே மயிரால் கறுத்த கபோலத்தை உடைய 
வீரன் மகிழ்ந்து கொட்டும் துடி , கன்னத்தில் கையை வைத்துக் 
கொண்டு கவலைப்பட்டுக் கொண்டிருந்த மகளிருக்கு நன்னி 
மித்தமாக இடக்கண் ஆட மகிழ்ச்சியைத்தந்தது என்றவாறு . 

ஆநிரை முன்செல்லக் காளை துடிகொட்டிப் பின் செல் 
லும் என்பது துறைச் செய்தி . ) 


தந்து நிறை : 


. 


• வார்வலந்த துடிவிம்ம 
ஊர்புகல நிரைஉய்த்தன்று . 


4. 12 


பு . வெ . 13 


தண்டா விருப்பினள் தன்னை தலை மலைந்த 
வண்டார் கமழ்கண்ணி வாழ்சென்று கண்டாள் 
அணி நிரை வாள்முறுவல் அயமா எயிற்றி 
மணி நிரை மல்கிய மன்று . 
[ தலைவி தன் கணவன் கண்ணி வாழ்க என்று வாழ்த்தி 
ஊர் மன்றத்தில் கொண்டு நிறுத்தப்பட்ட பகைவர் ஆநிரை 
யைக் கண்டாள் என்றவாறு . 
மன்று மணி நிரை மல்கிய என்பது துறைச் செய்தி .] 

பா தீடு : 
• கவர்கணை சுற்றம் கவர்ந்த கணநிரை 
அவரவர் வினைவயின் அறிந்து ஈந்தன்று . 


4. 13 


பு . வெ . 14 


புறத்திணையியல் - வெட்சி - நூற்பா எண் 5 
ஒள்வாள் மலைந்தார்க்கும் ஒற்றாய்ந்து உரைத்தார்க்கும் 
புள் வாய்ப்பச் சொன்ன புலவர்க்கும் 

வீள்வாரை 
மாறட்ட வென்றி மறவர் தம் சீறூரில் 
கூறிட்டார் கொண்ட நிரை . 

ஈத்தலும் ஈதலும் போலப் பாத்தலும் பாதலும் ஒன்றா 
தலின் பாதீடு ஆயிற்று . 

( வாள் வீரருக்கும் ஒற்றருக்கும் நிமித்தம் கூறியவருக் 
கும் பகைவர் ஊரிலிருந்து வெட்சிவீரர் கைப்பற்றிய ஆநிரை 
களை அரசன் ஆணையைப் பெற்றுப் பகிர்ந்து கொடுத்தார்கள் 
என்றவாறு . 

வென்றி மறவர் கொண்டநிரை கூறு இட்டார் என்பது 
துறைச்செய்தி . ] 

உண்டாட்டு : 


4.14 


தொட்டு இமிழும் கழல் மறவர் 
மட்டு உண்டு மகிழ் தூங்கின்று 
இளிகொண்ட தீஞ்சொல் இளமா எயிற்றி 
களிகொண்ட நோக்கம் கவற்றத் - தெளிகொண்ட 
வெங்கள் மலிய வீளிவதுகொல் வேற்றார்மேல் 
செங்கண் மறவர் சினம் . 

பு. வெ . 15 


[பண்ணை ஒத்த குரலை உ டைய தம் உரிமை மகளிர் களிக் 
கும் நோக்கம் தம் நெஞ்சத்தைக் காமத்தால் வருத்துத் 
லாலும் , பகைவரிடம் வீரர்கொண்ட சினம் , தெளிந்த நாட்படு 
தேறல் குடித்ததனாலும் நீங்கும் போலும் என்றவாறு . கள் 
ளும் காமமும் கலந்தே இவர் சினத்தை மாற்றும் என்பது . 


தெளிகொண்ட வெங்கள் மலியச் சினம் விளியும் என் 
பது துறைச்செய்தி . ] 

உறுகொடை : 


ஈண்டியநிரை ஒழிவின்றி 
வேண்டியோர்க்கு விரும்பிவீசின்று , 


4. 15 


72 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


அங்கண் கிணையன் துடியன் விறலிபாண் 
வெங்கட்கு வீசும் விலையாகும் - செங்கண் 
செருச்சிலையா மன்னர் செருமுனை மேல் சீறி 
வரிச்சிலையால் தந்த வளம் . 


பு . வெ . 16 


( செங்கண்ணராய்ப் போருக்குப் பின்னிடாத பகைவரை 
எதிர்த்து வில் வலிமையால் கைப்பற்றிய ஆநிரையைக் கள் 
விலைக்குச் சிறிது வழங்கிப் பின் கிணையன் துடியன் விறலி 
பாணன் இவர்களுக்குக் கொடையாக வழங்கினர் . 


தந்தவளம் கிணையன் துடியன் விறலிபாண் விலை ஆகும் 
என்பது துறைச்செய்தி ] 

புலன் அறி சிறப்பு : 


பு . 16 


வெம்முனைநிலை உணர்த்தி யோர்க்குத் 

தம்மினும் மிகச் சிறப்பு ஈந்தன்று . 
இறுமுறை எண்ணாது இரவும் பகலும் 
செறுமுனையுள் சென்றறிந்து வந்தார் - பெறுமுறையின் 
அட்டுக் கனலும் அயில்வேலோய் ஒன்றிரண்டு 
இட்டுக் கொடுத்தல் இயல்பு . 


4. வெ . 17 


புலனறி சிறப்பு - வெம்முனை நிலை உணர்த்தியோர்க்குத் 
தம்மினும் மிக்க சிறப்புச் செய்தல் . 


(உயிரையும் பொருட்படுத்தாது இரவும் பகலுமாகப் 
பகைவரிடத்துத் தங்கி ஒற்றி வந்தவருக்குச் சில பசுக்களை 
மற்றவரினும் மிகுதியாக வழங்குதல் மரபாகும் என்றவாறு . 

செருமுனையுள் சென்றறிந்து வந்தார்க்கு ஒன்று இரண்டு 
இட்டுக் கொடுத்தல் இயல்பு என்பது துறைச்செய்தி . ) 


பிள்ளை வழக்கு : 


* பொய்யாது புள்மொழிந்தார்க்கு 
வையாது வழக்குரைத்தன்று . 


பு . 17 


புறத்திணையியல்- வெட்சி- நூற்பா எண் 5 


73 


புல்லார் நிரைகருதி யாம் செல்லப் புள் நலம் 
பல்லார் அறியப் பகர்ந்தார்க்குச் சொல்லால் 
கடன்சுட்ட வேண்டா கடுஞ்சுரை ஆ நான்கு 
குடம்சுட்டு இனத்தால் கொடு . 


பு . வெ . 18 


- 


பிள்ளை வழக்கு 
விதந்து கொடுத்தல் . 


கரும்பிள்ளை நிமித்தம் கூறியார்க்கு 


[ பகைவர் நிரைமேற் செல்ல நன்னிமித்தம் கூறியவருக்கு 
வார்த்தை அளவில் நன்றி பாராட்டுதலோடு குடம் பால் 
கறக்கும் பசுக்களை ஒவ்வொருவருக்கும் நன்னான்காகக் கொடு 
என்றவாறு . 


புள் நலம் பகர்ந்தார்க்குக் கடுஞ்சுரை ஆ நான்கு கொடு 
என்பது துறைச்செய்தி . ] 


பெருந்துடி நிலை : 


தொடுகழல் மறவர் தோல் தடி மரபின் 
படுகண் இமிழ்துடிப் பண்புஉரைத் தன்று . 


4. 18 


முந்தை முதல்வர் துடியர் இவன் முதல்வர் 
எந்தைக்குத் தந்தை இவன் எனக்கு வந்த 
குடியொடு கோடா மரபினோர்க்கு இன்னும் 
வடியுறு தீந்தேறல் வாக்கு . 

பு . வெ . 19 


( பரம்பரை பரம்பரையாக எங்களுக்குத் துடி கொட்டி 
வரும் இவனுக்கு இன்னும் இனிய கள்ளினை வழங்குக 
என்றவாறு . 


குடியொடு கோடா மரபினோற்குத் தேறல் இன்னும் 
வாக்கு என்பது துறைச் செய்தி . ) 


10 


74 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 

கொற்றவை நிலை : 
ஒளியின் நீங்கா விறற் படையோள் 
அளியின் நீங்கா அருள்உரைத் தன்று . 
ஆளி மணிக்கொடிப் பைங்கிளிப் பாய்கலைக் 
கூளி மலிப்படைக் கொற்றவை மீளி 
அரண்முருங்க ஆகோள் கருதின் அடையார் 
முரண் முருங்கத் தான் முந்து உறும் . 


4.19 


பு . வெ 20 


(சிங்கக் கொடி , கிளி , கலை ஊர்தி , கூளிப் படை 
இவற்றை உடைய கொற்றவை , வீரர் பகைவர் ஆநிரை 
கவரச் செல்லின் பகைவர் மாறுபாடு கெடுமாறு தான் முந்திச் 
சென்று வெற்றி அளிப்பாள் என்றவாறு . 

கொற்றவைதான் முந்துறும் என்பது துறைச்செய்தி . 


. 


மறங்கடை கூட்டிய துடி நிலை சிறந்த 
கொற்றவை நிலையும் அத்திணைப் புறனே 

தொ . பொ . 59 


சிலப்பதிகார வேட்டுவ வரியினை நோக்குக . ) 


. 


வெறியாட்டு : 
• வாலிழையோர் வினைமுடிய 

வேலனொடு வெறியாடின்று . 
காணில் அரனும் களிக்கும் கழல்மறவர் 
பூண் இலங்கு மென்முலைப் போ தரிக்கண்- வாள் நுதல் 
தான்முருகு மெய்ந்நிறீஇத் தாமம் புறந்திளைப்ப 
வேல்முருகற்கு ஆடும் வெறி . 


பு . வெ 21 


முருகு - நறு நாற்றம் . 


( வாள் நுதலினாள் நறு நாற்றம் கமழ மெய்யில் கலவை 
பூசி மாலை முதுகுப்புறமும் அலைய முருகக் கடவுளுக்கு ஆடும் 


புறத்திணையியல் - வெட்சி- நூற்பா எண் 5 75 
வெறியாட்டினைக் காணின் கூத்தப்பீரானாகிய சிவபெரு 
மானும் களிப்படைவான் என்றவாறு . 


என்பது 


வாள் நுதல் 

வேல்முருகற்கு வெறி ஆடும் 
துறைச்செய்தி . ] 

வெட்சியின் முதற் கூறு முற்றும் 


5 


. 


ஒத்த நற்பாக்கள் 
வெட்சி தானே , 
உட்குவாத் தோன்றும் ஈரேழ் துறைத்தே . 

துறை 

தொல் . பொ . 59 
படை இயங்கு அரவம் பாக்கத்து வீரிச்சி 
புடை கெடப் போகிய செலவே புடைகெட 
ஒற்றின் ஆகிய வேயே வேய்ப்புறம் 
முற்றின் ஆகிய புறத்திறை முற்றிய 
ஊர்கொலை ஆகோள் பூசல் மாற்றே 
நோயின்று உய்த்தல் நுவல்வழித் தோற்றம் 
தந்து நிரை பாதீடு உண்டாட்டுக் கொடையென 
வந்த ஈரேழ் வகையிற்று ஆகும் . 

61 
வெட்சி வெட்சி அரவம் விரிச்சி செலவு 
வேயே புறத்திறை ஊர்கொலை ஆகோள் 
பூசல் மாற்றே புகழ்சுரத்து உய்த்தல் 
தலைத்தோற் றம்மே தந்து நிறை பாதீடு 
உண்டாட்டு உயர்கொடை புலன் அறி சிறப்பே 
பிள்ளை வழக்கே பெருந்துடி நிலையே 
கொற்றவை நிலையே வெறியாட்டு உளப்பட 
எட்டிரண்டு ஏனை நான்கொடு தொகைஇ 
வெட்சியும் வெட்சித் துறையும் ஆகும் . 


4. வெ . 1 


ஒருப்பாடு நற்சொற் செலவொற் றுரைப்புப் புகல் பொருதல் 
வீருப்பா நிரைகொண் டவரைத் தடுத்தல் நெறிசெலுத்தல் 
செருப்பாடு கைப்படை காத்தூர் புகல்திறங் கூறிடுதல் 
பருப்பாடு பாலாற் களித்தல்வெட் சித்திறம் பால்மொழியே . 

வீர . சோ . 99 


5 


76 

லக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
வெட்சியின் இரண்டாம் பகுதித்துறைகள் 
604 நிரைகோள் கேட்டுக் குரைகழல் அரசன் 

விரைசெலல் மறவரை மீட்க எனப் பணித்தல் 
படை இயங்கு அரவம் பறவாப்புள் தெரிதல் 
நடைவயின் சேறல் 4 நன்குஉணர் உசாஅ 
புறத்திறை அதனொடு திறப்படப் பொருதல் 
புண்ணொடு வருதல் போர்க்களத்து ஒழிதல் 
ஆள்எறி பிள்ளை10 பிள்ளைத் தெளிவு 
பிள்ளை யாட்டொடு ! கையறு நிலையே ! 3 
நெடுமொழி கூறல் 14 பிள்ளைப் பெயர்ச்சி 15 
வேத்தியல் மலிபொடு மிகுகுடி நிலையே . 7 
ஆபெயர்த்துத் தருதலோடு . அருஞ்சமர் விலக்கல் 19 
நலிவின்று உய்த்தல் 2 ° நண்ணுவழித் தோற்றம் 1 
நிறைத்தல் 2 2 பாதீடு 2 8 உண்டாட்டுக் 14 கொடையோடு 2 5 
தடிநிலை 7 8 கோற்றவை நிலை 2 7 அவை இரண்டும் 
கூட்டுதல் உறுத்தல் மீட்டனர் கோடல் 
ஏழுதலைப் பெய்த இருபதிற்று உடைத்தே . 

து முற்கூறிய வெட்சிப்பகுதி இரண்டனுள் பின்னை - 
யது இத்துணைத் துறை உடைத்து என்கின்றது . 

( இ - ள் ) நிறைகோள் கேட்ட குரைகழல் அரசன் விரை 
செலல் மறவரை மீட்க எனப்பணித்தல் முதலியவற்றோடு துடி 
நிலையும் கொற்றவை நிலையும் ஆகிய அவ்விரண்டனையும் 
கூட்டி எண்ணுதலால் மீட்டனர் கோடல் இருபத்தேழு துறை 
யினை உடைத்தாம் என்றவாறு . 
1 மீட்க எனப் பணித்தல் : 


பசுக்கூட்டங்கள் கவரப்பட்டதைக் கேட்ட ஒலிக்கின்ற 
வீரக் கழலை உடைய அரசன் விரைந்து செல்லும் ஆற் 
றலை உடைய கரந்தை வீரர்களைக் கூஉய்ப் பசு நிரை 
களை மீட்டு வருமாறு கூறுதல் . 


புறத்திணையியல்- வெட்சி- நூற்பா எண் 6 77 
2 படை இயங்கு அரவம் : 

கரந்தை வீரர் தம் படைகள் இயங்குங்கால் ஏற்படும் 
ஆரவாரம் , 


3 பறவாப்புள் தெரிதல் : 
கரந்தை வீரர்கள் நல்வாய்ப்புள் கேட்டல் . 


4 கடைவயின் சேறல் : 
ஆநிரைகள் சென்ற சுவட்டை அடியொற்றிக் கரந்தை 
வீரர்கள் விரைந்து செல்லுதல் . 


5 நன்கு உணர் உசா : 

ஆநிரையின் சுவட்டினை அடிஒற்றிச் சேரும் வாய்ப்புக் 
கிட்டியமையின் விரைவில் அவற்றை மீட்கலாம் என்று 
உணர்ந்து தமக்குள் கூறுதல் . 


6 புறத்து இறை : 
கவரப்பட்ட ஆநிரைகள் கொண்டு செல்லப்பட்ட இடம் 
நோக்கிச் சென்று கரந்தை வீரர்கள் அவற்றைச் சூழ்ந்து 
தங்குதல் . 
7 திறப்படப் பொருதல் : 
பசுக்கூட்டங்கள் தம் பக்கல் மீண்டு அடையுமாறு 
கரந்தை வீரர்கள் வெட்சி மறவரோடு போரிடுதல் . 


8 புண்ணொடு வருதல் : 

வெட்சி மறவரை வென்று பசு நிரையை மீட்ட வீரன் 
ஒருவன் புண்ணோடு வெற்றி வீரனாக மீளுதல் . 


9 போர்க்களத்து ஒழிதல் : 


வெட்சி வீரரை எதிர்த்த கரந்தை வீரன் போர்க்களத் 
தில் விழுப்புண்பட்டு இறத்தல் . 


78 இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
10 ஆள் எரி பிள்ளை : 

தான் ஒருவனேயாகி நின்று கரந்தை வீரன் ஒருவன் 

வெட்சி வீரர்களை எதிர்த்தல் . 
11 பிள்ளைத் தெளிவு : 

கரந்தை வீரன் தான்பட்ட விழுப்புண் கண்டு மகிழ்ந்து 
துடி முழங்க விரும்பிக் கூத்தாடுதல் . 


12 பிள்ளையாட்டு : 


கரந்தை மறவன் வெட்சிமறவரைக் கொன்று அவர்கள் 
குடர்களைத் தன் வேலுக்கு மாலையாகச் சூட்டி விரும்பிக் 
கூத்தாடுதல் . 


13 கையறுநிலை : 

வாட்போரில் இறந்தோரைக் கண்டு பாணர் முதலி 
யோர் விளரிப்பண் பாடுதல் . 


14 நெடுமொழி கூறல் : 

கரந்தை வீரன் தன் மன்னனிடம் தன் மேம்பாட்டை 
எடுத்துக் கூறுதல் . 


15 பிள்ளைப் பெயர்ச்சி : 


தீய நிமித்தங்களையும் மனங்கொள்ளாது பகைவரை 
எதிர்த்து வென்ற வீரனுக்கு அரசன் தண்ணளி 

செய்தல். 
16 வேத்தியல் மரபு : 

தோள் வலிமிக்க மறமன்னனை வாள் வீரர் புகழ்ந்து 
கூறுதல். 


17 குடிநிலை : 

இவ்வுலகில் பழைமையும் வீரமும் செறிந்த மறக்குடியின் 
மாண்பினைக் கூறல் . 


புறத்திணையியல் - வெட்சி - நூற்பா எண் 79 
18 ஆபெயர்த்துத் தருதல் : 

வெட்சியார் கைப்பற்றிய ஆநிரைகளைக் கரந்தை வீரர் 

மீட்டுத் தருதல் , 
19 அருஞ்சமர் விலக்கல் : 

ஆ மீட்குங்காலைத் தம்மை எதிர்த்த வெட்சி மறவர் தம் 

போரினை நீக்குதல் . 
20 நலிவின்று உய்த்தல் : 

தாம் மீண்டும் கைக்கொண்ட ஆ நிரைகளைக் கரந்தை 

வீரர் ஏதம் ஏதும் இன்றித் தாம் மீட்டுச் செல்லுதல் , 
21 நண்ணுவழித் தோற்றம் : 

ஆ நிரைகள் வந்து சேர வேண்டிய இடத்து அவை 

அழைத்து வரப்படுதல் . 
22 நிறைத்தல் : 

கரந்தை வீரர்கள் பசுக் கூட்டங்களைத் தம் ஊர் அக 

வயின் கொண்டு நிறைத்தல் . 
23 பாதீடு : 

கரந்தை வீரர்கள் தாம்மீட்ட பசு நிரைகளை உரியாருக் 
குப் பகிர்ந்து கொடுத்தல் . 


24 உண்டாட்டு : 

தாம் ஆ நிரைகளை மீட்ட மகிழ்ச்சி குறித்துக் கரந்தை 
வீரர் கள்ளுண்டு மகிழ்தல் . 


25 கொடை : 

மகிழ்ச்சிக்கு அறிகுறியாகப் பாணர் முதலியோருக்குப் 
பரிசில் வழங்குதல் . 


26 துடிநிலை : 

மகிழ்ச்சியைத் துடி கொட்டி வெளிப்படுத்தல் . 


80 இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
27 கொற்றவை நிலை : 

தங்களுக்கு நிரைமீட்டற்கண் வெற்றி வழங்கிய கொற் 
றவையைப் பரவுதல் . 

, 
இவ்விருபத்தேழு துறைகளும் வெட்சியின் இரண்டாங் 
கூறாகிய கரந்தைப் பாலன . 


மீட்க எனப் பணித்தல் : 


4. க . 1 


அழுங்கல் நீர் வையகத்து ஆருயிரைக் கூற்றம் 
விழுங்கியபின் வீடுகொண் டற்றால் - செழுங்குடிகள் 
தாரார் கரந்தை தலைமலைந்து தாம்கோடல் 
நேரார்கைக் கொண்ட நிரை . 

செழுங்குடிகள் தாரார் கரந்தை தலைமலைந்து நேரார் 
கைக்கொண்ட நிரை தாம்கோடல் அழுங்கல் நீர் வையத்து 
ஆருயிரைக் கூற்றம் விழுங்கியபின் வீடு கொண்டாற்போல 
அரிதாகலான் . விரைந்து மீட்பாராக என்பது குறிப்பெச்ச 
மாகப் பொருளுரைத்துக் கொள்க . 


( கூற்றம் விழுங்கிய உயிரை மீட்பது போலக் கரந்தை 
சூடி வீரர் நேரார் கைக்கொண்ட நிரையை நிகழா நிகழ்ச் 
சியை உண்டாக்கி அரிதின் மீட்பாராக என்பதாம் . 

நேரார் கைக்கொண்ட நிரையைக் கரந்தை தலைமலைந்து 
சென்று மீட்க என்பது துறைப்பொருள் . ] 


படை இயங்கு அரவம் : 


4.2 


‘ நிரைகோள் கேட்டுச் செய்தொழில் ஒழிய 
விரைவனர் குழுஉம் வகைஉரைத் தன்று . 
காலார் கழலார் கடுஞ்சிலையார் கைக்கொண்ட 
வேலார் வெருவந்த தோற்றத்தார் - காலன் 
கிளர்ந்தாலும் போல்வார் கிணைப்பூசல் கேட்டே 
உளர்ந்தார் நிரைப்பெயர்வும் உண்டு . 


4. க . 2 


புறத்திணையியல் - வெட்சி - நாற்பா எண் 


81 


[ கழல் அணிந்து சிலை பூண்டு வேல்கைக்கொண்டு 
கரந்தை சூடிய மறவர் அஞ்சத்தக்க தோற்றத்தால் போருக் 
குப் புறப்பட்ட காலன் போன்றார் ஆதலின் கிணை ஓசை 
கேட்டு அவர் புறப்பட்டதனால் நிரை தவறாது மீட்கப்படும் 


என்றவாறு . 


வேலார் கிணைப்பூசல் கேட்டு உளர்ந்தார் என்பது 
துறைச்செய்தி . ] 

பறவாப்புள் தெரிதல் : 


வந்தநீர் காண்மினென்று ஆபெயர்ப்போர் மாட்டிசைத்த 
பைந்தொடியார் கூறும் பறவாப்புள் உய்ந்த 
நிரையளவைத் தன்றியும் நீர்சூழ் கிடக்கை 
வரையளவைத் தாவதாம் மண் . தொ . பொ . 58. த . 


பறவாப்புள் 


வெளிப்படை , 


[ இங்கு வந்த நீர் பசுக்களைக் காணுங்கள் என்று 
பெண்கள் கூறிய நல்வாய்ப்புள்ளைப் பசு நிரை மீட்போர் 
கேட்டனர் . அந்நல்வாய்ப்புள் இப்பசு நிரையினை மீட்டலே 
அன்றி உலகத்துப் பல நாடுகளையும் கைப்பற்றும் வாய்ப்பினை 
நல்கும் என்றவாறு . 
‘ வந்தநீர் 

காண்மின் என்றிசைத்த பறவாப்புள் 
துறைச்செய்தி . 

பறக்கும் புள் - பறவை . பறவாப்புள் - சகுனச்செய்தி . ] 


நடைவயின் சேறல் : 


ஆற்றார் ஒழியக் கூற்றெனச் சினை இப் 
போற்றார் போகிய நெறியிடை ஏகின்று . 


பு. க . 3 


11 


82 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


சங்கும் கருங்கோடும் தாழ்பீலிப் பல்லியமும் 
எங்கும் பறையோடு எழுந்தார்ப்ப - வெங்கல் 
அழற்சுரம் தாம்படர்ந்தார் ஆன்சுவட்டின் மேலே 
நிழற்கதிர்வேல் மின்ன நிரைத்து . 

பு . க . 

3 


( சங்கும் கொம்பும் இயமும் பறையும் ஒலிப்ப வேல் 
மின்ன ஆன் சுவட்டினை நோக்கிக் கொடிய பாலைவழியே 
கரந்தை சூடிய வீரர் சென்றனர் என்றவாறு . 


ஆன் சுவட்டின் மேலே அழற்சுரம் தாம்படர்ந்தார் என் 
பது துறைச் செய்தி . ] 


நன்கு உணர் உசா : 


- 


தகடூர் 


நெடுநிலை ஆயத்து நிரைசுவடு ஒற்றிப் 
படுமணி ஆயம் பகர்ந்தோய் 

நெடிது 
மனக்குரிய காதல் வயவேந்தன் என்றும் 
நினக்குரிய வாக நிரை . 
[ வயவேந்தனுடைய பசுக்கூட்டங்களின் அடிச்சுவடு 
ஒற்றிச் சென்று அவற்றை விளிக்கும் வீரனே ! எந்நாளும் 
உங்கள் பசுக்கூட்டங்கள் உன் வயத்தன ஆகுக 

என்று 
சான்றோர் ஆசி வழங்கினர் என்றவாறு . 


1 


சுவடு ஒற்றி , ஆயம் பகர்ந்தோய் ! என்றும் நிரைநினக்கு 
உரியவாக என்பது துறைச் செய்தி . ] 


புறத்திறை 


இருநில மருங்கின் எப்பிறப் பாயினும் 
மருவின் மாலையோ இனிதே , இரவின் 
ஆகோள் மன்னரும் அருள் வரக் கானத்து 
நாம்புறத்து இறுத்தனம் ஆகத் தாம்தம் 
கன்றுகுரல் கேட்டன போல , 
நின்று செவி ஏற்றன ; சென்றுபடு நிறையே . தகடூர் . 


புறத்திணையியல் - வெட்சி - நூற்பா எண் 6 


83 


( இவ்வுலகில் எல்லா உயிர்களுக்கும் பழகினவர்களைக் 
டுதற்குரிய மாலை நேரம் இனிது . இரவில் பசுக்களைக் 
கவர்ந்த வெட்சி மன்னரும் , அருளால் வாளா இருக்குமாறு , 
கரந்தை சூடிய வீரர் ஆநிரையைப் பின் தொடர்ந்து தம் 
ஆநிரைகளை விளித்தாராக, ஆநிரைகள் தம் கன்றுகளின் 
குரல்களைக் கேட்டன போலச் செவி சாய்த்துக் கேட்டு 
நின்றன என்றவாறு . 


நாம் புறத்து இறுக்க நிரை நின்று செவி ஏற்றன 
என்பது துறைச்செய்தி . ] 

திறப்படப் பொருதல் : 
வெட்சி யாரைக் கண்ணுற்று வளை இ 

உட்குவரத் தாக்கி உளர்செருப் புரிந்தன்று . பு . க . 4 
புலிக்கணமும் சீயமும் போர்க்களிறும் போல்வார் 
வலிச்சினமும் மானமும் தேசும் ஒலிக்கும் 
அருமுனை வெஞ்சுரத்து ஆன் பூசற்கு ஓடிச் 
செருமலைந்தார் சீற்றம் சிறந்து . 
[சினத்தால் புலியினையும் மானத்தால் சீயத்தினையும் 
பெருமையால் பொரு களிற்றையும் போல்வாராகிய ஆ மீட் - 
கும் வீரர் சுரத்தே ஆநிரையை அடிஒற்றிச் சென்று சினம் 
சிறந்து வெட்சியாரோடு பொருதனர் என்றவாறு . 


- 


4.க. 4 


புலியும் சீயமும் களிறும் போல்வார் ஆன் பூசற்கு ஓடிச் 
சினந்து செருமலைந்தார் என்பது துறைச்செய்தி .) 


புண்ணொடு வருதல் : 
மண்ணொடு புகழ்கிறீ இப் 
புண்ணொடு தான்வர்தன்று . 


புக. 5 


வெங்குருதி மல்க விழுப்புண் உகுதோறும் 
இங்குலிகம் சோரும் வரை ஏய்க்கும் - பைங்கண் 


84 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


இனம்போக்கி நின்றார் இகல்வாட்டி வேந்தன் 
மனம்போல வந்த மகன் , 


பு . க. 5 


( வெட்சியாரை வென்று துரத்தி அரசன் விரும்பியவாறு 
ஆநிரைகளை மீட்ட வீரன் தன்விழுப்புண்கள் வழியே வடியும் 
குருதியால் சாதிலிங்கம் சொரியும் மலையை நிகர்த்தான் 


என்றவாறு . 


பைங்கண் இனம்போக்கி வந்த மகன் விழுப்புண்ணால் 
இங்குலிகம் சோரும் மலையை ஒப்பான் என்பது துறைச் 
செய்தி . ] 

போர்க்களத்து ஒழிதல் : 
• படைக்கு ஓடா விறல்மறவரைக் 
கடைக்கொண்டு களத்து ஒழிந்தன்று . 


பு க . 6 


உரைப்பின் அதுவியப்போ ஒன்னார் கைக்கொண்ட 
நிரைப்பின் நெடுந்தகை சென்றான் புரைப்பின்று 
உளப்பட்ட வாயெல்லாம் ஒள்வாள் கவரக் 
களப்பட்டான் தோன்றான் கரந்து . 


பு . க . 3 


[ பகைவர் கைக்கொண்ட நிரைப்பின் சென்ற கரந்தை 
சூடிய வீரன் தன் மார்பு தோள் முதலிய உறுப்புக்கள் முழு 
தும் வாட்புண் , ஆழ வடிவு இழந்து போர்க்களத்திலேயே 
பட்டான் என்றவாறு . 

நெடுந்தகை வாள் கவரக் களப்பட்டான் என்பது 
துறைச்செய்தி ] 


ஆளெறி பிள்ளை : 


வருவாரை எதிர் விலக்கி 
ஒருதானாகி ஆளெறிந் தன்று . 


4. க. 7 


பிள்ளை கடுப்பப் பிணம்பிறங்க ஆளெறிந்து 
கொள்ளை கொள் ஆயம் தலைக்கொண்டார் - எள்ளிப் 


புறத்திணையியல் - வெட்சி- நூற்பா எண் 6 


85 


பொருதழிந்து மீளவும் பூங்கழலான் மீளான் 
ஒருதனியே நின்றான் உளன் . 


பு . க . 7 


ஆள் எறி பிள்ளை - ஆளை எறியும் பிள்ளைத் தன்மையன் . 


[ இழந்த ஆ நிரையை அணுகிய கரந்தை சூடிய வீரர் 
வெட்சியாரோடு பொருது அழிந்து திரும்பவும் வீரன் ஒரு 
வன் தோற்றோடும் தமரை இகழ்ந்து தான் ஒருவனே தமிய 
னாய் நின்றானும் உளன் என்றவாறு . 


தமர் பொருது அழிந்து மீளவும் பூங்கழலான் மீளான் 
ஆள் எறிந்து ஒருதனியே நின்றான் என்பது துறைச்செய்தி ] 


பிள்ளைத் தெளிவு : 


பு . க . 8 


கண்மகிழ்ந்து துடிவிம்மப் 

புண்மகிழ்ந்து புகன்றாடின்று . 
மேவார் உயிர்உணங்க மேல்முடித்த பிள்ளையன் 
பூவாள் உறைகழியாப் போர்க்களத்துள் - ஓவான் 
துடி இரட்டி விம்மத் தொடுகழார் முன் நின்று 
அடியிரட்டித்து இட்டாடும் ஆட்டு . 


4. க. 8 


இது கவந்தம் ஆடியது . 


[ பகைவரை அழித்த கரந்தை வீரன் வீரர்முன் துடி 
ஒலிப்ப வாளோடு விரும்பிக் கூத்தாடினான் என்றவாறு . 


பிள்ளையன் வாள்உறை கழியாத் துடி வீம்ம ஆட்டு 
ஓவான் என்பது துறைச்செய்தி . 

வீரன் இறந்துபடத் தலை நீங்கிய அவன் குறை உடலம் 
துடி ஒலிக்கு ஏற்பக் கைவாளுடன் 

கைவாளுடன் ஆடும் என்பது இவ் 
வாசிரியர் கருத்து . 

மேல் முடித்த - கடமையைச் செய்து இறந்த என்பது 
இதற்குப் பொருளாகக் கொள்க .) 


86 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


பிள்ளையாட்டு : 


‘ கூடலர்குடர் மாலை சூட்டி 
வேல் திரித்து விரும்பியாடின்று . 


பு. க . 9 


மாட்டிய பிள்ளை மறவர் நிறந்திறந்து 
கூட்டிய எஃகம் குடர்மாலை - சூட்டிய பின் 
மாறு இரியச் சீறி நுடங்குவான் கைக்கொண்ட 
வேல் திரிய விம்மும் துடி . 


4.க. 9 


[பகைவரை அழித்து அவர் குடர்சூடி அவர் அஞ்சி ஓட 
வேல் திரித்து வீரன் ஆடத் துடிகள் ஒலிக்கும் என்றவாறு . 

மாட்டிய பிள்ளை குடர்மாலை சூடி வேல் திரிய நுடங்கத் 
துடி விம்மும் என்பது துறைச்செய்தி . ] 


கைய 


. 


வறு நிலை : 
வெருவரும் வாளமர் விளிந்தோற் கண்டு 
கருவி மாக்கள் கையறவு உரைத்தன்று . 


4. க . 10 


4. க . 10 


நாப்புலவர் சொல்மாலை நண்ணார் படைஉழக்கித் 
தாப்புலி ஒப்பத் தலைக்கொண்டான் - பூப்புனையும் 
நற் தலத்துள் தோன்றிய நல்லிசையாழ்த் தொல்புலவீர் 
கல்கொலோ சோர்ந்திலாம் கண் . 

[ வீரன் பகைவர் படையை உழக்கிப் புலிபோல இறந்து 
கிடத்தலைக் கண்டும் யாழ்ப்பாணராகிய நம் கண்கள் ஒளி 
இழக்கவில்லையே என்று பாணர் வருந்தியவாறு . 

புலி .ஒப்பத் தலைக்கொண்டானைக் கண்டும் எம் கண் 
சோர்ந்தில - என்பது துறைச்செய்தி . ) 

நெடுமொழி கூறல் : 
* மன்மேம் பட்ட மதிக்குடை யோற்குத் 
தன்மேம் பாடு தான் எடுத்து உரைத்தன்று . பு . க . 11 


புறத்திணையியல்- வெட்சி- நூற்பா எண் 6 


87 


ஆள் அமர் வெள்ளம் பெருகின் அதுவிலக்கி 
வாளொடு வைகுவேன் யானாக - நாளும் 
கழிமகிழ் வென்றிக் கழல்வெய்யோய் ஈயப் 
பிழிமது உண்பார் பிறர் . 


பு . க . 


11 


[ அரசே ! நின் பக்கலிருந்து பிறர் கள் உண்டு களித் 
திடுக . நான் பகைவர் வெள்ளம்வரின் அதனை விலக்கி 
வாளோடு போர்க்களத்துத் தங்குவேன் என்று வீரன் தன் 
மேம்பாட்டை அரசனிடம் சொற்றவாறு . 

பிறர் பிழி உண்பார் ; யான் ஆள் வெள்ளம் விலக்கி 
வாளொடு வைகுவேன் என்பது துறைச்செய்தி . ) 


பிள்ளைப் பெயர்ச்சி : 


போர் தாங்கிப் புள்விலங்கியோனைத் 
தார்வேந்தன் தலையளித்தன்று . 


4. க . 12 


பிணங்கமருள் பிள்ளை பெயர்ப்பப் பெயராது 
அணங்கஞர் செய்து ஆளெறிதல் நோக்கி - வணங்காச் 
சிலை அளித்த தோளான் சினவிடலைக்கு அன்றே 
தலை அளித்தான் தண்ணடையும் தந்து . 
பிள்ளை - காரிப்பிள்ளை . 


4. க . 12 


[ போரிடைக் கரிக்குருவி தீநிமித்தம் கூறவும் அதனைப் 
பொருட்படுத்தாது பகைவர் துயர் உற வெட்டி வீழ்த்திய 
வீரனுக்கு அரசன் மருதநிலம் வழங்கிச் சிறப்புச் செய்தான் 


என்றவாறு . 


பிள்ளை பெயர்ப்பப் பெயராது சினவிடலை ஆள் எறிதல் 
நோக்கி அரசன் தலையளித்தான் என்பது துறைச்செய்தி . ) 


வேத்தியல்மலிபு : 
* தோள்வலிய வயவேந்தனை 
வாள்வலி வயவர் சிறப்புரைத்தன்று . 


பு . க. 13 


4.க. 13 


88 இலக்கணவிளக்கம் - பொருள திகாரம் 
அங்கையுள் நெல்லி அதன்பயம் ஆதலால் 
கொங்கலர் தாரான் குடை நிழற்கீழ்த் - தங்கிச் 
செயிர்வழங்கும் வாளமருள் சென்று அடையார்வேல்வாய் 
உயிர்வழங்கும் வாழ்க்கை உறும் . 

( இவ்வரசன் குடை நிழலில் வாழ்ந்து இவன் பகைவ - 
ரொடு பொருது உயிரைவிடும் வாழ்க்கையே உள்ளங்கை 
நெல்லிக்கனி போலச் சிறந்ததும் தெளிவானதும் ஆகும் 
என்று வீரன் சொல்லியவாறு . 

தாரான் குடை நிழற்கீழ்த் தங்கி அமருள் உயிர்வழங்கும் 
வாழ்க்கை உறும் என்பது துறைச்செய்தி . ] 

குடிநிலை : 
* மண் திணி ஞாலத்துத் தொன்மையும் மறனும் 
கொண்டு பிறர் அறியும் குடிவரவு உரைத்தன்று . 4. க . 14 
பொய் அகல நாளும் புகழ்விளைத்தல் என்வியப்பாம் 
வையகம் போர்த்த வயங்கொலி நீர் - கையகலக் 
கல்தோன்றி மண்தோன்றாக் காலத்தே வாளோடு 
முன் தோன்றி மூத்த குடி . 

பு.க. 

14 


[ உலகில் மலை வெளிப்பட வெள்ளம் குறைந்து மண் 
தோன்றாக் காலத்திலேயே வீரத்தோடு தோன்றிய குடியைச் 
சேர்ந்தவர் காந்தைவீரர் ஆதலின் பகைவரை அழித்து நிரை 
மீட்டலில் வியப்பு ஒன்றும் இல்லை என்றவாறு . 


கல்தோன்றி மண் தோன்றாக் காலத்தே வாளோடு முன் 
தோன்றி மூத்தகுடி என்பது துறைச்செய்தி . ) 

ஆபெயர்த்துத் தருதல் : 
கடல்புக்கு மண்எடுத்த காரேனக் கோட்டின் 
மிடல்பெரிது எய்தின மாதோ - தொடலைக் 
கரந்தை மறவர்க் கருதார் குழா அம் 
துரந்து நிரைமீட்ட தோள் . 

பெ . பொ . வீ . 


புறத்திணையியல் - வெட்சி - நூற்பா எண் 6 89 
[ கரந்தை சூடிய வீரருடைய , பகைவரை அழித்து நிரை 
மீட்ட தோள் இரணியாட்சனால் கவரப்பட்ட பூமியைக் கட 
லின் உட்புக்கு எடுத்துக் காத்த மகாவராகத்தின் கொம்பினை 
விட வலியவாம் என்றவாறு . 


கரந்தைமறவர் கருதார்த் துறந்து நிரைமீட்டனர் 
என்பது துறைச்செய்தி 


என்பது தொல்காப்பியத் 


* ஆபெயர்த்துத் தருதல் 
துறை . ( தொ . பொ . 60 ) . ] 


அருஞ்சமர் விலக்கல் 


இரவுஊர் எறிந்து நிரையொடு பெயர்ந்த 
வெட்சி மறவர் வீழவும் உட்காது 
கயிறு இயல் பாவை போல அயில்திரித்து 
உழைக்குரற்கு உணர்ந்த அளைப்புலி போல 
முற்படு பூசல் கேட்டனர் பிற்பட 
நிணம்மிசை இழுக்காது தமர்பிணம் இடறி 
நிலம் கெடக் கிடந்த கருந்தலை நடுவண் 
மாக்கடல் நெருப்புப் போல நோக்குபு 
வெஞ்சிலை விடலை வீழ்ந்தனன் 
அஞ்சுதக் கன்றால் செஞ்சோற்று நிலையே . 

தொ , பொ . 58. ந . 


[ இரவில் ஆநிரையைக் கைப்பற்றிய வெட்சிமறவர் 
விரும்பிப் போரிடவும் அஞ்சாது குருளையின் குரல்கேட்ட 
புலிபோல வந்து வேலைத் திரித்துச் சீறித் தமர் பிணத்தின் 
மேலும் அவர் நிணத்தின் மேலும் நடந்து வீரர் தலைகளின் 
நடுவே வடவை முக அங்கி போலத் தீ எழ வீழித்து வெட்சி 
மறவர் பின்னிட்டு ஓடப் பொருத்த வீரன் பட்டானாகச் செஞ் 
சோற்று நிலை கொடிது என்று கண்டோர் கூறியவாறு . 


12 


90 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


ஆர் அமர் ஓட்டல் என்பது தொல்காப்பியத்துறை . 
( தொ . பொ . 60 ) இப்பாடல் கரந்தை மறவர் ‘ பூசல் மாற் 
றுக்கு நச்சினார்க்கினியர் தந்த எடுத்துக்காட்டாகும் . ] 


நலிவின்று உய்த்தல் : 


கல்கெழு சீறூர்க் கடைக்காண் விருப்பினால் 
மெல்ல நடவா விரையும் - நிரைஎன்னோ 
தெள் அறல் கானியாற்றுத் தீ நீர் பருகவும் 
மள்ளர் நடவா அ வகை , 


புறத்திரட்டு . 768 


[ தம்ஊரை மீண்டு அடையும் விருப்பினால் ஆநிரை 
விரைந்து வரும் வழியிலே கான்யாற்றில் நீர்பருகினவாக 
வீரர் அவற்றை விலக்காது வாளா தாமும் நின்றனர் என்ற 
உாறு 


நிரை தீநீர் பருகவும் மள்ளர் நடவா நிலை என்னோ 
என்பது துறைச்செய்தி . ) 


நண்ணுவழித் தோற்றம் : 


காட்டகம் சென்றுயிர் போற்றான் கடுஞ்சுரை ஆன் 
மீட்ட மகனை வினவும்முன் - ஓட்டந்து 
தன் எதிர் தோன்றும் புனிற்றாத் தழீ இக்கலுழும் 
என் எதிர்ப் பட்டாயோ என்று . புறத்திரட்டு . 769 


[ காட்டில் வெட்சி வீரரைப் பின்தொடர்ந்து உயிரையும் 
சருதாது நிரையை மீட்ட மகனைக் கூட வரவேற்று வினவாது 
தாய் ஓடிவந்து புனிற்றாவைத் தழுவி நீ பகைவர் கையில் 
என்ன துன்பப்பட்டாயோ என்று கண்ணீர் உகுத்தாள் . 


ஓட்டந்து தன் எதிர் தோன்றும் புனிற்றாத் தழீஇக் 
சலுழும் என்பது துறைச்செய்தி ) 


புறத்திணையியல் - வெட்சி - நூற்பா எண் 6 


91 


நிறைத்தல் : 


- 


கழுவொடு பாகர் கலங்காமல் யாத்துத் 
தொழுவிடை ஆயம் தொகுமின் எழுஒழித்தால் 
போமே இவற்றை நீர் போற்றுமின் புல்லொடு நீர் 
தாம்மேய் புலம்போலத் தந்து . தொ . பொ . 58. ந . 


[பால் கறக்கவிடாத பசுக்களுக்குக் கழுத்திலிடும் கழு 
முதலிய கருவிகளை இடாமல் பசுக்களைத் தொழுவிடை 
எழுவை நீக்கித் தொகுத்து , நிறையப் புல்லும் நீரும் வழங் 
கிக் காப்பீராக என்றவாறு . 

தொழுவிடை ஆயம் தொகுமின் என்பது துறைச்செய்தி ) 


பாதீடு : 


யாமே பகுத்திடல் வேண்டா ; இனம் நிரை 
தாமே தமரை அறிந்தனகொல் - ஏமுற 
அன் றீன்ற தம்மை அறிந்துகொள் கன்றேய்ப்பச் 
சென்றீண்டும் ஆங்கவர்பாற் சென்று . 

புறத்திரட்டு . 770 


( கன்றைத் தாமே அறிவனபோலப் பசுக்கள் நாம் 
பிரித்து அளிக்கும் தேவை ஏற்படாத வகையில் தாமே 
தமரைச் சென்று அடைந்தன என்று வீரர் சொற்றவாறு . 


யாமே பகுத்திடல் வேண்டா ; இனநிரை தாமே தமரை 
அறிந்தன என்பது துறைச்செய்தி ) 


உண்டாட்டு : 


பகைவர் கொண்ட படுமணி ஆயம் 
மீட்டு இவண் அடைந்த வாள்திறல் குரிசில் 
முழவுத் துயில்மறந்த மூதூர் ஆங்கண் 
விழவுத்தலைக் கொண்ட விளையாட்டு ஆயத்து 
ஊன்சுடு கொழும்புகைக் கருங்கொடி உம்பர் 


92 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


மீன்சுடு புகையின் விசும்புவாய்த் தன்றே 
கைவல் கம்மியர் பல்கூட்டு ஆரமொடு 
நெய்பிழி நறுவிரை நிலம்பரந் தன்றே 
காவில் காலில் கணங்கொள் வண்டெனப் 
பூவிலை மகளிர் புலம்படர்ந் தனரே 
சந்தியும் சதுக்கமும் பந்தர் போகிய 
ஆடுறு நறவின் சாடி தோறும் 
கொள்வீலை மாற்றாக் கொடையொடு 
கள்விலை யாட்டியும் கைதூ வாளே . தொ . பொ 58. ந . 


[ வெட்சி மறவர் கைக்கொண்ட பசுக்களை மீட்டுக் 
கொணர்ந்த வீரன் தன் மூதூரில் நண்பரோடு விருந்து 
அமைக்கவே எழுந்த அட்டில் புகை வான் அடைந்தது . 
மகிழ்ச்சிக்காக வழங்கும் நறுமணப் பொருள்கள் எங்கும் 
பரவிக் கிடந்தன . தென்றல் வீசும் சோலையில் வண்டு கூட் 
டம் கூட்டமாகப் பரவுவது போலப் பூக்களை விலைகூறும் 
மகளிர் பலரும் ஊரில் சுற்றித் திரிகின்றனர் . முச்சந்தி ஐஞ் 
சந்திகளிலும் , நாற்சந்தியாகிய சதுக்கங்களிலும் பந்தல் 
இடப்பட்டுள்ளன . அடப்பட்ட நறவுச் சாடிகளைக் கொண்டு 
கள்ளை விலைகூறுவாள் கொடுத்த பொருளைப் பெற்று மாறாது 
கள்ளை வரையாது வழங்குகிறாள் என்று கண்டோர் கூறி 
யது . இஃது உண்டாட்டுக்கு நச்சினார்க்கினியர் தரும் 
எடுத்துக்காட்டு . ( தொ . பொ 58) 


கள்விலையாட்டி கை தூவாளே என்பது துறைச் செய்தி ] 


கொடை : 


கொடைத்தொழில் எல்லாம் குறைவின்றிப் பண்டே 
முடித்தனன் என்றிருந்த மூத்தோன் - கொடைக்கு 
வரம்பிலன் என்றே மருண்டான் நிரைகோள் 
கரந்தையங் கண்ணியாற் கண்டு . தொல் . பொ . 58. ந . 


புறத்திணையியல் - வெட்சி - நூற்பா எண் 6 93 
[ அன்று வழங்க வேண்டிய கொடைகளை எல்லாம் முற் 
பகலே கொடுத்து முடித்த அரசன் , ஆநிரைகளை மீட்டு வந்த 
வீரர் தலைவனைக் கண்டு கொடைத் தொழிலுக்கு எல்லை 
இல்லையே என்று மயங்கினான் என்று கண்டோர் கூறியது . 
பசுவினைக் கவர்ந்தோருக்கு அப்பசுக்களே கொடையாக 
வழங்கப்படும் . மீட்டோருக்கு அரசன் தானே தன்னிடம் 
இருக்கும் பிறபொருளை வழங்குதல் வேண்டும் என்பதும் 
கொள்ளப்படும் 


கொடைக்கு வரம்பிலன் என்பது துறைச்செய்தி .) 


துடி நிலை : 


நித்திலம்செய் பட்டமும் நெற்றித் திலதமும் 
ஒத்திலங்க மெய்ப்பூசி ஓர்ந்துடீஇத் - தத்தம் 
துடியரோடு ஊர்ப்புறம் சூழ்ந்தார் மறவர் 
குடி நிலை பாராட்டக் கொண்டு . தொல் . பொ . 59 ந . 
[ நிரை மீட்ட மறவர் முத்துப்பட்டமும் நெற்றித் திலக 
மும் விளங்க நறுமணப்பொருள் பூசி நல்லாடை உடுத்துத் 
தத்தம் துடிகொட்டுவாரை அழைத்துக்கொண்டு வீரர் குடிப் 
பெருமையைப் பாராட்ட ஊருக்கு வெளியே கூடினர் என்ற 
வாறு . 

துடியரோடு ஊர்ப்புறம் சூழ்ந்தார் என்பது துறைச் 
செய்தி . 

மறம்கடைக் கூட்டிய துடி நிலை சிறந்த 
கொற்றவை நிலையும் அத்திணைப் புறனே . 

தொல் . பொ . 59 ] 
கொற்றவை நிலை : 


- 


அருவரைத் தலைத்தரும் ஆநிரையுள் ஐயை 
எருமைப் பலிகோள் இயைந்தாள் 

அரசனும் 
வேந்தன் மேல் செல்வான் விறல்வஞ்சி சூடானென்று 
யாம் தன் மேல் சீறாமல் இன்று . 

தொல் . பொ . 59 


94 இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 

[ நம் பசு நிரைகளை வெட்சி மன்னன் கவர்ந்தான் ஆத் 
லின் நம் அரசன் அவன் மேல் படை எடுக்க வஞ்சி சூட 
வில்லையே என்று வீரராகிய நாம் அரசனிடம் கோபம் கொள் 
ளாத வகையில் பசுக்கூட்டங்கள் மீட்கப்பட்டனவாக , அவ் 
வெற்றியைத் தந்த கொற்றவை எருமைப் பலியை ஏற்றுக் 
கொண்டாள் என்றவாறு . 
ஐயை எருமைப் பலிக்கோள் இயைந்தாள் 

இயைந்தாள் என்பது 
துறைச்செய்தி . கொற்றவைக்கு நாபலியும் குருதிப் பலியும் 
எருமைப் பலியோடு கொள்வர் நச்சினார்க்கினியர் . தொல் . 
பொ . 59 


வெட்சியின் இரண்டாம் கூறு முற்றும் . 


ஒத்த நூற்பாக்கள் 


* ஆரமர் ஓட்டலும் ஆபெயர்த்துத் தருதலும் 
சீர்சால் வேந்தன் சிறப்பெடுத்து உரைத்தலும் 
தலைத்தாள் தெடுமொழி தன்னொடு புணர்த்தலும் 
வருதார் தாங்கல் வாள்வாய்த்துக் கவிழ்தல் என்று 
இருவகைப் பட்ட பிள்ளை நிலையும் 
வாள் மலைந்து எழுந்தோனை மகிழ்ந்துபறை தூங்க 
நாடு அவற்கு அருளிய பிள்ளை யாட்டும் 
அனைக்குரி மரபின் கரந்தை , 

தொ . பொ . 63 
கதமலி கரந்தை காந்தை அரவம் 
அதரிடைச் செலவே அரும்போர் மலை தல் 
புண்ணொடு வருதல் போர்க்களத்து ஒழிதல் 
ஆள் எறி பிள்ளை பிள்ளைத் தெளிவே 
பிள்ளை யாட்டொடு கையறு நிலையே 
நெடுமொழி கூறல் பிள்ளைப் பெயர்ச்சி 
வேத்தியல் மலியே மிகுகுடி நிலைஎன 
அருங்கலை உணர்ந்தேர் அலைபதின் மூன்றும் 
கரந்தையும் கரந்தைத் துறையும் என்ப 


4. வெ 2 


புறத்திணையியல் - வஞ்சி - நூற்பா எண் 7 95 
ஓடாப்படையாண்மை உன்னம் நிரைமீட்டல் மன்னர்வெற்றி 
கோடாத் திறம் கூறல் தன் திறம் கூறுதல் கொற்றப்பொற்றார் 
சூடாப் பொலிகுதல் ஆரமர் ஓட்டல் துகளறுதல் 
தேடாப் பொறித்தல் கரந்தைத் திறம்பற்றும் தேர்ந்தறியே 

வீர , 100 

6 


வஞ்சி இலக்கணம் 


605 


வஞ்சி தானே முல்லையது புறனே 
எஞ்சா மண்ணசை வேந்தனை வேந்தன் 
அஞ்சுதகத் தலைச்சென்று அடல் குறித் தன்றே . 


இது வஞ்சித்திணை முல்லைத்திணைக்குப் புறன் என்பதூ - 
உம் அதன் பொருளும் கூறுகின்றது . 


( இ - ள் ) மேற்கூறிய புறத்திணை ஏழனுள் வஞ்சித்திணை 
முற்கூறிய அகத்திணை எரழனுள் முல்லைத்திணைக்கு புறனாம் ; 
அஃது ஒழியாத மண்ணை நச்சுதலை உடைய வேந்தனை , மற் 
றொரு வேந்தன் , 

ஆண்டு 

வாழ்வோருக்கு அஞ்சு தல் 
உண்டாக அந் நாட்டிடத்தே சென்று வேறலைக் குறித்தது 
என்றவாறு . 


புறத்திணை பலவற்றுள் வஞ்சி தானே முல்லையது 
புறனே என இதனைப் பிரித்து ஓதினார் , முதல் எனப்பட்ட 
காடுறை உலகமும் கார்காலமும் அந்நிலத்திற்கு ஏற்ற கருப் 
பொருளும் அரசன் பாசறைக்கண் தலைவியை பிரிந்து இருத் 
தலும் , அவன் தலைவி அவனைப் பிரிந்து மனைவயின் இருத் 
தலும் ஆகிய உரிப்பொருளும் ஒப்பச்சேறலின் என்பது . 
எனவே , வஞ்சித்திணை முல்லைத்திணைக்குப் புறன் என்றல் 
ஆணை கூறுதல் அன்று ஆயிற்று . 

7 


96 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


விளக்கம் 


வஞ்சி முல்லைக்குப் புறனாதற்குக் கூறப்பட்ட விளக்கம் 
நச்சினார்க்கினியர் உரைத்ததேயாம் . 


மா . 


முல்லைக்கு வஞ்சி புறனாகியவாறு என்னை எனின் , 
யோன் மேய காடுறை உலகமும் கார்காலமும் முல்லைக்கு 
முதற்பொருள் ஆதலானும் , பகைவயின் சேறலாகிய வஞ் 
சிக்கு நிழலும் நீரும் உள்ள காலம் வேண்டுதலானும் பரு 
மரக்காடாகிய மலை சார்ந்தஇடம் ஆகாமையானும் , அதற்கு 
இது சிறந்தது என்க . 


அன்னதாகல் முல்லை பாட்டினுள் , 


* கான்யாறு தழீஇய அகல்நெடும் புறவில் 
சேண் நாறு பிடவமொடு பைம்புதல் எருக்கி 
வேட்டுப்புழை அருப்பம் மாட்டிக் காட்ட 
இடுமுள் புரிசை ஏமுற வளை இப் 
படுநீர்ப் புணரியில் பரந்தபாடி . முல்லைப் 24- 28 

தொல் . பொ , 64 உரை 
என்பதனானும் அறிக . 


அகத்தில் தலைவியைப் பிரிந்து தலைவன் பொருள் அல் 
லது வினைமேல் செல்வதுபோல , வஞ்சித் தலைவனும் தலைவி 
யைப் பிரிந்து பகைமேல் செல்லுதலானும் , முல்லையிலும் 
வஞ்சியிலும் தலைவரைப் பிரிந்த தலைவியர் தனிமை தாங் 
காது வருந்திக் கற்பறம் பேணி இருப்பது பொது ஒழுக்கம் 
ஆதலானும் , முல்லைத் தலைவர் தம் புலம்புறு தலைவியரைப் 
பிரிந்து செலவு மேற்கொள்வது மனையறம் பேணும் கடன் 
இறுக்கும் பொருட்டாதல் போலவே , வஞ்சித் தலைவர் மேற் 
செலவும் ஆண்மையறம் பேணும் பொருட்டாதலானும் , 
வஞ்சி முல்லைக்குப் புறனாயிற்று . 

பாரதியார் . புற . 6 உரை 


97 


புறத்திணையியல்- பஞ்சி- நாற்பா எண் 8 

வஞ்சித் துறைகள் 


606 


வாடா வஞ்சி மலைதலும் ! ஓடாப் 
படை இயங்கு அரவமும் குடைநாள் கோளும் 3 
வாணாட் கோளும் 4 பேணார் உட்கும் 
கொற்றவை நிலையும் 5 வெற்றிவேல் உழவர் 
செய்தொழில் கூறிய மற்றதன் பகுதியும் 
மறி திரை உலகம் வணங்க எஃகு உயர்த்த 
குரிசிலை வழுத்திய கொற்ற வஞ்சியும் 
வேந்தனைப் புகழ்ந்து வேற்றுநாட்டு அழிபு 
கூர்ந்தமைக்கு இரங்கிய கொற்ற வள்ளையும் 
பொருமுறை பகையொடு பொருதவீரர்க்குப் 
பெரிது அருள் சுரந்த பேராண் வஞ்சியும் 
அருந்திறை அளப்ப ஆறிய சினத்தொடு 
பெரும்பூண் மன்னவன் பெயர்ந்த பக்கமும் 
திண்ணிய வேந்தின் சிறப்புற் றோர்பெறாஉம் 
வண்மை கூறிய மாராய வஞ்சியும் 11 
செறியலர் போர்க்களம் சென்று தன் ஆண்மை 
நெறி எடுத்து இயம்பிய நெடுமொழி வஞ்சியும் 12 
தொன்னெறி மாபின் வாட்டித் தோன்றிய 
முன்னவன் நிலைபுகல் முதுமொழி வஞ்சியும் 
கூடலர் நாட்டுக் கொடிநெடு வியலூர் 
ஊடு எரி ஊட்டிய உழபுல வஞ்சியும் 14 
குறுகலர் அருமுனை கொள்ளை சாற்றி 
மறுகுறக் கவர்ந்த மழபுல வஞ்சியும் 1 
நீடவும் குறுகவும் நிவப்பவும் தூக்கிப் 
பாடிய பாணர்க்குப் பயந்தகொடை வஞ்சியும் 16 
மடுத்த வேந்தற்கு வழங்குவ வழங்கிக் 
குடிக்கு அருள் சுரந்த குறுவஞ்சி யானும் 17 
மட்டூர் தெரியல் மறங்கெழு வேந்தன் 


18 


5 


13 


19 


98 

இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
கட்டூர் வகைமை கட்டுரைத்த பக்கமும் 18 
வருவிசைப் புனலைக் கற்சிறை போல 
ஒருவன் தாங்கிய ஒருதனி நிலையும் " 
அழியுநர் புறக்கொடை அயில்வாள் ஓச்சாக் 
கழிதறு கண்மைத் தழிஞ்சியும் 30 அதாஅன்று 
மதிக்குடை வேந்தன் மாற்றலர் வணங்கவும் 
பதிப்பெயர் கில்லாப் பாசறை வஞ்சியும் 21 
முன்னடை யாதார் வளங்கெழு நாட்டைப் 
பின்னும் எரி ஊட்டிய பெருவஞ்சி யானும் 2 1 
இறையவன் வயவர்க்கு இருஞ்சோற்று அமலை 
பெறுமுறை உதவிய பெருஞ்சோற்று நிலையும் - 3 
வெளிகெடப் பகைமுனை இறுத்த வேந்தன் 
நளிவிறல் மிகுத்த நல்லிசை வஞ்சியும் 2 4 
இறுத்தபின் நாடு அழிபு இரங்கி மறுத்து உரைத்த 
பக்கமும் 25 எனமுறை தொக்க ஐ யைந்தும் 
நல்லிசைப் புலவர் நாடினர் தெளிந்து 
சொல்லிய வஞ்சித் துறை எனப் படுமே . 
இது , 

முற்கூறிய வஞ்சித்திணை இத்துணைத்துறை 
டைத்து என்கின்றது . 


, 


. 


( இ - ள் ) வாடாவஞ்சி மலைதல் 

முதலாக , இறுத்த 
பின் நாடு அழிபு இரங்கி மறுத்து உரைத்த பக்கம் ஈறாக 
முறையே தொக்க இருபத்தைந்தும் நல்லிசைப் புலவர் 
ஆராய்ந்து தெளிந்து சொல்லிய வஞ்சித்துறை என்று கூறப் 
படும் என்றவாறு . 

விளக்கம் 


[ 1 வாடா வஞ்சி மலைதல் : 


பகையாசனை அவன் மண்ணிடத்துக்கொண்ட வேட்கை 
யானே எதிர்த்துப் பொருதற்கு வஞ்சிப் பூவினைச் 
சூடுதல் , 


புறத்திணையியல் - வஞ்சி- நூற்பா எண் 8 

99 
2 

படை இயங்கு அரவம் : 
வஞ்சிமன்னன் படை பகைவேந்தன் மண்ணைக் கோடற் 

குச் சேறற்கண் ஏற்பட்ட ஆரவாரம் . 
3 குடைநாட் கோள் : 


பகைவர் மண்ணினைக் கோடற்கு நன்னாளில் நன்னேரத் 
தில் அரசன் தன் வெண்கொற்றக் குடையைப் புறவீடு 
செய்தல் . 


4 


வாள் நாட் கோள் : 
அரசன் தன் வாளினை நன்னாளில் நன்னேரத்தில் புறவீடு 
செய்தல் . 


5 கொற்றவை நிலை : 


பகைவர் அஞ்சுதற்குக் காரணமான கொற்றவைக்குத் 
தம்செயல் வெற்றி பெறுதலுக்காக வஞ்சி வீரர் பலி 

யிட்டு வழிபாடு நிகழ்த்துதல் . 
S கொற்றவை நிலைப் பக்கம் ! 

வெற்றியைத் தரும் வேலைப் பகைவர் மார்பில் உழுதலைச் 
செய்யும் வீரர்தம் போர்த்தொழிலைக் கூறுதலும் 
கொற்றவை நிலையாம் . 


7 கொற்றவஞ்சி : 


. 


கரையில் மோதி மீளும் அலைகளை உடைய கடலால் 
சூழப்பட்ட உலகத்தவர் தன்னை வணங்குமாறு படைக் 
கலங்களைச் செயற்படுத்திய அரசனை வழுத்துதல் . 


8 கொற்றவள்ளை : 


வஞ்சி வேந்தனைப் புகழ்ந்து அவன் மாற்றார் நாடு பல் 
லாற்றானும் அழியுமே என்று சான்றோர் மனம் இரங்கிக் 
கூறுதல் . 


100 


இலக்கணவிளக்கம் - போருளதிகாரம் 


9 பேராண் வஞ்சி : 
போரிடும் அறமுறை 

பிறழாது பகைவரொடு முன் 
பொருது வெற்றிகண்ட சிறந்த வீரருக்கு அரசன் மிக 

வும் அருள் சுரந்த செய்தியைக் கூறுதல் . 
10 பேராண் வஞ்சிப் பக்கம் : 

பகைவர் சிறந்த திறைப் பொருளைத் தருதலால் சினம் 
நீங்கி வஞ்சிவேந்தன் மீண்டு விடுதலும் அதுவாம் . 


11 


. 


மாராய வஞ்சி : 
வலிமைமிக்க வேந்தனால் சிறப்புப் பெற்றோர் அடையும் 
அரசனது வள்ளன்மையைக் கூறுதல் . 


12 நெடுமொழி வஞ்சி : 


போர் நெருங்கிய களத்திற்குச் சென்று தன் ஆண்மை 
நெறியினை வீரன் எடுத்துரைத்தல் . 


13 முதுமொழி வஞ்சி : 


பழையநெறி முறைமையினை உடைய வாட்போரில்வல்ல 
குடிக்கண் தோன்றிய குலமுன்னோன் புகழை எடுத்துக் 
கூறுதல் . 


14 உழபுல வஞ்சி : 


பகைவர் நாட்டில்உள்ள கொடிகள் இயங்கும் நெடிய 
பரந்த ஊர்களைத் தீயிட்டுக் கொளுத்துதல் . 


15 மழபுல வஞ்சி : 


பகைவருடைய கிட்டுதற்கு அரிய எல்லைப்பகுதிகளைக் 
கொள்ளையிட்டு ஆண்டு உள்ளார் வருந்துமாறு 
பொருள்களைக் கவர்தல் . 


புறத்திணையியல் - வஞ்சி- நூற்பா எண் 8 101 
16 கொடை வஞ்சி : 

பண்களை முறைப்படி நீட்டியும் குறுக்கியும் உயர்த்தும் 

பாடிய பாணருக்குக் கொடை அளித்தல் . 
17 குறுவஞ்சி : 

எதிர்த்து வந்த வஞ்சி வேந்தனுக்குக் கொடுக்க வேண் 
டிய திறைப்பொருள்களைக் கொடுத்துப் பகைமன்னன் 

தன் நாட்டு மக்களை அருளால் காத்தல் . 
18 குறுவஞ்சிப் பக்கம் : 

தேன் துளிக்கும் வஞ்சிமாலை யணிந்த வீரம் செறிந்த 

வேந்தனது பாசறையின் நிலையைக் கூறுதல் . 
19 ஒரு தனிநிலை : 

வேகமாகவரும் நீரைத் தடுக்கும் கல்லணைபோலப் பகை 
வேந்தர் படையை வீரன் தான் ஒருவனாகவே இருந்து 

தடுத்த ஆற்றலைக் கூறுதல். 
20 தழிஞ்சி : 

தோற்று ஓடுவார் முதுகுப்புறம் படைக்கலங்களைச் 
செலுத்தாத மேம்பட்ட ஆண்மையை விரும்பிக் 
கூறுதல் . 


21 பாசறை வஞ்சி : 

வெண்மதிபோன்ற கொற்றக் குடையை உடைய வஞ்சி 
வேந்தன் பகைவர் தன்னை வணங்கவும் , அதனால் அமைதி 
யுற்றுத் தன் ஊருக்கு மீளாது , தொடர்ந்து பாடி வீட் 
டின்கண்ணே இருத்தல் . 


22 பெருவஞ்சி : 

முன்கூர் எரி கொளுத்தவும் , வஞ்சி வேந்தன் அடிக்கண் 
வழிபாடு சொல்லி அடையாத பகைவர் நாட்டினை , 
மறுபடியும் வெகுண்டு எரியூட்டுதல் . 


102 

இலக்கணவிளக்கம்- பொருளதிகாரம் 
23 பெருஞ்சோற்று நிலை : 


வஞ்சி வேந்தன் தன் வீரருக்கு பெரிய சோற்றுத் 
திரளைத் தானும் அவர் உடன் இருந்து உண்பான்போல் 
வது ஒருமுகமனாக வழங்குதல் . 


24 நல்லிசை வஞ்சி : 

வெற்றிடம் இல்லையாம்படிப் பகைவரது போர்முனை 
யைத் தன்படைகளால் நிரைத்த வஞ்சி வேந்தன் 
கொண்ட செறிந்த ஆற்றலை மிகுத்துக் கூறுதல் . 


25 நல்லிசை வஞ்சிப் பக்கம் : 


வஞ்சிவேந்தன் பாடிவீடு அமைத்துத் தங்கியதால் பகை 
மன்னன் நாடு பாழாயின செய்தியை நினைத்துச் சான் 
றோர் இரங்கிக் கூறுதல் . 


இவ்விருபத்தைந்து துறைகளும் வஞ்சித் திணையைச் 
சேர்ந்தனவாம் . ] 


வாடா வஞ்சி மலைதல் : 


வாடா வஞ்சி தலைமலைந்து 
கூடார்மண் கொளல் குறித்தன்று . 


பு.வ. 1 


செங்கண் மழவிடையின் தண்டிச் சிலைமறவர் 
வெங்கள் மகிழ்ந்து விழவயர அங்குழைய 
வஞ்சி வணங்கார் வணக்கிய வண்டார்ப்பக் 
குஞ்சி மலைந்தான்எங் கோ . 

4.வ. 1 


[ ஆன் ஏறுபோலச் சினந்து வீல்ஏந்திய மறவர் கள் 
உண்டு வில்விழா அயரப் பகைவரைப் பணித்தற்குப் 
போரிடற்காக மன்னன் வஞ்சிப் பூவினைக் குஞ்சியில் சூடினான் 
என்றவாறு . 


புறத்திணையியல் - வஞ்சி - நூற்பா எண் 8 


103 


வஞ்சி குஞ்சி மலைந்தான் எங்கோ என்பது துறைச் 
செய்தி . ) 

ஓடாப்படை. இயங்கு அரவம் : 


பு . வ . 2 


* வள்வார் முரசமொடு வயக்களிறு முழங்க 

ஒள்வாள் தானை உருத்தெழுந் தன்று . 
பௌவம் பணைமுழங்கப் பற்றார்மண் பாழாக 
வவ்விய வஞ்சி வலம்புனையச் - செவ்வேல் 
ஒளிறும் படை நடுவண் ஊழித்தீ அன்ன 
களிறும் களித்ததிரும் கார் . 


பு.வ. 2 


[ முரசங்கள் கடல்போல முழங்கவும் பகைவர் நிலத்தை 
அழித்தற்கு வீரர் வஞ்சிப் பூச்சூடவும் அவர் படை நடுவே 
யானைகள் கார்மேகம் போலப் பிளிறின என்றவாறு . 

வஞ்சி புனையப் பௌவம் பணைமுழங்கக் களிறு அதிரும் 
என்பது துறைச்செய்தி . ] 


குடை நாட் கோள் : 


‘ பெய்தாமச் சுரும்பிமிரப் பெரும்புலவர் புகழ்பாடக் 
கொய்தார் மன்னவன் குடைநாள் கொண்டன்று . 


புவ, 3 


முன்னர் முரசிரங்க மூரிக் கடல் தானைத் 
துன்னருந் துப்பின் தொழுதெழா மன்னர் 
உடைநாள் உலந்தனவால் ஓதநீர் வேலிக் 
குடை நாள் இறைவன் கொள . 

பு . 


வ . 3 


[ முரசங்கள் ஒலிக்க வஞ்சிவேந்தன் தன் வெண்குடை 
யைப் புறவீடு செய்யக் கடலை ஒத்த சேனையை உடைய 
வலிமை மிக்க பகைமன்னர் வாழ்நாட்கள் குறுகின . 


முரசு இரங்க இறைவன் குடைநாள் கொண்டான் என் 
பது துறைச்செய்தி . ] 


104 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


வாள் நாட்கோள் : 


“ செற்றார் மேல் செலவு அமர்ந்து 
கொற்றவாள் நாட் கொண்டன்று . 


பு . வ. 4 


அறிந்தவர் ஆய்ந்த நாள் ஆழித்தேர் மன்னன் 
எறிந்திலகு ஒள்வாள் இயக்கம் 

- அறிந்திகலிப் 
பின்பகலே அன்றியும் பேணார் அகநாட்டு 
நன்பகலும் கூகை நகும் . 


4. வ . 4 


பின்பகல் 


- 


இரவு 


[ நன்னாளில் மன்னன் தன் வாளினைப் புறவீடு செய்த 
அள வீல் பகைவர் நாட்டினுள் இரவில் அன்றிப் பகற்பொழு 
தும் தீ நிமித்தம் காட்டிக் கோட்டான் ஒலிக்கும் . 


ஆய்ந்த நாள் மன்னன் ஒள்வாள் இயங்கிற்று என்பது 
என்பது துறைச்செய்தி . ] 


கொற்றவை நிலை : 
• நீடோளான் வென்றி பெறுகென்ன நிறைமண்டை வலனுயரிக் 
கூடாரைப்புறங்காணும் கொற்றவைநிலை உரைத்தன்று . பு.வ. 

5 


அணங்குடை நோலை பொரிபுழுக்கல் பிண்டி 
நிணங்குடர் நெய்த்தோர் நிறைத்துக் கணம்புகலக் 
கைஇரிய மண்டைக் கணமோடி காவலற்த 
மொய் இரியத் தான்முந் துறும் . 


பு. வ . 5 


நோலை 


- 


எட்கசிவு . 


( எட்கசிவு , நெற்பொரி , அவரை , துவரை , முதலியன , 
அவல் , நிணம் , குடர் , குருதி , ஆகியவை படைக்கப்பட , 
கையில் மண்டையை உடைய கொற்றவை தன் பூதகணம் 
புடைசூழ , வஞ்சி வேந்தன் பகைவர் வலிமை கெட்டு ஓடத் 
தான் வஞ்சியானுக்கு முன்னே எழுந்தருளுவாள் என்றவாறு . 


புறத்திணையியல் - வஞ்சி - நூற்பா எண் 8 


105 


மோடி காவலற்கு முரண் இரியத் தான் முந்துறும் 
என்பது துறைச்செய்தி . ] 


கொற்றவை நிலைப் பக்கம் : 


மைந்துடை ஆடவர் செய்தொழில் கூறலும் 
அந்தமில் புலவர் அதுஎன மொழிப் . 


பு.வ. 6 


தமருள் தலையாதல் தார் தாங்கி நிற்றல் 
எமருள்யாம் இன்னம் என்று எண்ணல் - அமரின் 
முடுகு அழலின் முந்துறுதல் முல்லைத்தார் வேந்தன் 
தொடுகழல் மைந்தர் தொழில். 


பு . வ . 6 


[ வீரருக்கு இடையே பெருமிதம் மிக்குப் பகைவருடைய 
தூசிப் படையைத் தடுத்துத் தமர் இடையே தம்வீரச்சிறப்பை 
வெளிப்படுத்திப் போர்எனின் காட்டுத் தீப்போல முற்பட்டு 
விரைந்து பொருதல் , வஞ்சி முல்லைக்குப் புறன் ஆதலின் . 
முல்லைமாலை சூடிய வேந்தனுடைய வீரர் தம் செயல்களாம் . 

அமரில் முடுகு அழலின் முந்துறுதல் மைந்தர் தொழில் 
என்பது துறைச்செய்தி . ] 

கொற்ற வஞ்சி : 
‘ வையகம் வணங்க வாள்ஓச் சினன்எனச் 

செய்கழல் வேந்தன் சீர் மிகுத்தன்று . 
அழல் அடைந்த மன்றத்து அலந்தயரா நின்றார் 
நிழலடைந்தேம் நின்னைஎன் றேத்திக் - கழலடையச் 
செற்றங்கொண் டாடிச் சிலைத்தெழுந்தார் வீந்தவியக் 
கொற்றங்கொண்டு எஃகுயர்த்தான் கோ . 
( பகைமை பாராட்டி எதிர்த்த வீரர் மடியவும் , தீ வைக்கப் 
பட்ட மன்றத்திடை வருந்தியிருந்தார் தன்னைப் பாதுகாவ 


பு . வ . 7 


பு . வ . 7 


106 இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
லாகக் கொண்டு சரண் அடையவும் வெற்றிபெற்ற மன்னன் 
தன் கொற்ற வேலை வலமாக உயர்த்தினான் என்றவாறு . 


கொற்றம் கொண்டு எஃகு உயர்த்தான் கோ என்பது 
துறைச்செய்தி . ] 


4. வ . 8 


கொற்ற வள்ளை : 
மன்னவன் புகழ்கிளந்து 

ஒன்னார்நாடு அழிபு இரங்கின்று . 
தாழார மார்பினான் தாமரைக்கண் சேந்தனவால் 
பாழாய்ப் பரிய விளிவதுகொல் யாழாய்ப் 
புடைத்தேன் இமிர்கண்ணிப் பூங்கண் புதல்வர் 
நடைத்தேர் ஒலிகறங்கும் நாடு . 
வள்ளை - உலக்கைப் பாட்டு . 


4. ந . 8 


(அரசன் கண் வெகுளியால் சிவந்தன ஆதலின் , மாலையை 
அணிந்த சிறுவர் தம் நடைவண்டி ஓசை கேட்கும் இனிய 
பகைவர் நாடு இனி , பார்ப்பவர் இரங்கும்படி பாழாய்ப் 
போகுமே என்று சான்றோர் இரங்கியவாறு . 


அரசன் கண் சேந்தன ; பகைவர் நாடு பரியப் பாழாய் 
வீளிவதுகொல் என்பது துறைச்செய்தி . 


. 


- 


கொற்றவள்ளையும் ஓரிடத்தான துறைகூறுதல் 
கருத்தாயின் வஞ்சியாம் ; புகழ் கருதின் பாடாண் திணையாம் 
தொ . பொ . 80 உரை . ) 


பேராண் வஞ்சி : 


கேளல்லார் முனைகெடுத்த 
மீளியார்க்கு மிகஉய்த்தன்று . 


4. வ 9 


பலிபெறு நன்னகரும் பள்ளி யிடனும் 
ஒலிகெழு நான்மறையோர் இல்லும் நலிவொரீஇப் 


புறத்திணையியல் - வஞ்சி- நூற்பா எண் 8 


107 


புல்லார் இரியப் பொருதார் முனைகெடுத்த 
வில்லார்க்கு அருள்சுரந்தான் வேந்து . 


4.வ. 9 


[ பகைவர் , தம் துயர் நீங்க என்றும் தீங்கு அணுகாத 
கோயில்கள் துறவோர் இருக்கை , அந்தணர் உறைவிடம் 
இவற்றில் சென்று புகுமாறு , பொருது வென்ற வீரருக்கு 
அரசன் பெருஞ் சிறப்புச் செய்தான் என்றவாறு . 


பொருதார் முனைகெடுத்த வில்லார்க்கு வேந்து அருள் 
சுரந்தான் என்பது துறைச்செய்தி ] 


பேராண் வஞ்சியின் பக்கம் : 


. 


அருந்திறை அளப்ப ஆறிய சினத்தொடு 
பெரும்பூண் மன்னவன் பெயர்தலும் அதுவே . 


பு.வ. 10 


கூடி முரசிரங்கக் கொய்யுளைமா முன் உகளப் 
பாடி பெயர்ந்திட்டான் பல்வேலான் கோடி 
நிதியம் திறையளந்தார் நேராரும் தன்கீழ் 
முதியம் என்று ஆறி முரண் . 

புவ , 

10 
[ பகைவரும் மாறுபாடு கெட்டுத் தன் நண்பர் களாகித் 
திறை செலுத்திய அளவில் முரசம் ஒலிக்கக் குதிரைகள் 
முன்னே தாவிச்செல்ல வஞ்சிவேந்தன் தன் பாசறையினின் 
றும் ஊருக்குத் திரும்பி விட்டான் என்றவாறு . 

நேரார் நிதியம் திறை அளப்ப வேலான் பாடியினின் 
றும் பெயர்ந்திட்டான் என்பது துறைச் செய்தி ) 


மாராய வஞ்சி : 
மறவேந்தனின் சிறப்பு எய்திய 

விறல் வேலோர் நிலைஉரைத்தன்று . புவ .11 
நேர் ஆரம் பூண்ட நெடுந்தகை நேர்கழலான் 
சேரார் முனை நோக்கிக் கண்சிவப்பப் - போரார் 


108 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


பு.வ. 21 


நறவுஏய் கமழ்தெரியல் நண்ணார் எறிந்த 

மறவேல் இலைமுகந்த மார்பு . 
(வஞ்சி வேந்தன் பகைவர் போர்முனை நோக்கி வெகுளி 
யால் கண் சிவந்த அளவில் பகைவரை எதிர்த்து அவர் தம் 
வேல்களைத் தம்மார்பில் தாங்கி வென்று மீண்ட வீரர்கள் 
அரசனால் முத்துமாலை அணிவிக்கப்பட்டனர் . 

நண்ணார் எறிந்த வேல் முகந்த மார்பு ஆரம் பூண்டன 
என்பது துறைச்செய்தி . 

மாராயம் அரசனால் செய்யப்படும் சிறப்பு . சிறப்பாவது 
ஏனாதி காவிதி முதலிய பட்டங்களும் நாடும் ஊரும் முதலி 
யனவும் பெறுதலாம் . ] 

நெடுமொழி வஞ்சி : 
ஒன்னாதார் படைகெழுமித் 

தன்னாண்மை எடுத்துரைத்தன்று . 
இன்னர் எனவேண்டா என்னோடு எதிர்சீறி 
முன்னர் வருக முரண் அகலும் - மன்னர் 
பருந்தார் படைஅமருள் பல்லார் புகழ 
விருந்தாய் அடைகுவார் விண் , 
( மாறுபாடு மிக்க வேந்தர் எவ்வித வேறுபாடும் நோக் 
காது என்னை எதிர்த்து வருவாராயின் இப்போர்க்களத்தில் 
பலரும் பாராட்டுமாறு தேவர்களுக்கு விருந்தாக வீர சுவர்க் 
கத்திற்கு அனுப்புவேன் என்று வீரன் ஒருவன் கூறியவாறு . 

என்னோடு எதிர்சீறி வரும் மன்னர் வீண் அடைகுவர் 
என்பது துறைச்செய்தி . ] 


பு.வ. 12 


பு.வ. 12 


முதுமொழி வஞ்சி : 


. 


தொல்மரபின் வாள் குடியின் 
முன்னோனது நிலைகிளந்தன்று 


4.வ. 13 


புறத்திணையியல் - வஞ்சி - நூற்பா எண் 8 


109 


. 


குளிறு முரசம் குணில்பாயக் கூடார் 
ஒளிறுவாள் வெள்ளம் உழக்கிக் களிறெறிந்து 
புண்ணொடு வந்தான் புதல்வற்குப் பூங்கழலோய் 
தண்ணடை நல்கல் தகும் . 


பு . வே . 13 


[ முரசம் முழங்கப் பகைவர் வாள் வெள்ளத்தைக் கலக்கிக் 
களிற்றைக் கொண்டு விழுப்புண் பட்டு வந்த வீரன் இப் 
பொழுது இலன் ஆதலின் , அவன் புதல்வனுக்கு நல்ல மருத 
நிலங்களைக் கொடையாக வழங்குக என்றவாறு . 


களிறு எறிந்து புண்ணொடு வந்தான் புதல்வன் என்பது 
துறைச்செய்தி ] 


உழபுலவஞ்சி : 


1 


நேராதார் வளநாட்டைக் 
கூர் எரி கொளீ இயன்று . 


பு.வ. 14 


அயில் அன்ன கண்புதைத்து அஞ்சி அலறி 
மயிலன்னார் மன்றம் படர குயில் அகவ 
ஆள் திரிய வண்டிமிரும் செம்மல் அடையார் நாட்டு 
ஓடுஎரியுள் வைகின ஊர். 


4. வ . 14 


[ பண்டு குயில் ஒலிக்க மக்கள் மகிழ்வுடன் நடமாட 
வண்டுகள் ஒலிக்கச் செழிப்பாக இருந்த ஊர்கள் இன்று 
கண்களை மூடி அஞ்சி அலறி மகளிர் பாதுகாவலுக்காகப் 
பொது இடத்தை அடையுமாறு தீக்கொளுவப்பட்டன 
என்றவாறு . 


அடையார் நாட்டு ஊர் ஓடு எரியுள் வைகின என்பது 
துறைச்செய்தி . ) 

மழபுலவஞ்சி : 
* கூடார் முனை கொள்ளை சாற்றி 
வீடு அறக்கவர்ந்த வினைமொழிந்தன்று ) பு . வ . 15 


110 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
களமர் கதிர்மணி காலேகம் செம்பொன் 
வளமனை பாழாக வாரிக் கொளல் மலிந்து 
கண்ணார் சிலையார் கவர்ந்தார் கழல்வேந்தன் 
நண்ணார் கிளை அலற நாடு . 


- 


பு . வ . 15 


(வஞ்சி வேந்தனுடைய பகைவர் நாட்டவர் அலற , 
அவன் வில் வீரர்கள் பகைவருடைய அடிமைகளையும் மணி 
முத்து பொன் இவற்றையும் அவர்கள் மனைகள் பாழாகக் 
கவர்ந்தார் என்றவாறு . 


களமர் கதிர்மணி 

கதிர்மணி காலேகம் செம்பொன் வளமனை 
பாழாக வாரினர் சிலையார் என்பது துறைச்செய்தி ] 


கொடைவஞ்சி : 


நீடவும் குறுகவும் நிவப்பவும் தூக்கிப் 
பாடிய புலவர்க்குப் பரிசில் நீட்டின்று . பு . வ . 16 


சுற்றிய சுற்ற முடன்மயங்கித் தம்வயிறு 
எற்றி மடவார் இரிந்து ஓட முற்றிக் 
குரிசில் அடையாரைக் கொண்டகூட்டு எல்லாம் 
பரிசில் முகந்தன பாண் . 


4.வ. 16 


[ தம் மனை தீயிடப்பட்டும் கொள்ளை யடிக்கப்பட்டும் 
பாழாயினமை குறித்து உறவினருடன் வருந்தி மகளிர் ஓட 
வும் பகைவரிடம் வீரர் கொள்ளையிட்ட பொருள்கள் பாண 
ருக்குப் பரிசாக வழங்கப்பட்டன . 


அடையாரைக் கொண்டன பாண் பரிசில் முகந்தன 
என்பது துறைச்செய்தி . ] 

குறுவஞ்சி 
மடுத்து எழுந்த மறவேந் தற்குக் 
கொடுத்து அளித்துக் குடிஓம் பின்று . 


பு . வ -17 


111 


புறத்திணையியல் - வஞ்சி - நூற்பா எண் 8 
தாள் தாழ் தடக்கைத் தனிமதி வெண்குடையான் 
வாள் தானை வெள்ளம் வர அஞ்சி - மீட்டான் 
மலையா மறமன்னன் மால்வரையே போலும் 
கொலையானை பாய்மாக் கொடுத்து . 


4.வ. 17 


[ போரிடல் விரும்பாத பகைமன்னன் வஞ்சிவேந்த 
னுடைய தானைவெள்ளம் வந்த அளவிலேயே யானைகளையும் 
குதிரைகளையும் திறைப் பொருளாக வழங்கித் தன் நாட் 
டினைக் கேட்டினின்றும் காப்பாற்றினான் . 


மலையாமன்னன் வெண்குடையானுக்கு யானை பாய்மாக் 
கொடுத்து மீட்டான் என்பது துறைச்செய்தி ] 


குறுவஞ்சியின் பக்கம் 


பு.வ .18 


கட்டூரது வகை கூறினும் 

அத்துறைக்கு உரித்தாகும் . 
அவீழ்மலர்க் கோதையர் ஆட ஒருபால் 
இமிழ்முழுவம் யாழோ ( டு ) இயம்பக் - கவிழ்மணிய 
காய்கடா யானை ஒருபால் களித் ( து ) அதிரும் 
ஆய்கழலான் கட்டூர் அகம் . 
( வஞ்சி வேந்தனுடைய பாசறையில் ஒருபால் மகளிர் 
ஆடவும் ஒருபால் முழவும் யாழும் ஒலிப்பவும் ஒருபால் 
களிறுகள் மதமயக்கம் கொண்டு முழங்கா நிற்கும் . 


பு.வ 18 


ஆய்கழலான் கட்டூரில் கோதையர் ஆட யாழ்முழவம் 
இமிர யானை அதிரும் என்பது துறைச் செய்தி . ] 


ஒரு தனி நிலை : 


‘ பொரு படையுள் கற்சிறை போன்று 

ஒருவன் தாங்கிய நிலைஉரைத் தன்று . பு . வ . 19 
வீடுஉணர்ந் தோர்க்கும் வியப்பாமால் இந்நின்ற 
வாடல் முதியாள் வயிற்றிடம் - கூடார் 


பு . வ . 19 


112 இலக்கணவிளக்கம்- பொருளதிகாரம் 

பெரும்படை வெள்ளம் நெரிதரவும் பேரா 
இரும்புலி சேர்ந்த இடம் . 
( பகைவர் பெரிய படைவெள்ளம் தன்னை நோக்கிவரவும் 
கலக்கமின்றி இடப் பெயராது நின்று எதிர்த்த புலிபோல் 
வானாகிய இவ்வீரனைப்பெற்ற , இப்பொழுது மெலிந்து காணப் 
படும் முதியாளுடைய வயிறு வீடுபேற்றை உணர்ந்த ஞானி 
யருக்கும் வியப்பைத் தருகிறது என்றவாறு . 

கூடார் பெரும்படை வெள்ளம் நெரிதரவும் பேரா இரும் 
புலி என்பது துறைச்செய்தி . ) 

தழிஞ்சி : 
அழியுநர் புறக்கொடை அயில்வாள் ஓச்சாக் 
கழிதறு கண்மை காதலித்து உரைத்தன்று . பு.வ. 20 


. 


4. வ . 20 


கான்படு தீயின் கலவார் தன் மேல்வரினும் 
தான்படை தீண்டாத் தறுகண்ணன் - வான்படர்தல் 
கண்ணியபின் அன்றிக் கறுத்தார் மறந்தொலைதல் 
எண்ணியபின் போக்குமோ எஃகு . 
தழிஞ்சி - தழுவல் . ( மறத்துறையிலும் அறம் தழுவுதல் . ) 

( காட்டுத் தீப்போலப் பகைவர்கள் தன்னை நோக்கி 
விரைந்து வரினும் அவர்கள் தோற்றுப் புறங்காட்டி ஓடலைக் 
கருதாது பொருது வீரசுவர்க்கம் எய்துதலைக் கருதிய வழியே 
தான் தன்வேலினை அவர்கள்மீது வீரன் செலுத்துவான் 
என்றவாறு . 

தறுகண்ணன் கறுத்தார் மறம் தொலைதல் எண்ணிய 
பின் எஃகு போக்குமோ என்பது துறைச்செய்தி . ) 


பாசறை வஞ்சி 


மதிக்குடைக்கீழ் வழிமொழிந்து மன்னரெல்லாம் மறந்துறப்பவும் 
பதிப்பெயரான் மறவேந்தன் பாசறை இருந்தன்று . 


4.வ. 21 


113 


புறத்திணையியல் - வஞ்சி- நூற்பா எண் 8 


பு.வ. 21 


கரும்பொடு காய்நெல் கனைஎரி ஊட்டிப் 
பெரும்புனல் வாய்திறந்த பின்னும் - சுரும்பின் 
தொகைமலிந்த தண்குவளைத் தூமலர்த் தாரான் 
பகைமெலியப் பாசறை உளான் . 
( கரும்பு வயல்களையும் நெல் வயல்களையும் கொளுத்தி 
நீர் நிலைகளின் கரைகளை உடைத்துப் பகைவர் நாட்டை 
அழித்த பின்னும் வஞ்சிவேந்தன் , பகைவர் மெலிவுகண்டு 
சினம் நீங்காது பாசறையிலேயே உள்ளான் என்று கண் 
டோர் கூறியவாறு . 

பகை மெலியவும் வேந்தன் பாசறை உளான் என்பது 
துறைச்செய்தி . ] 

பெருவஞ்சி : 


முன் அடையார் வளநாட்டைப் 
பின்னரும் உடன்று எரிகொளீஇ யன்று . பு.வ. 

22 


பீடுஉலாம் மன்னர் நடுங்கப் பெரும்புகை 
ஊடுஉலாய் வானத்து ஒளிமறைப்ப 

- நாடெல்லாம் 
பின்னும் பிறங்கு அழல் வேய்ந்தன பெய்கழற்கால் 
மன்னன் கனல மறம் . 


புவ. 22 


(வஞ்சி அரசனுக்குச் சினம் மிகுகையினாலே பகை மன் 
னர் நடுங்கவும் புகைவானத்தில் சந்திர சூரியர்களை மறைப் 
பவும் நாடு முழுதும் மீண்டும் தீயிட்டான் என்றவாறு . 

மன்னன் மறம் கனல நாடெல்லாம் பின்னும் பிறங்கு 
அழல் வேய்ந்தன என்பது துறைச்செய்தி ] 


பெருஞ்சோற்று நிலை : 


. 


ருந்தார் தெம்முனை தெங்குவர் இவர் எனப் 
பெருஞ்சோறு ஆடவர் பெறுமுறை வகுத்தன்று . பு.வ 23 


15 


114 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


இயவர் புகழ எறிமுரசு ஆர்ப்பக் 
குயம்வரி வேங்கை அனைய - வயவர் 
பெறுமுறையால் பிண்டங் கோள் ஏவினான் பேணார் 
இறுமுறையால் எண்ணி இறை . 


பு வ . 23 


[ கருவியிசை பாடுவோர் புகழவும் முரசுகள் ஒலிக்கவும் 
வாள் போன்ற வளைந்த கோடுகளை உடைய புலியை ஒத்த 
வீரர்களுக்குப் பகைவரை அழிக்க எண்ணிய வஞ்சிவேந்தன் 
தானும் படையாளரும் உடன்உண்பான் போல்வது ஒரு 
முகமனாகப் பிண்டித்து வைத்த உண்டியைக் கொடுத்தல் 
மேயினான் என்றவாறு . 

வயவர் பெறுமுறையால் பிண்டங்கோள் இறை ஏவீ 
னான் என்பது துறைச்செய்தி ] 

நல்லிசை வஞ்சி : 
ஒன்னாதார் முனைகெட இறுத்த 
வென்வேல் ஆடவன் விறல்மிகுத் தன்று . 


பு . வ . 24 


மடங்கலில் சீறி மலைத்தெழுந்தார் மண்மேல் 
இடங்கெடச் சென்றிறுத்த பின்னும் - நுடங்கெரிபோல் 
வெல்லப் பெருகும் படையாற்கு வேந்தன்மேல் 
செல்லப் பெருகும் சினம் 


4.வ. 14 


[சிங்கம்போல வெகுண்டு தன்னை எதிர்த்த வீரர் தம் 
நாடு முழுமையும் கைப்பற்றிய பின்னும் தீப்போலப் பகை 
வரை வெல்லும் படையை உடைய வஞ்சிவேந்தன் சினம் 
இன்னும் பெருகி நிற்கின்றதே என்று கண்டோர் சொற்ற 


வாறு . 


மண்மேல் இறுத்த பின்னும் படையாற்குச் சினம் பெரு 
கும் என்பது துறைச்செய்தி .) 

நல்லிசை வஞ்சியின் பக்கம் : 
இறுத்தபின் அழிபு இரங்கல் 
மறுத்து உரைப்பினும் அத்துறை ஆகும் 


பு.வ 25 


புறத்திணையியல் - வஞ்சி- நூற்பா எண் 8 115 
குரை அழல் மண்டிய கோடு உயர்மாடம் 
சுரையொடு பேய்ப்பீர்க்கும் சுமந்த நிரை திண்தேர்ப் 
பல்லிசை வென்றிப் படைக்கடலான் சென்று இறுப்ப 
நல்லிசை கொண்டு அடையார் நாடு . 


பு.வ. 25 


(வஞ்சிவேந்தன் நல்ல வெற்றிப் புகழ்கொண்டு தங்கு 
சையாலே பகைவர் நாட்டு மாடங்கள் தீயால் அழிந்து 
சுரையும் பீர்க்கும் படரும் நிலையின ஆயின என்பதாம் . 


நல்லிசைகொண்டு படைக்கடலான் சென்றிறுப்ப 
அடையார் நாட்டு மாடங்கள் சுரையும் பீர்க்கும் படரப் 
பெற்றன என்பது துறைப்பொருள் .) 


ஒத்த நூற்பாக்கள் 


‘ இயங்குபடை அரவம் எரிபரந்து எடுத்தல் 
வயங்கல் எய்திய பெருமை யானும் 
கொடுத்தல் எய்திய கொடைமை யானும் 
அடுத்து ஊர்ந்து அட்ட கொற்றத் தானும் 
மாராயம் பெற்ற நெடுமொழி யானும் 
பொருளின்று உய்த்த பேராண் பக்கமும் 
வருவிசைப் புனலைக் கற்சிறை போல 
ஒருவன் தாங்கிய பெருமை யானும் 
பிண்டம் மேய பெருஞ்சோற்று நிலையும் 
வென்றோர் விளக்கமும் தோற்றோர் தேய்வும் 
குன்றாச் சிறப்பின் கொற்ற வள்ளையும் 
அழிபடை தட்டோர் தழிஞ்சியொடு தொகைஇக் 
கழிபெருஞ் சிறப்பின் துறைப்பதின் மூன்றே . 

தொல் . பொ . 65 
வாடா வஞ்சி வஞ்சி அரவம் 
கூடார்ப் பிணிக்கும் குடைநிலை வாள் நிலை 
கொற்றவை நிலையே கொற்ற வஞ்சி 
குற்றமில் சிறப்பின் கொற்ற வள்ளை 


116 


இலக்கண விளக்கம்- பொருளதிகாரம் 
பேராண் வஞ்சி மாராய வஞ்சி 
நெடுமொழி வஞ்சி முதுமொழி வஞ்சி 
உழபுல வஞ்சி மழபுல வஞ்சி 
கொடையின் வஞ்சி குறுவஞ் சிய்யே 
ஒருதனி நிலையொடு தழிஞ்சி பாசறை 
பெருவஞ் சிய்யே பெருஞ்சோற்று நிலையொடு 
நல்லிசை வஞ்சி என நாட்டினர் தொகுத்த 
எஞ்சாச் சீர்த்தி இருபத் தொன்றும் 
வஞ்சியும் வஞ்சித் துறையும் ஆகும் . பு . வெ.மா , 

3 
அரவம் எடுத்தல் வயங்கியல் ஈகை விலக்கருமை 
விரவு தனிச்சேவகம் வென்றி கூறல் வென்றார் விளக்கம் 
நிரவும் வழிவொடுசோற்று நிலை கொற்றவர் மெலிவும் 
பரவு தழிஞ்சியென்றின்னவை வஞ்சியின் பாற்படுமே . 

வீர : 101 

8 
உழிஞையின் இலக்கணம் 
உழிஞை தானே மருதத்துப் புறனே 
முழுமுதல் அரணம் முற்றலும் காத்தலும் 
என இரு வகையது அது என மொழிப் 


607 


இஃது உழிஞைத்திணை மருதத்திணைக்குப் புறன் என்ப 
தூஉம் அதன்பொருட்டிறனும் கூறுகின்றது . 


( இ - ள் ) மேற்கூறிய புறத்திணை ஏழனுள் உழிஞைத் 
திணை , முற்கூறிய அகத்திணை ஏழனுள் , மருதத்திணைக்குப் 
புறனாம் ; வேற்று வேந்தன் (தலத்திற்கு எல்லாம் எஞ்சாத 
முதலாய் வருகின்ற அரணைச் சென்ற வேந்தன் வளைத்துக் 
கோடலும் , இருந்த வேந்தன் காத்துக் கோடலும் என 
இரண்டு வகையினையும் உடைத்தாம் அத்திணை என்று 
கூறுவர் அறிந்தோர் என்றவாறு . 


புறத்திணை பலவற்றுள் , உழிஞை தானே மருதத்துப் 
புறனே என இதனைப் பிரித்து ஓதினார் , இருபெரு வேந்தர் 


புறத்திணையியல் - உழிஞை- நூற்பா எண் 8 

117 
தம்முள் மாறுகொண்டவழி எதிர் செலற்கு ஆற்றாது போய் 
மதிலகத்து இருந்த வேந்தன் மதில் பெரும்பான்மையும் 
மருதத்து இடத்தது ஆகலானும் , அம்மதிலை முற்றுவோனும் 
அந்நிலத்து இருத்தலானும் , ஒருவன் வாயில் வேண்டத் 
திறவாது அடைத்திருந்த ஒப்புமையானும் , உள் இருந்த 
வனும் புறப்பட விரும்பு தலானும் , மருதம்போல இதற்கும் 
பெரும்பொழுது வரைவின்மையானும் , சிறுபொழுதும் விடி 
யற்காலமே போர் செய்தற்குக் காலம் ஆதலானும் என்பது . 
எனவே , உழிஞைத்திணை மருதத்திணைக்குப் புறன் என்றல் 
ஆணை கூறல் அன்று ஆயிற்று . 


9 


விளக்கம் 


உழிஞை மருதத்திற்குப் புறனாகுமாற்றிற்கு நச்சினார்க் 
கினியர் வரைந்த விளக்கத்தையே இவ்வாசிரியரும் வரைந் 
துள்ளார் . 


இனி , உரையாசிரியர் உழிஞை மருதத்திற்குப் புற 
னாயவாறு என்னைஎனின் , வஞ்சியில் சென்ற வேந்தெனொடு 
போர்செய்தல் ஆற்றாது உடைந்து மாற்றுவேந்தன் அரண் 
வலியாகப் போர் செய்யும் ஆதலானும் , அவர் நாட்டகத்து 
ஆகலானும் அவ்வழிப் பொருவார்க்கு விடியற்பொழுது 
காலமாகலானும் அதற்கு இது புறனாயிற்று என்பர் . 
தொல் . பொ . 66 


மருதத்திற்கும் உழிஞைக்கும் அரண் உடைய ஊர்களே 
நிலைக்களம் ஆதலானும் , புலத்தலும் ஊடலும் மருத ஒழுக்கம் 
ஆதல்போல முற்றிய ஊர் அரணின் அகப்புறப் படைகள் 
தம்முள் கலாய்த்து இகலுதலே உழிஞை ஆதலானும் மருதத் 
திற்கு உழிஞை புறனாயிற்று . பாரதியார் . புற . 9 உரை 

9 


118 


608 


8 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
உழிஞை முதற்கூற்றின் துறைகள் 
முடிமிசை உழிஞை சூடி ஒன்னார் 
கொடிநுடங்கு எயில் கொளக் குறித்த உழிஞையும் 
குடைநாட் கோளொடு ) வாணாட் கோளும் 
கடைநாள் பௌவத்து அதிர்முரசு உழிஞையும் 4 
பற்றலர் மதில் கொளப் பரந்து எழு தானையொடு 
கொற்றவன் எழுதரு கோற்ற உழிஞையும் 
மிகப்படும் ஊக்கம் முதல் வேந்து உறு தலின் அரண் 
அகப்படும் என்ற அரச உழிஞையும் 
வண்ண மலர்த்தார் மன்னனைச் சோஎறி 
கண்ணன் என்று ஏத்திய கந்தழி உழிஞையும் 
இயங்குஅரண் அழித்தனன் இறையும் இது புனைந்து என 
வயங்கிணர் உழிஞையை வழுத்தும் முற்று உழிஞையும் 
காந்தள் வேய்ந்தனன் சேந்தனும் போர்க்குஎனின் 
வேந்தரில் எவர்பூ விரும்பார் என்றலும் 
மறத்தறை மலிந்து மண்டி மாற்றார் 
விறற்கொடி மதிலின் புறத்து ஒருங்கு இறுத்தலும் 10 
வா அள் மறவர் வணங்கார் வைகிய 
நீ இள் மதிலின் நிலை எடுத்து இயம்பலும் 11 
வென்றியொடு நெடும்புகழ் விளைக்கும் என்று இறைவன் 
தொன்று வந்த தோல்மலிபு உரைத்தலும் 1 2 
கருதார் காக்கும் கடிமதில் குமரிமேல் 
ஒரு தான் ஆகி உடன்றகும் வழிஞையும் 13 
வளையினம் ஒலிப்ப வயிர்கிளர்ந்து ஆர்ப்ப 
மிளைபிறக்கு ஒழிய விரைந்த பக்கமொடு ! 4 
பாடருந் தோற்படை பீடுசால் மறவர் 
ஆடலோடு அடைந்த பக்கமும் 15 அதாஅன்று 
விண்தோய் அருமிளை கடந்த குண்டு அகழிப் 
புறத்து வந்து இறுத்தலும் 8 போர்க்கு அருங் கிடங்கின் 
பற்றல ரோடுபொரூஉம் பாசி நிலையும் 17 
தொடுகழல் மறவர் தன்னித் துன்னார் 


9 


20 


புறத்திணையியல் . உழிஞை- நூற்பா எண் 10 119 
இருசூட்டு இஞ்சியின் ஏணி சார்த்தலும் 19 
ஆடுதல் ஒல்லா அரண்கா வலவர் 
ஈடு அற ஏணியின் இவர் எயில் பாசியும் 19 
வேஎய் பிணங்கிய மிளை சூழ் அரணம் 
பாஅய் புள்ளின் பாய்ந்தமு துழிஞையும் : 
முரண் அகத்து அவிய முதுசினம் சிறந்தோன் 
அரண் அகத் தோரை அடல் அகத் தழிஞையும் 21 
அருமுரண் அதனால் அமர்வரவு அறியாச் 
செருமதி லோர்சிறப்பு உரைத்த பக்கமும் 2 3 
அகத்தோன் காலை அதிர்முரசு இயம்பப் 
புறத்தோன்வஞ் சினம்புகள் முற்று முதிர்வும் 2 3 
மேவலர்க் கடந்து வெலற்கு அருங் காவலொடு 
யானைகைக் கொண்ட யானைகைக் கோளும் ? 4 
முற்றுவிட்டு அகல மற்றொரு வேந்தன் 
வெற்றியம் படைவருஉம் வேற்றுப்படை வரவும் 
எண்ணார் ஆர்எயில் கழுதை ஏரின் 
உண்ணா வரகுகொள் உழுதுவித் திடுதலும் 2 8 
புண்ணிய நீரில் புரையோர் ஏத்த 
மண்ணுதல் புரிந்த வாள்மங் கலமும் 2 7 
கோமகன் அடிமலர் குறுகலர் புனைய 
மாமதில் குமரியொடு மணந்தமங் கலமும்28 
தொடர்ந்துஎயில் கொண்டோன் சூழ்மதில் வேந்தன் 
மடந்தையை வேண்டிய மகட்பால் இகலும் 2 
தூவடி வேலவன் தொகுத்தநிதி அளந்து 
சேவடி வணங்கத் திறைகொண்டு பெயர்தலும் 30 
பேணா மன்னர் பெருமறங் காற்றி 
ஆணை போக்கி அடிப்பட இருத்தலும் 31 
எம்மதில் உள்ள இகலுடை வேந்தரும் 
அம்மதில் அடியின் அடைந்ததொகை நிலையும் என 
முரண்தரு புரிசை முற்றினர் கோடல் 
இரண்டுதலை இட்ட முப்பதிற்றுத் துறைத்தே . 


29 


32 


120 இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 

இது மேற்கூறிய உழிஞைப்பகுதி இரண்டனுள் முன் 
னையது இத்துணைத்துறை உடைத்து என்கின்றது . 

( இ - ள் ) முடிமிசை உழிஞை சூடி ஒன்னார் கொடி நுடங்கு 
எயில் கொளக் குறித்த உழிஞை முதல் எம்மதில் உள்ள இக 
லுடை வேந்தரும் அம்மதிலடியின் அடைந்த தொகை நிலை 
ஈறாகச் சொல்லப்பட்ட முப்பத்திரண்டு துறை உடைத்தாம் . 
மாறுபாட்டை விளைக்கும் மதிலைச் சென்ற வேந்தன் முற்றிக் 
கோடல் என்றவாறு . 

விளக்கம் 
1 உழிஞை : 

தலையில் உழிஞைப் பூவினைச் சூடிப் பகைவருடைய 
கொடிகள் அசையும் அரண 
அரணத்தைக் கொள்ளக் 

கரு 


துதல் . 


2 குடைநாட்கோள் ! 


பகைவர் மதிலை முற்றுகையிட்டுக் கைப்பற்றக் கருதிய 
உழிஞை வேந்தன் நல்ல நாளில் நல்ல நேரத்தில் தன் 
குடையைப் புறவீடு செய்தல் . 


வாள் நாட்கோள் : 


உழிஞை மன்னன் நல்ல நாளில் நல்ல நேரத்தில் தன் 
வாளினைப் புறவீடு செய்தல் . 


4 முரச உழிஞை : 


ஊழி இறுதியின் கடல் வெள்ளம் போல 
முரசத்திற்கு உழிஞை சூட்டிச் சிறப்பித்தல் . 


ஒலிக்கும் 


5 


கொற்ற உழிஞை : 


பகைவருடைய மதிலைக் கைப்பற்றப் பரவிஎழும் சேனை 
களோடு உழிஞை மன்னன் புறப்படுதல் . 


புறத்திணையியல் - உழிஞை- நூற்பா எண் 10 


121 


6 

அரச உழிஞை : 
மேம்பட்ட ஊக்கம் முதலியன உழிஞை வேந்தனிடத்து 
உள ஆகையால் பகைமன்னனுடைய அரண் அவனால் 

முற்றிக் கொள்ளப்படும் என்று கூறுதல் . 
7 கந்தழி உழிஞை 
பல நிறங்களை உடைய பூக்கள் தொடுத்து அமைக்கப் 
பட்ட மாலையை அணிந்த உழிஞை மன்னனை வாணாசுர 
னுடைய சோ என்ற பெயருடைய மதிலை அழித்த 
கண்ணனுடைய அமிசமாவான் என்று புகழ்தல் . 


. 


8 முற்றுழிஞை : 


உழிஞைப் பூவினைச் சூடியே , வானத்தில் இயங்கிய 
மூன்று கோட்டைகளையும் சிவபெருமான் அழித்தான் 
என்று விளங்கும் பூங்கொத்துக்களை உடைய உழிஞை 
யைப் புகழ்தல் . 
9 காந்தள் : 
முருகப்பெருமானும் போருக்குப் புறப்படுமுன் பூக்களில் 
ஒன்றாகிய காந்தளைச் சூடினன் ஆதலின் அரசருள் 
பூவினை அணிய விரும்பா தார் ஒருவரும் இரார் என்றல் . 


10 புறத்திறை : 


வீரத்துறையில் செறிந்து பலராகத் திரண்டு உழிஞை 
வீரர் பகைவருடைய கொடிகள் கட்டப்பட்ட ஆற்றல் 
மிக்க கோட்டையின் புறத்து ஒருசேரத் தங்குதல் , 


11 மதில் நிலை : 


வாளினை ஏந்திய உழிஞை வீரர் பகைவருடைய நீண்ட 
மதிலின் உயர்வு அகலம் திண்மை முதலியவற்றை 


16 


122 இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 

எடுத்துக் கூறுதல் . இஃது ஆரெயில் உழிஞை எனவும் 
படும் . 


12 தோல் மலிபு உரைத்தல் : 

உழிஞை மறவர் வெற்றியோடு புகழ் உண்டாக்கும் 
என்று தொன்றுதொட்டு வந்த தம் கேடகப் படையின் 

சிறப்பினை எடுத்து உரைத்தல் . 
13 குற்றுழிஞை : 


பகைவனுடைய அழிவில்லாத மதில்மீது ஏறி உழிஞை 
வீரன் தான் ஒருவனேயாகி நின்று 

மாறுபாட்டை 
மிகுத்தல் . 


14 குற்றுழிஞைப் பக்கம் : 


சங்கினங்கள் ஒலிப்ப ஊதுகொம்புகள் 
செய்யக் காவற்காடு பின்னிடுமாறு அதனைக் கடத்தல் . 


ஆரவாரம் 


15 குற்றுழிஞையின் மற்றொரு பக்கம் : 


பெருமை கூறுதற்கு அரிய கிடுகுப்படையினை உடைய 
உழிஞை மறவர் புறமதிலைக் க... ந்து மகிழ்ச்சியால் கூத் 

தாடிக்கொண்டு உள்நோக்கி வருதல் . 
16 புறத்துழிஞை : 

வானத்தை அளாவிய கடத்தற்கு அரிய காவல் காட் 
டினைக் கடந்து ஆழமான அகழியின் வெளிக்கரையிலே 
உழிஞை வீரர் வந்து சேருதல் . 


17 பாசிநிலை : 


போரிடுதற்கு அரிய அகழியிலே பகைவரோடு உழிஞை 
வீரர் பாசிபோல ஒருகால் நெருங்கியும் ஒருகால் விலகி 
யும் பொருதல் . 


புறத்திணையியல் - உழிஞை- நூற்பா எண் 10 


123 


18 ஏணி சாத்தல் : 


வீரக்கழல் அணிந்த உழிஞை வீரர் பகைவருடைய அக 
மதிலை அடைந்து , அம்பு எய்து மறைவதற்கு உரிய 
உறுப்புகளைக் கொண்ட அம்மதிலின் மீது ஏறுவதற்கு 

ஏணியைச் சாத்தியமை கூறல் . 
19 எயிற்பாசி : 

எளிதில் கொலைசெய்தல் இயலாத பேராற்றலராகிய 
அரண்காவலர் தம்மை எதிர்க்கும் ஆற்றல் இலராக 
ஏணி மீது ஏறும் செயலைக் கூறுதல் . பாசிபோலப் 
படிந்து ஏறுதலின் எயிற்பாசி ஆயிற்று . 


20 முதுழிஞை : 


மூங்கில்கள் ஒன்றோடொன்று பிணைந்த காவற்காட்டால் 
சூழப்பட்ட அரணத்தின் உட்புறம் பரவிக் காணப்படும் 

பறவை இனங்கள் போலப் பாய்ந்து உட்புகுதல் . 
21 அகத்தழிஞை 

வெகுளிமிக்க உழிஞை வீரர் மதிலின் உட்புறம் இருந்த 
வீரரை அவர் மனத்து மாறுபாடு நீங்குமாறு பொருது 
வெல்லுதல் . 


22 அகத்துழிஞைப் பக்கம் : 


என்று 


மதிலின் உயர்வு அகலம் திண்மை இவற்றை மனத்துக் 
கொண்டு இம்மதிலை யாரும் கைப்பற்றுதல் இயலாது 

எண்ணி மதில் முற்றுகைப் போர் நிகழ்தலை 
அறியாத போர் நிகழும் மதில் அகத்து இருந்தோர் 
மகிழ்ச்சி குறையாமல் வாழ்ந்துவரும் சிறப்பைக் கூறு 
தலும் அகத்து உழிஞையாம் . இதனைப் புறப்பொருள் 
வெண்பாமாலையைப் பதிப்பித்தோர் மூதுழிஞையின் 
பாற்படுத்திய பொருத்தமின்மையும் உணர்க . 


124 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


23 முற்று முதிர்வு : 

மதிலகத்திருந்த மன்னனுடைய முரசம் காலையில் வழக் 
கம்போல முழங்க அதுகண்டு பொறாத உழிஞை மன்னன் 
மாலைக்குள் மதிலைக் கைக்கொண்டுவிடுதல் 

போன்ற 
வஞ்சினம் உரைத்தல் . 


24 யானை கைக்கோள் : 


பகைவரை அழித்து வெல்லுதற்கு அரிய காவலையும் 
யானைப் படையையும் உழிஞை மன்னன் கைப்பற்றுதல் . 


25 வேற்றுப்படை வரவு ! 


உழிஞை மன்னன் முற்றுகையை வீடுத்துத் தன்னிடம் 
போரிடவரும் நிலையை உண்டாக்கி ,உள்ளிருந்த மன்ன 
னுக்கு உறவான மற்றொரு வேந்தனுடைய வெற்றியைத் 
தரும் படை , உதவிக்கு வந்தடைதல் . 


26 உழுது வித்திடுதல் : 

பகைவருடைய கைப்பற்றுதற்கு அரிய மதிலின் உட் 
புறத்தைக் கழுதை ஏர்கொண்டு உழுது பலகறையினை 
யும் கொள்ளினையும் விதைத்திடுதல் . 


27 வாள் மங்கலம் : 


உழிஞை மன்னன் 

சான்றோர் வாழ்த்துக்கூறப் 
புண்ணிய நதிகளின் நீரினால் தனக்கு வெற்றி வழங்கிய 
வாளினைக் கழுவுதல் . 


28 மணந்த மங்கலம் : 


உழிஞை வேந்தன் தன் அடிமலர்களைப் பகைவராயிருந்த 
மதிலகத்தோர் வணங்க அழித்தற்கரிய மதிலைக் கைப் 
பற்றி அதனைத் தனதாக்கிக் கோடல் . 

மதிலைக் கைக் 


புறத்திணையியல் - உழிஞை- நூற்பா எண் 10 


125 


கொண்ட மன்னன் வெற்றி நீராடுதல் குறித்துப் புறப் 
பொருள் வெண்பாமாலை இதனை மண்ணு மங்கலம் 

என்னும் . 
29 மகட்பால் இகல் ; 

புறமதில் முதலியவற்றைக் கைப்பற்றிய உழிஞை 
வேந்தன் அகமதிலின் உள் இருக்கும் மன்னனுடைய 
மகளைத் தனக்கு மணம் செய்து 

கொடுக்குமாறு 
கேட்டல் , 


30 திறை கொண்டு பெயர் தல் : 


புலால் மணங் கமழும் வடித்து எடுக்கப்பட்ட வேலை 
ஏந்திய உழிஞை மன்னன் , பலவாறு தொகுக்கப்பட்ட 
திறைப்பொருள்களை அளித்து மதிலகத்து மன்னன் தன் 
சிவந்த அடிகளை வணங்க , இகல் ஒழிந்து அவன் அளித்த 

திறைப் பொருள்களோடு மீளுதல் . 
31 அடிப்பட இருத்தல் : 


தன் தலைமையை ஏற்றுக்கொள்ளாத மதிலகத்து 
மன்னன் வீரத்தைப் போக்குமாறு தன் வீரருக்கு ஆணை 
யிட்டுத் தன் பாசறையிலேயே உழிஞை மன்னன் பல 

நாள் தங்குதல் . 
32 தொகை நிலை : 


உழிஞை மன்னனோடு பண்டு மாறுபாடு கொண்டிருந்த 
வேற்று மதில்களை உடைய மன்னரும் உழிஞையான் 
ஆற்றல் கண்டு அவன் முற்றிக் கைப்பற்றிய மதிலை 
அடைந்து அவனைத் தலைவனாக ஏற்றுக்கொள்ளுவ 
தற்குக் கூட்டமாக அமைந்திருத்தல் . 

இவ்வாறு உழிஞையின் முற்கூறாகிய மதில் முற்றுதல் 
மூப்பத்திரண்டு துறைகளை உடையது . 


126 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


எயில் கொளக் குறித்தது 


முடிமிசை உழிஞை சூடி ஒன்னார் 
கொடி நுடங்கு ஆரெயில் கொளக்கரு தின்று . பு . உ . 1 


உழிஞை முடிபுனைந்து ஒன்னாப்போர் மன்னர் 
விழுமதில் வெல்களிறு பாயக் - கழிமகிழ்வு 
எய்தாரும் எய்தி இசை நுவலும் சீர்த்தியனே 
கொய்தார மார்பின்எங் கோ , 


4. உ . 1 


( என் மன்னன் உழிஞைப் பூவை முடியிற் சூடிப் பகைவ 
ருடைய சிறந்த மதிற் கதவங்களைத் தன் களிறு அழிக்கச் 
சான்றோரும் களிப்பெய்திப் புகழ் பேசும் மிகுபுகழினன் 


ஆவான் . 


எம்கோ உழிஞை முடிபுனைந்து ஒன்னாமன்னர் வீழுமதில் 
வெல்களிறு பாய இசை நுவலும் சீர்த்தியான் 
துறைச்செய்தி ] 


என்பது 


குடை நாட் கோடல் 


* செற்று அடையார் மதில் சுருதிக் 
கொற்ற வேந்தன் குடைநாள் கொண்டன்று பு . உ 2 


நெய் அணிக செவ்வேல் நெடுந்தேர் நிலை புகுக 
கொய்உளைமா கொல்களிறு பண்வீடுக - வையகத்து 
முற்றக் கடி அரணம் எல்லாம் முரண் அவிந்த 
கொற்றக் குடை நாள் கொள . 


4. உ . 2 


[ நம் அரசன் குடையைப் புறவீடு செய்த அளவில் பகை 
வர் அரண்கள் முரண் நீங்கின ; இனிப் போர் 

இராது 
ஆதலின் வேலுக்கு நெய் அணிந்து தேர்களை நிலை புகுத்தி 
மாவீனையும் களிற்றினையும் போர் ஒப்பனைகளைக் களைக 


என்றவாறு . 


புறத்திணையியல் - நூற்பா-141 


127 


முற்றக் கடியரணம் எல்லாம் முரண் அவிந்த கொற்றக் 
குடை நாட்கொள என்பது துறைச்செய்தி . ] 


வாள் நாட் கோடல் : 


* கலந்து அடையார் மதில்கருதி 
வலந் தருவாள் நாள் கொண்டன்று . 


பு . உ.. 3 


வாணாள் கொளலும் வழிமொழிந்து வந்தடையாப் 
பேணார் பிறைதொடும் பேம்மதில் - பூண் ஆர் 
அணிகொள் வனமுலையார் ஆடு அரங்கம் ஏறிப் 
பிணிகொள்பேய் ஆடும் பெயர்த்து . 

3 


[ உழிஞைவேந்தன் வாளினைப் புறவீடுசெய்த அளவில் 
அவனைச் சரணடையாத உயர்ந்த அச்சந்தரும் மதிலகத்து 
மகளிர் ஆடும் அரங்குகளில் பேய்கள் தீநிமித்தம் காட்டி 
ஆடத் தொடங்கி விட்டன என்றவாறு . 


வாள் நாட் கொளலும் அடையார்மதில் பேய் ஆடும் 
என்பது துறைச்செய்தி . ) 


முரச உழிஞை : 


பொன்புனை உழிஞை சூடி மறி அருத்தும் 
திண்பிணி முரச நிலை உரைத் தன்று . 


4. உ , 4 


கதிர் ஓடை வெல்களிறு பாயக் கலங்கி 
உதிரா மதிலும் உளகொல் - அதிருமால் 
பூக்கண் மலிதார்ப் புகழ்வெய்யோன் கோயிலுள் 
மாக்கண் முரச மழை . 


பு . உ . 4 


[ ஒளிவீசும் நெற்றிப்பட்டம் அணிந்த களிறு பாய்தலி 
னாலே தகராத மதிலும் உண்டோ ? உழிஞைவேந்தன் அரண் 
மனையில் பகைவர் அரணைக் கொள்ளக்கருதி முரசுகள் இடி 
போல முழங்கத் தொடங்கி விட்டன என்றவாறு . 


1281 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


புகழ் வெய்யோன் கோயிலுள் முரசம் மழைபோல 
முழங்கும் என்பது துறைச்செய்தி ] 


கொற்ற உழிஞை 


. 


அடையாதார் அரண்கொள்ளிய 
படையோடு பரந்தெழுந்தன்று 


. 


பு உ . 5 


பு . உ . 5 


வெள்வாள் கருங்கழல்கால் வெஞ்சுடர்வேல் தண்ணளியான் 
கொள்வான் கொடித்தானை கொண்டெழுந்தான் - நள்ளாதார் 
அஞ்சுவரு வாயில் அருமிளைக் குண்டு அகழி 
மஞ்சு இவரும் ஞாயில் மதில் . 

[ பகைவருடைய அஞ்சத்தக்க வாயில் , அரிய காவற்காடு 
ஆழ்ந்த அகழி , வானளாவிய , அம்பு எய்து மறையும் இருப் 
பிடங்கள் இவற்றை உடைய மதிலைக் கைப்பற்ற உழிஞை 
வேந்தன் கொடியை உயர்த்திய சேனையோடு புறப்பட்டான் 
என்பது . 


தண்ணளியான் நள்ளாதார் மதில் கொள்வான் தானை 
கொண்டு எழுந்தான் என்பது துறைச்செய்தி . ] 


அரச உழிஞை 


தொழில் காவல் மலிந்து இயலும் 
பொழில் காயலன் புகழ்விளம்பின்று. 


பு . உ . 6 


ஊக்கம் முரண்மிகுதி ஒன்றிய நற்சூழ்ச்சி 
ஆக்கம் அவன்கண் அகல . வால்- வீக்கம் 
நகப்படா வென்றி நலமிகு தாராற்கு 
அகப்படா இல்லை அரண் . 


4. உ . 6 


[ மன எழுச்சியும் , மாறுபாட்டின் 

மாறுபாட்டின் மிகுதியும் , நல்ல 
ஆராயுந்திறனும் செல்வமும் பெருமையும் வெற்றியும் உடைய 
உழிஞை வேந்தன் கைப்பற்ற இயலாத கோட்டை எதுவும் 
இன்று என்றவாறு . 


புறத்திணையியல்.உழிஞை- நூற்பா எண் 10 129 
நகப்படா வென்றி நலமிகு தாரார்க்கு அகப்படா இல்லை 
அரண் என்பது துறைச்செய்தி . ] 


. 


கந்தழி உழிஞை : 
மாவுடைத்தார் மணிவண்ணன் 
சோஉடைத்த மறம் நுவலின்று . 


. 


பு . உ .7 


அன்று எறிந் தானும் இவனால் அரண் வலித்து 
இன்று இவன் மாறா எதிர்வார் யார்- என்றும் 
மடை ஆர் மணிப்பூண் அடையா தார் மார்பில் 
சுடர் ஆழி நின்று எரியச் சோ , 


4.உ. 7 


( பகைவராகிய வாணாசுரன் முதலியோர் மார்பில் தன் 
சக்கரம் அழலைச் செய்யச் சோ என்ற மதிலை அன்று கண்ண 
னாக அவதரித்த காலை அழித்தவன் நம் அரசனே ஆதலின் 
இன்றும் இவனுக்கு மாறாக எதிர்ப்பார் ஒருவரும் இரார் . 


அன்று சோ எறிந்தானும் இவனால் என்று மன்னனை 
மாயோனாகக் 

கருதிக் கூறியதன்கண் துறைச் செய்தி 
உள்ளது . ) 

முற்றுழிஞை : 


5 


. 


4. உ. 8 


ஆடுஇயல் அவிர் சடையான் 

சூடியபூச் சிறப்பு உரைத்தன்று ... 
மயங்காத தார்ப்பெருமை மற்றறிவார் யாரே 
இயங்கு அரணம் மூன்றும் எரித்தான் - தயங்கு இணர்ப் 
பூக்கொள் இதழிப் புரிசெஞ் சடையானும் 
மாக்கொள் உழிஞை மலைந்து . 

( மும்மதில்களை அழித்த சிவபெருமானும் உழிஞை 
மலைந்தே போரிட்டான் ஆதலின் இவ்வுழிஞைப் பூமாலையின் 
பெருமையை யார் எடுத்துக் கூறுதல் இயலும் என்றவாறு . 


4.உ. 8 


17 


130 

இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
இதழிப் புரிசெஞ்சடையானும் உழிஞை மலைந்து அன்று 
இயங்கு அரணம் மூன்றும் எரித்தான் என்பது துறைச் 
செய்தி .] 

காந்தள் : 


கருங்கடலுள் மாத்தடிந்தான் 
செழுங்காந்தள் சிறப்புஉரைத்தன்று 


4. உ . 9 


குருகு பெயரிய குன்று எறிந் தானும் 
உருகெழு காந்தள் மலைந்தான் பொருகழல் 
கார்கருதி வார்முரசம் ஆர்க்கும் கடல் தானைப் 
போர்கருதி யார்மலையார் பூ . 


4. உ . 

9 


( கிரவுஞ்ச மலையை வேலான் இரு கூறாக்கிய முருகனும் 
பூக்களுள் ஒன்றாகிய காந்தளை அணிந்தே போருக்குப் புறப் 
பட்டான் ஆதலின் தானை வேந்தர் போர்கருதின் பூ அணி - 
யாது செல்லார் என்றவாறு . 

குருகு பெயரிய குன்று எறிந்தானும் காந்தள் மலைந் 
தான் என்பது துறைச்செய்தி . ) 

புறத்திறை : 
மறத்துறை மலிந்து மண்டி மாற்றார் 
விறற்கொடி மதிலின் புறத்து இருத்தன்று . பு . உ . 10 


- 


புல்லார் புகலொடு போக்கு ஒழியப் பொங்கினனாய்ப் 
பல்லார் மருளப் படைபரப்பி 

ஒல்லார் 
நிறத்து இறுத்த வாள் தானை நேரார் மதிலின் 
புறத்து இறுத்தான் பூங்கழலினான் . 


4. உ . 10 


( வாட்படையை உடைய பகைவர் மதிலின் புறத்தே 
அவர்கள் வெளிச் செல்லுதலோ அவர் தமர் உட்புகுதலோ 
இயலாவகை உழிஞைவேந்தன் படைகளைச் சூழ்வித்துத் 
தங்கினான் என்றவாறு . 


புறத்திணையியல் - உழிஞை- நூற்பா எண் 10 131 
பூங்கழலினான் படைபரப்பி நேரார் மதிலின் புறத்து 
இறுத்தான் என்பது துறைச்செய்தி . ) 


மதில் நிலை இயம்பல் : 


‘ வாஅள் மறவர் வணங்காதார் 

நீ இன் மதிலின் நிலை உரைத்தன்று . பு . உ . 11 
மயில் கணத்து அன்னார் மகிழ்தேறல் ஊட்டக் 
கயில்கழலார் கண்கனல் பூப்ப - எயில்கண்ணார் 
வீயப்போர் செய்தாலும் வென்றி அரிது அரோ 
மாயப்போர் மன்னன் மதில் . 


1 


4. உ . 11 


(மகளிர் கள்வார்க்கக் கள்ளுண்ட மதில்புறத்து வீரர் 
கண்கள் தீப்பொறி கால மதில் அகத்து வீரர் மாயுமாறு 
போர் செய்தாலும் நொச்சியான் மதிலைக் கைப்பற்றுதல் 
அரிதாகும் , அது உயர்வு அகலம் திண்மை அருமை 
நான்கும் உடைத்து , ஆதலான் . 

மாயப்போர் மன்னன் மதில் வென்றி அரிது என்பது 
துறைச்செய்தி . ] 

தோல் மலிபு உரைத்தல் : 
வென்றியோடு புகழ் விளைக்கும் எனத் 
தொன்று வந்த தோல் மிகுத் தன்று . 


4. உ . 12 


நின்ற புகழ் ஒழிய நில்லா உயிர் ஓம்பி 
இன்று நாம் வைகல் இழிவாகும் - வென்று ஒளிறும் 
பாண்டில் நிரைதோல் பணியார் பகை அரணம் 
வேண்டில் எளிதென்றான் வேந்து . 

4. உ . 

12 
பாண்டில் - கண்ணாடி , தோல் ஈண்டு ஆகுபெயர் . 

[ பகைவரை வென்று ஒளிவீசும் கண்ணாடி தைக்கப்பட்ட 
கேடகத்தை உடைய நம்படை பகைவர் அரண் கோடல் 
எளிது என்று நம் அரசன் நம்மைப் பாராட்டினான் ஆக , 


132 இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
நாம் புகழை விடுத்துப் போர் செய்யாது இன்று மதிலின் 
வெளியே தங்கியிருத்தல் நமக்கு இழிவாகும் என்று வீரன் 
ஒருவன் ஏனையாரிடம் சொற்றவாறு . 

தோல் - கேடயம் ; ஆகுபெயராய்க் கேடயம் ஏந்திய 
படையை உணர்த்திற்று . 

பாண்டில் நிறைதோல் பகை அரணம் வேண்டின் எளிது 
என்பது துறைச்செய்தி ) 

குற்றுழிஞை : 


. 


கருதாதார் மதில் குமரிமேல் 
ஒருதானாகி இகல்மிகுத்தன்று . 


4. உ . 13 


குளிறு முரசினான் கொண்டான் அரணம் 
களிறும் கதவு இறப் பாய்ந்த ஒளிறும் 
அயில் துப்பு அடைந்த அணிஎழு எல்லாம் 
எயிற்றுப் படையால் இடந்து . 


4. உ . 13 


[ கதவங்களின் கணையமரங்களை எல்லாம் தம் தந்தத் 
தால் நீக்கி யானைகளும் மதில் கதவுகள் ஒடியும்படி பாய்ந் 
தன . அதிரும் முரசத்தை உடைய உழிஞையான் பகைவர் 
அரணத்தைக் கைப்பற்றினான் . 


குளிறு முரசினான் கொண்டான் அரணம் என்பது 
துறைச்செய்தி . ] 

குற்றுழிஞையின் பக்கம் : 


. 


‘ வளைநரல வயிர் ஆர்ப்ப 
மிளைகடத்தலும் அத்துறை ஆகும் . 


4.வ. 14 


அந்தரம் தோயும் அமைஓங்கு அருமிளை 
மைந்தர் மறிய மறங்கடந்து பைந்தார் 
விரைமார்பின் வில் நரல வெங்கணை தூவார் 
வரைமார்பின் வைகின வாள் . 


பு . உ . 


14 


133 


புறத்திணையியல் -உழிஞை- நூற்பா எண் 10 


வில் - வில்நாண் . தூவுவார் தூவார் என விகாரம் 
பெற்று நின்றது 

( நொச்சியார் புறங்காட்டி ஓட வானளாவிய மூங்கில் 
படர்ந்த காவற்காட்டை வீரத்தால் கடந்துவந்த உழிஞை 
வீரர் வாள்கள் வில் நாண் ஒலிக்க அம்பு செலுத்திய நொச்சி 
வீரர்களுடைய மார்பில் புண்களைச் செய்து தங்கின என்ற 


வாறு . 


அமையோங்கு அருமிளை மைந்தர்மறிய மறம்கடந்து 
என்பது துறைச்செய்தி . ) 


குற்றுழிஞையின் மற்றொரு பக்கம் : 


“ பாடு அருந்தோல் படைமறவர் 

ஆடலொடு அடையினும் அத்துறை ஆகும் . பு . உ . 15 
நிரைபொறி வாயில் நெடுமதில் சூழி 
வரைபுகு புள்ளினம் மான விரைபு அடைந்தார் 
வேல்ஏந்து தானை விறலோன் வீறல்மறவர் 
தோல் ஏந்தி ஆடல் தொடர்ந்து . 


பு . உ . 15 


பொறி - நூற்றுவரைக் கொல்லி முதலிய இயந்திரங்கள் . 


[ வேற்படையை உடைய உழிஞையான் வீரர்கள் கிடுகுப் 
படையினை ஏந்தி ஆடிக்கொண்டே பல இயந்திரங்களையும் 
வாயில்களையும் உடைய மதிலின் உச்சியிலே , மலை உச்சியை 
அடையும் பறவை இனம்போல , விரைந்து எய்தினர் 


என்றவாறு . 


மறவர் ஆடல் தொடர்ந்து நெடுமதில் சூழி வீரைபு 
அடைந்தார் என்பது துறைச்செய்தி . ) 


அகழிப்புறத்து வந்து இறுத்தல் : 


விண்தோயும் மிளைகடந்து 
குண்டு அகழிப் புறத்து இறுத்தன்று . 


4. உ . 16 


பு . உ . 


134 இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 

கோள்வாய் முதலைய குண்டு அகழி நீராக 
வாள்வாய் மறவேந்தன் வந்திறுத்தான் - நீள்வாயில் 
ஓங்கல் அரணத்து ஒளிவளையார் வெய்துயிர்ப்ப 
ஆம்கொல் அரிய அமர் . 

16 
[ முதலையைஉடைய ஆழமான அகழி நீரே தமக்குக் குடி 
நீர் ஆகும்படி உழிஞை வேந்தன் அகழிப்புறத்து வந்து 
தங்கிவிட்டான் ஆதலின் மதிலகத்துள்ள மகளிர் துயரத்தால் 
நெடுமூச்சு எறியும்படி அகழியிடத்துப் பெரிய போர் நிகழும் 
போலும் என்று கண்டோர் சொற்றவாறு . 

அகழி நீராக மறவேந்தன் வந்து இறுத்தான் என்பது 
துறைச்செய்தி . ] 


பாசி நிலை : 


அடங்காதார் மிடல் சாயக் 
கிடங்கிடைப் போர்மலைந்தன்று . 


பு . உ . 17 


நாவாயும் தோணியும் மேல் கொண்டு நள்ளாதார் 
ஓவார் விலங்கி உடலவும் பூவார் 
அகழி பரந்து ஒழுகும் அங்குருதிச் சேற்றுப் 
பகழிவாய் வீழ்ந்தார் பலர் . 


4. உ . 17 


-- 


பாசி நிலை போல் ஒழிப்பவும் ஒழியாது பொருதலின் 
பாசி நிலை ஆயிற்று , 

நாவாய் 

ஓடம் . தோணி - ஒரு 
மரத்தான் இயன்றது . 

[ நாவாயிலும் படகிலும் வந்து நொச்சியார் நீங்காது 
தாக்குதலாலே அகழியில் குருதி நீர் பரவியது . அச் சேற்றில் 
நொச்சியார் அம்பினால் பட்டு வீழ்ந்த உழிஞையார் பலரா 
வர் . 


அகழிக் குருதிச் சேற்றுப் பகழிவாய் பலர் வீழ்ந்தார் 
என்பது துறைச்செய்தி . ] 


புறத்திணையியல் - வஞ்சி - நூற்பா எண் 10 


135 


ஏணி சார்த்துதல் : 


தொடுகழல் மறவர் தன்னித் துன்னார் 
இரு சூட்டு இஞ்சியின் ஏணி சாத்தின்று . 


பு . உ . 18 


- 


கற்பொறியும் பாம்பும் கனலும் கடிகுரங்கும் 
விற்பொறியும் வேலும் விலக்கவும் 

பொற்புடைய 
பாணி நடைப்புரவிப் பல்களிற்றார் சாத்தினார் 
ஏணி பலவும் எயில் , 


4. உ . 18 


பாணி நடை- தாளத்திற்கு ஒப்பச் சதிபாய்தல் 


[ மதில் பொறிகளாகிய கற்பொறி , பாம்பு , கனல் , கடி 
குரங்கு , வில்பொறி , வேல் , என்பன விலக்கவும் குதிரை யானை 
இவற்றை உடைய உழிஞை வீரர் நொச்சியார் மதிலிடத்தே 
ஏணி பலவும் சாத்தினர் . 

பல் களிற்றார் ஏணி பலவும் எயில் சாத்தினார் என்பது 
துறைச் செய்தி . ] 

எயிற்பாசி : 


உடல் சினத்தார் கடி அரணம் 
மிடல் சாய மேல் இவர்ந்தன்று 


4. உ . 19 


- 


சுடுமண் நெடுமதில் சுற்றிப் பிரியார் 
கடுமுரண் எஃகம் கழிய அடுமுரண் 
ஆறினார் அன்றி அரவும் உடும்பும் போல் 
ஏறினார் ஏணி அவர் . 


4. உ . 19 


எயிலைப் பாசிபோல விடாது பற்றி ஏறுதலின் எயிற் 
பாசி ஆயிற்று . அடுதல் ஆடுதல் என விகாரமாய் நின்றது . 

( மதிலைச் சூழ்ந்து அகலாது பகைவர் வேல் தாக்க 
மாண்டவர் ஒழிய ஏனையார் பாம்பும் உடும்பும் ஏறுமாறு 
போல ஒட்டியும் பிடிவிடாதும் ஏணிமேல் ஏறினார் என்ற 
வாறு . 


136 இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 

அவர் அரவும் உடும்பும்போல் ஏணி ஏறினார் என்பது 
துறைச்செய்தி . ] 

மூதுழிஞை : 


* வேய்பிணங்கியமிளை அரணம் 
பாய்புள்ளின் பரந்து இழிந்தன்று 


பு . உ . 20 


கோடுஉயர் வெற்பின் நிலங்கண்டு இரைகருதும் 
தோடுகொள் புள்ளின் தொகை ஒப்பக் - கூடார் 
முரண் அகத்துப் பாற முழவுத்தோள் மள்ளர் 
அரண் அகத்துப் பாய்ந்து இழிந்தார் ஆர்த்து . பு . உ . 20 


அவற்றைக் 


( உழிஞை வீரர் சிகரங்கள் ஓங்கிய மலையில் இருந்தவாறே 
நிலத்தே இரைகளைக் கண்ட அளவிலே 
கொள்ளப் பாயும் பறவைக் கூட்டங்களைப் போலத் தம் 
பகைவர் மனத்தே இகல்கெட நொச்சியாரின் மதிலகத்தே 
ஆரவாரத்தோடு இறங்கினார் என்றவாறு . 


முழவுத்தோள் மள்ளர் 

அரண் அகத்துப் பாய்ந்து 
இழிந்தார் என்பது துறைச்செய்தி ) 


அகத்துழிஞை : 
முரண் அவியச் சினம் சிறந்தோர் 
ரண் அகத்தோரை அமர் வென்றன்று பு . உ . 


22 


செங்கண் மறவர் சினம்சொரிவாள் சென்றியங்க 
அங்கண் விசும்பின் அணிதிகழும் 
முகத்தார் அலற முகில்உரிஞ்சும் சூழி 
அகத்தாரை வென்றார் அமர் . 


திங்கள் 


4. உ . 22 


[ உழிஞை வீரர் வாள்கள் மதில் வீரர்களின் உடலிலே 
சென்று உலாவ , அவர் தம் உரிமைமகளிர் வாய்வீட்டுக் 
கதற , அரண் 

அகத்துள்ள நொச்சியாரை வென்றனர் 
என்றவாறு . 


187 


புறத்திணையியல் - உழிஞை- நூற்பா எண் 10 


4. உ . 21 


செங்கண் மறவர் அகத்தாரை அமர் வென்றார் என்பது 
துறைச் செய்தி ] 

அகத்துழிஞைப் பக்கம் : 
செருமதிலோர் சிறப்பு உரைத்தலும் 

அருமுரணான் அத்துறை ஆகும் . 
அறியார் வயவர் அகத்து இழிந்த பின்னும் 
நெறியார் நெடுமதிலுள் நேரார் - மறியாம் 
கிளியொடு நேராம் கிளவியார் வாட்கண் 
களியுறும் காமம் கலந்து . 
(சிறப்புற்ற நீண்ட மதிலில் உள்ள பகைவர்தம் கிளி 
யினை ஒத்த பேச்சினை உடைய உரிமைமகளிரின் மான்மறி 
போன்ற கண்களின் களிப்பினால் மனம் மயங்கி உழிஞை 
வீரர் மதிலின்உள் இறங்கிய பின்னரும் அறியாது உள்ள 


4. உ . 21 


னர் என்றவாறு . 


நேரார் கிளவியார் காமம் கலந்து வயவர் அகத்து 
இழிந்த பின்னும் அறியார் என்பது துறைச்செய்தி . ] 


முற்று முதிர்வு : 


அகத்தோன் காலை அதிர்முரசு இயம்பப் 
புறத்தோன் வெஞ்சினப் பொலிவு உரைத்தன்று . பு.உ. 23 


காலை முரசம் மதில் இயம்பக் கண்கனன்று 
வேலை விறல் வெய்யோன் நோக்குதலும் - மாலை 
அடுகம் அடிசிலென்று அம்மதிலுள் இட்டார் 
தொடுகழலார் மூழை துடுப்பு . 
[ அகத்தோன் மதிலில் வழக்கம்போலக் காலையில் 
முரசம் ஒலிக்க அதுபொறாது உழிஞை அரசன் கண்சிவந்து 
தன் வேற்படையை நோக்கவே , அன்று மாலைக்குள் மதிலைக் 


4. உ .23 


18 


138 இலக்கணவிளக்கம் - பொருள திகாரம் 
கைப்பற்றி , அங்கு மாலையில் சோறு சமைக்கப்படும் என்று 
சொல்லி , உழிஞை வீரர் அகப்பைகளையும் துடுப்புகளையும் 
மதிலகத்தே வீசி எறிந்தனர் . 


காலை முரசம் மதில் இயம்பக் கண்கனன்று 

கண்கனன்று விறல் 
வெய்யோன் வேலை நோக்கினான் என்பது துறைச்செய்தி . ) 


யானை கைக்கோள் : 


மாறுகொண்டார் மதில் அழிய 
ஏறும் தோட்டியும் எறிந்து கொண்டன்று . பு . உ . 24 


T 


ஏவல் இகழ்மறவர் வீய இகல் கடந்து 
காவலும் யானையும் கைக்கொண்டான் - மாவலான் 
வம்புஉடை ஒள்வாள் மறவர் தொழுதேத்த 
அம்புஉடை ஞாயில் அரண் . 


பு . உ . 24 


[ தன் வீரர் தன்னைத் தொழுது ஏத்த ஏப்புழைகளை 
உடைய மதிலிலே தனக்குப் பணியாது பொருத நொச்சி 
யாரை அழித்து மாறுபாட்டை நீக்கி உழிஞை மன்னன் அந் 
நொச்சியாரின் தோட்டியையும் யானையையும் 

கைப் 
பற்றினான் என்றவாறு . 


அரண் மறவர் வீய இகல் கடந்து மாவலான் காவலும் 
யானையும் கைக்கொண்டான் என்பது துறைச்செய்தி . ) 

வேற்றுப்படை வரவு : 
மொய் திகழ் வேலோன் முற்றுவிட்டு அகலப் 
பெய்தார் மார்பின் பிறன்வரவு உரைத்தன்று . 


. 


உவன் இன்று உறுதுயரம் உய்யாமை நோக்கி 
அவன்என்று உலகேத்தும் ஆண்மை - இவனன்றி 
மற்றுயார் செய்வார் மழை துஞ்சு நீள் அரணம் 
முற்றியார் முற்று வீட . 


4. உ . 25 


புறத்திணையியல் - உழிஞை-நூற்பா எண் 10 


139 


[ நொச்சி மன்னன் முற்றுகைக்கண் பட்ட துயரிலிருந்து 
மீளாமையை அறிந்து போரில் சிறந்தவன் அவனே என்று 
சான்றோர் மெச்சும் இவ்வேற்று வேந்தனை அன்றி அரண் 
முற்றிய உழிஞையார் முற்றுகையை நீத்துத் திரும்புமாறு 
செய்ய வல்லவர் யாவர் என்று கண்டோர் சொற்றவாறு . 

இவன் அன்றி முற்றியார் முற்றுவிடச் செய்வார் மற்று 
யார் என்பது துறைச்செய்தி , ] 


உழுது வித்திடுதல் : 


* எண்ணார் பல்எயில் கழுதைஏர் உழுவித்து 
உண்ணா வரகொடு கொள்வித் தின்று . 


4. உ . 26 


எழுது எழில் மாடத்து இடனெலாம் நூறிக் 
கருதை ஏர் கைஒளிர்வேல் கோலா - உழுத்தற்பின் 
வெள்வரகு கொள்வித் திடினும் விளியாதால் 
கள் விரவு தாரான் கதம். 


4. உ . 25 


[ அழகிய மாடத்தை இடித்துத் தள்ளிக் கழுதையே 
ஏராகவும் வேலே ஏர் அடிக்கும் கோலா கவும் கொண்டு உழுத 
பிறகு கவடியும் கொள்ளும் விதைத்த பிறகும் உழிஞையான் 
சினம் தணியாது என்றபடி . 


மாடம் நூறி கழுதை ஏரால் உழுது வெள்வாகு கொள் 
வித்தி என்பது துறைச்செய்தி .] 


வாள் மங்கலம் : 


புண்ணிய நீரில் புரையோர் ஏத்த 
மண்ணிய வாளின் மறங்கிளந் தன்று . 


4. உ . 27 


தீர்த்தநீர் பூவொடு பெய்து திசை விளங்கக் 
கூர்த்தவாள் மண்ணிக் கொடித்தேரான் - பேர்த்தும் 
இடியார் பணை துவைப்ப இம்மதிலுள் வேட்டாள் 
புடையார் அறையப் புகழ் . 


4. உ , 27 


140 இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 

[ பலரும் புகழ்பரவ முரசம் ஒலிக்கத் தீர்த்த நீரால் 
வாளைக் கழுவி அதற்குப் பூவீட்டு உழிஞையான் மீண்டும் 
இவ்வரணின்கண் களவேள்வி செய்தான் . 


தொல்காப்பியனார் இத்துறையினை வென்ற வாளின் 
மண் என்பார் . ( தொல் . பொ . 68 ) 

தீர்த்த நீர் பூவொடு பெய்து கொடித் தேரான் வாள் 
மண்ணினான் என்பது துறைச்செய்தி . ) 


மண்ணு மங்கலம் : 


. 


பு . உ . 28 


“ வணங்காதரர் மதில்குமரியொடு 
மணம்கூடிய மலிபுஉரைத்தன்று 
எங்கண் மலர எயில்குமரி கூடிய 
மங்கல நாள் யாம் மகிழ்ந்தூங்கக் - கொங்கலர் தார்ச் 
செய்சுடர்ப்பூண் மன்னவன் சேவடிக்கீழ் வைகினவே 
மொய் சுடர்ப்பூண் மன்னர் முடி . 
( இம் மதிலை மன்னன் கைப்பற்றிய மங்கல நாளிலே 
எம் கண்கள் களிக்க யாம் மகிழ அவன் திருவடிக்கீழ் ஏனைய 
மன்னர்கள் முடியோடு வந்து பணிந்தனர் என்றவாறு . 


4 உ . 28 


எயிற்குமரி கூடிய மங்கல நாள் யாம் மகிழ் தூங்க 
என்பது துறைச்செய்தி .) 


மகட்பால் இகல் : 


பு . உ . 29 


* மயில்சாயல் மகள் வேண்டிய 

கயில் கழவோன் நிலைஉரைத் தன்று . 
அந்தழை அல்குலும் ஆடு அமை மென்தோளும் 
பைந்தளிர் மேனியும் பாராட்டித் -- தந்தை 
புறமதில் வைகும் புலம்பே தருமே 
மறமதில் மன்னன் மகள் . 


பு . உ . 29 


புறத்திணையியல் - உழிஞை- நூற்பா எண் 10 141 
[ வீரம்மிக்க நொச்சி வேந்தன் மகள் அவள் அல்குலினை 
யும் தோளையும் மேனியையும் பாராட்டியவாறே உழிஞை 
மன்னன் மதிலின் வெளியே தங்கும் தனிமையையே வழங்கி 
உள்ளாள் . 


மறமதில் மன்னன்மகள் தன்னைப் பாராட்டிப் புறமதில் 
வைகும் புலம்போதரும் என்பது துறைச்செய்தி . ) 


திறை கொண்டு பெயர்தல் : 


. 


அடுதிறல் அரணத்து அரசுவழி மொழியப் 
படு திறை கொண்டு பதிப்பெயர்ந் தன்று 


4. உ . 30 


கோடும் வயிரும் இசைப்பக் குழுமிளை 
ஓடுஎரி வேய உடன்றுஉலாய்ப் - பாடி 
உயர்ந்தோங்கு அரணகத்து ஒன்னார் பணியப் 
பெயர்ந்தான் பெருந்தகையி னான் . 


4. உ . 30 


( சங்குகளும் ஊதுகொம்புகளும் ஒலிப்பக் காவற் 
காட்டினைத் தீயிட்ட அளவீலே மதிலகத்துப் பகைமன்னன் 
பணியவே உழிஞைவேந்தன் பாசறையிலிருந்து தன்னூர் 
திரும்பினான் . 

அரணத்து ஒன்னார் பணியப் பெருந்தகையினான் பாடி 
பெயர்ந்தான் என்பது துறைச்செய்தி . ) 

அடிப்பட இருத்தல் : 


‘ பேணாதார் மறங்கால 
ஆணை கொண்டு அடிப்பட இருந்தன்று 


பு . உ . 31 


ஒன்றி யவர் நாடு ஒருவழித்தாய்க் கூக்கேட்ப 
வென்றி விளையா விழுமதிலோர் - என்றும் 
பருந்து ஆர் செருமலையப் பாடி பெயராது 
இருந்தான் இகல்மறவர் ஏறு . 


4. உ . 31 


142 இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 

( உழிஞைவேந்தன் தன்னால் முன்பு முற்றப்பட்டுத் 
தனக்குப் பணிந்து தமராகியார் நாடு தன் ஏவலைக் கேட் 
பவும் , வெற்றிபெறுதல் இயலாத , அப்பொழுது தன்னால் 
நெடிது முற்றப்பட்ட நொச்சியார்களோடு போர் செய்வ 
தற்காகப் பாசறையை விட்டு அகலாது தங்கியிருந்தான் 
என்றவாறு , 


விழுமதிலாரோடு செருமலைய இகல் மறவர் ஏறு பாடி 
பெயராது இருந்தான் என்பது துறைச்செய்தி . ] 


தொகை நிலை : 


எம்மதிலின் இகல்வேந்தரும் 
அம்மதிலின் அடி அடைந்தன்று . 


பு . உ . 32 


நாவல் பெயரிய ஞாலத்து அடி அடைந்து 
ஏவல் எதிராது இகல் புரிந்த - காவலர் 
வில் நின்ற தானை விறல் வெய்யோர்க்கு அம்மதிலின் 
முன் நின்று அவிந்தார் முரண் . 


4 உ . 32 


[ இந்நாவலந்தீவாகிய 

பரதகண்டத்தில் தன் ஏவலை 
ஏற்றுக்கொள்ளாது மாறுபட்ட பகைவர் இப்பொழுது விற் 
படையை உடைய உழிஞை வேந்தனுக்கு அவனால் கைப் 
பற்றப்பட்ட அரணின் முன்னே நின்று மாறுபாடு நீங்கி 
நண்பராயினர் என்றவாறு . 


இகல் புரிந்த காவலர் விறல் வெய்யோர்க்கு அம்மதிலின் 
முன் நின்று முரண் அவீந்தார் என்பது துறைச்செய்தி ) 


ஒத்த நூற்பாக்கள் 


‘ கொள்ளார் தேஎம் குறித்த கொற்றமும் 
உள்ளியது முடிக்கும் வேந்தனது சிறப்பும் 
தொல் எயிற்கு இவர் தறும் தோலின் பெருக்கமும் 


தொ , பொ . 68 


143 


புறத்திணையியல் - வஞ்சி - நூற்பா எண் 10 


குடையும் வாளும் நாள்கோள் அன்றி 
மடை அமை ஏணிமிசை மயக்கமும் கடைஇ 
சுற்றமர் ஒழிய வென்றுகைக் கொண்டு 
முற்றிய முதிர்வும் அன்றி முற்றிய 
அகத்தோன் வீழ்ந்த நொச்சியும் மற்றதன் 
புறத்தோன் வீழ்ந்த புதுமை யானும் 
நீர்ச்செரு வீழ்ந்த பாசியும் அதா அன்று 
ஊர்ச்செரு வீழ்ந்த மற்றதன் மறமும் 
மதில்மிசைக்கு இவர்ந்த மேலோர் பக்கமும் 
இகல்மதில் குடுமிகொண்ட மண்ணுமங் கலமும் 
வென்ற வாளின் மண்ணோடு ஒன்றத் 
தொகைநிலை என்னும் துறையொடு தொகைஇ 
வகை தான் மூன்றேதுறைானமொழிப் , தொ.பொ. 69 
‘ உழிஞை ஓங்கிய சடை நாட் கோளே 
வாள் நாட் கோளே முரச உழிஞை 
கொற்ற உழிஞையோடு அரச உழிஞை 
கந்தழி என்றா முற்றுழி ஞையே 
காந்தள் புறத்திறை ஆரெயில் உழிஞையொடு 
கோள்புறத் துழிஞை பாசி நிலையே 
ஏணி நிலையே இலங்குஎயிற் பாசி 
முதுஉழி ஞையே முந்து அகத் துழிஞை 
முற்று முதிர்வே யானைகைக் கோளே 
வேற்றுப்படை வரவே உழுதுவித் திடுதல் 
வாள் மண்ணு நிலையே மண்ணுமங் கலமே 
மகட்பால் இகலே திறைகொண்டு பெயர்தல் 
அடிப்பட இருத்தல் தொகை நிலை உளப்பட 
இழும்என் சீர்த்தி இருபத் தொன்பதும் 
உழிஞை என்மனார் உணர்ந்திசி னோரே . 


பு. வெ . 6 


1441 

இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 
‘ வேந்தன் சிறப்பு மதிலே றுதல்வென்றி வாட்சிறப்புக் 
காந்தும் படைமிகை நாட்கோ ளொடுகாவ லேமுடிகோள் 
ஏந்தும் தொகைநிலை கொற்றம் நீர்ப் போர்ச்செல்வம் 

ஊர்ச்செருவே 
போந்த முதிர்வு குறுமையென் றாமுழி ஞைப்புணர்ப்பே , 

வீர . 103 


உழிஞையின் இரண்டாம் பகுதியின் துறைகள் 


609 

ஏப்புழை ஞாயில் ஏந்துநிலை அரணம் 
காப்போர் நொச்சிப் பூப்புனை புகழ்ச்சியும் 
துண்ணென வரூஉம் தூசு தாங்கி 
விண்விருந்தாக விளிந்த மறப் பாசியும் 
அருமிளை யொடுகிடங்கு அழியாது இகலி 
உருகெழு மறவர் உடன்றஊர்ச் செருவும் 
ஆழ்ந்துபடு கிடங்கொடு அருமிளை காத்து 
வீழ்ந்த வேலோர் விறல் மேம் படுதலும் 4 
மதிதொடு புரிசை வாமான் கடுப்பிற்கு 
எதிரன்மின் என்னும் இவுளி மறமும் 
வாள் வடுப் பட்டும் வடுப்படாது அகத்தோர் 
தோள் வடுப் படப்பகை தொலைத்தஎயில் போரும் 
துணிவுடை அடுபடைத் தொடுகழல் மறவன் 
அணிமணி எயில்மிசை அழிந்த நொச்சியும் 
இழிபு மேன்மேல் எழுதலும் இகலி 
அழிபடை யான் எறிந்து அழிபடை தாங்கலும் 
வெம்முர ணான்மகள் வேண்டலும் அதனுக்கு 
அம்மதி லோர் மறுத்து உரைத்தலும் எனமுறை 
கூறிய ஒன்பதும் குண்டு அகழ் உடுத்த 
வீறுஎயில் காத்தல் விரி எனப் படுமே . 
இது முற்கூறிய உழிஞைப் பகுதி இரண்டனுள் பின்னை 
யது இத்துணைத் துறை உடைத்து என்கின்றது . 


புறத்திணையியல் - உழிஞை நூற்பா எண் 11 


145 


அரணம் 


( இ - ள் ) ஏப்புழை ஞாயில் ஏந்து நிலை 
காப்போர் நொச்சிப் பூப்புனை புகழ்ச்சி முதல் , வெம்முரணான் 
மகள் வேண்டலும் அதனுக்கு அம்மதிலோர் மறுத்து 
உரைத்தல் ஈறாக முறையே கூறிய ஒன்பது துறையும் ஆழ்ந்த 
அகழியினைப் பொருந்தின ஒப்பிலாத எயில் காத்துக் 
கோடலின் விரி என்று சொல்லப்படும் என்றவாறு . 


1 


நொச்சி : 


அம்பு எய்து மறைவதற்கு உரிய மதில் உறுப்புகளைக் 
கொண்ட உயர்வு அகலம் திண்மை முதலியவை உடைய 
அரணத்தைக் காப்போர் சூடிய பூவீனைச் சிறப்பித்துக் 
கூறும் புகழ்ச்சி . 


2 மறப்பாசி : 

விரைவாகத் தம்மை நோக்கி வரும் உழிஞையார் படை 
களைத் தடுத்துத் தேவர்களுக்கு விருந்தாக 

விண் 
அடைதல் . 
3 ஊர்ச்செரு : 

அரிய காவற்காட்டோடு அகழியும் அழியாதபடி 
அஞ்சத்தக்க நொச்சி மறவர் உழிஞையாரோடு மாறு 
பட்டுப் போரிட்ட செயலைக் கூறுதல் . 


4 செருவிடை வீழ்தல் : 

ஆழமான அகழியினையும் அரிய காவல் காட்டினையும் 
பாதுகாத்து உயிர் நீத்த வேற்படை ஏந்திய நொச்சி 
யாரின் பேராற்றலை உயர்த்திக் கூறுதல் . 


5 இவுளி மறம் : 

சந்திரமண்டலம் அளவும் உயர்ந்த மதில் மீது விரைந்து 
செல்லும் குதிரையின் வேகத்தைத் தடுத்தல் வேண்டா 
என்று கூறுதல் . 


19 


146 இலக்கணவிளக்கம்- பொருளதிகாரம் 
6 எயிற்போர் : 

நொச்சி வீரர் தம்மீது உழிஞையாரின் வாட்படை புண் 
பல செய்யவும் வீரத்தில் குறையாது அவர்கள் தோள் 
வலீடையைக் கெடுத்து அவர்களை அழித்தல் . 


7 


எயில் மிசை அழிந்த நொச்சி : 


போரில் தம் வீரத்தை வெளிப்படுத்தும் துணிவு உடைய 
பகைவரை அழிக்கும் படை ஏந்திய கழல் அணிந்த 
நொச்சி வீரன் போர்ப் பொறிகளை அணிந்த அழகிய 
மதில் மீது இருந்து போரிட்டு அழிந்துபட்ட செய்தி 
கூறல் . 


8 அழிபடை தாங்கல் : 


தனக்குத் தோல்வி மேலும் மேலும் ஏற்படவும் மாறு 
பாடுகொண்டு சிதறிப்போகும் படையை 

உடைய 
நொச்சி மறவன் பகைவரைத்தாக்கி அழிந்து வந்த 
தன்படைகளைத் தடுத்துப் பகைவரோடு போரிடுமாறு 
நிறுத்துதல் , 


9 மகள் மறுத்து மொழிதல் : 


கொடிய மாறுபாட்டை உடைய உழிஞையான் நொச்சி 
யானிடம் மகட்கொடை வேண்ட அவன் மகள் கொடுத் 
தலுக்கு மறுத்த பகுதி . 


இவ்வொன்பது துறைகளும் நொச்சி 

எனப்படும் 
உழிஞையின் இரண்டாம் கூற்றினைச் சார்ந்தன என்பதாம் . 


நொச்சிப் பூப்புனை புகழ்ச்சி : 


ஏப்புழை ஞாயில் ஏந்துரிலை அரணம் 
காப்போர் சூடிய பூப்புகழ்ந் தன்று . பு . நொ . 1 


புறத்திணையியல் - உழிஞை- நூற்பா எண் 11 147 
ஆடு அரவம் பூண்டான் அழல்உணச் சீறிய 
கூடு அரணம் காப்போர் குழாம்புரையச் 

சூடினார் 
உச்சி மதிவழங்கும் ஓங்கு மதில்காப்பான் 
நொச்சி நுதிவே லவர் . 

பு . நொ . 1 


- 


[ வான் அளாவிய மதிலைக் காப்பதற்கு அரணகத்துள் 
ளோர் சிவபெருமான் கோ பித்தகாலைத் திரிபுரத்தைக் காத்த 
அவுணர் கூட்டத்தாரைப் போல நொச்சிப் பூவைச் சூடிக் 
கொண்டார் என்றவாறு . 

ஓங்கு மதில் காப்பான் நுதிவேலவர் நொச்சி சூடினர் 
என்பது துறைச் செய்தி . ] 


மறப்பாசி : 


“ மறப்படை மறவேந்தர் 
துறக்கத்துச் செலவு உரைத்தன்று . பு . நொ . 2 


பாயினார் மாயும் வகையால் பலகாப்பும் 
ஏயினார் ஏய இகல்மறவர் ஆயினார் 
ஒன்றி யவர் அற ஊர்ப்புறத்துத் தார் தாங்கி 
வென்றி அமரர் விருந்து . 

பு . நொ. 2 


[ நொச்சி மறவர் அழியும் வகையில் உழிஞை வீரர் மதி 
லைச் சூழ்ந்து கொள்ளவும் , பல இடங்களையும் காக்குமாறு 
தம் படைவீரருக்கு உத்தரவிட்டு உழிஞை மறவரை எதிர்த்து 
அவர் தூசிப் படையைத் தடுத்துத் தேவர்களுக்கு விருந் 
தாயினர் . 


ஒன்றியவர் அற ஊர்ப்புறத்துத் தார் தாங்கி அமரர் 
விருந்தாயினர் என்பது துறைச் செய்தி . ) 


ஊர்ச்செரு : 


. 


. 


அருமிளையொடு கிடங்கு அழியாமைச் 
செருமலைந்த சிறப்புஉரைத்தன்று . 


4. உ . 3 


148 


இலக்கணவிளக்கம்: - பொருளதிகாரம் 


- 


வளையும் வயிரும் ஒலிப்பவாள் வீசி 
இளையும் கிடங்கும் சிதையத் தளை பரிந்த 
நோனார் படை இரிய நொச்சி விறல் மறவர் 
ஆனார் அமர்விலக்கி ஆர்ப்பு . 


பு . நொ , 3 


( காவற்காடும் கிடங்கும் அழியவே சங்கும் ஊது 
கொம்பும் ஆர்ப்ப வாள்வீசி உழிஞையார் படை பின்னிட 
நொச்சி மறவர் போரை விலக்கி ஆரவாரித்தனர் என்றவாறு . 


நோனார் படை இரிய நொச்சி மறவர் அமர் விலக்கி 
ஆர்த்தனர் என்பது துறைச்செய்தி . ] 

செருவிடை வீழ்தல் : 
ஆழ்ந்து படு கிடங்கொடு அருமிளை காத்து 
வீழ்ந்த வேலோர் விறல்மிகுத்தன்று . 


ஈண்டு அரில் சூழ்ந்த இளையும் எரிமலர்க் 
காண்தகு நீள்கிடங்கும் காப்பாராய் வேண்டார் 
மடங்கல் அனைய மறவேலோர் தத்தம் 
உடம்பொடு காவல் உயிர் . 


4. நொ , 4 


[ மரங்களும் செடி கொடிகளும் பிணங்கிய காவற்காட்டி 
னையும் கிடங்கினையும் காத்தற்றொழிலில் இயமனை ஒத்த 
நொச்சி வீரர்கள் தம்உடம்பையும் உயிரையும் காத்தலை 
வேண்டாராயினார் என் றவரறு . 


கிளையும் கிடங்கும் காப்பாராய் வேலோர் உடம்பொடு 
உயிர்காவல் வேண்டார் என்பது துறைச் செய்தி ] 


இவுளி மறம் : 


* ஏமாண்ட நெடும்புரிசை 
வாமானது வகைஉரைத்தன்று . 


பு. நொ . 5 


புறத்திணையியல் - உழிஞை- நூற்பா எண் 11 


149 


- 


தாங்கன்மின் தாங்கன்மின் தானை விறல்மறவிர் 
ஓங்கல் மதிலுள் ஒருதனிமா 

ஞாங்கர் 
மயிர் அணியப் பொங்கி மழைபோன்று மாற்றார் 
உயிர்உணிய ஓடி வரும் . 


4. நொ . 5 


[ வீரர்களே ! உயர்ந்த மதிலில் ஒரு தனிக்குதிரை கவரி 
யால் அழகு செய்தலைச் சினந்து பகைவர் உயிரைக் கவர 
மேகம்போல ஓடிவருவதனைத் தடுக்காதீர்கள் என்றவாறு . 


ஒரு தனிமா மாற்றார் உயிர்உணிய ஓடிவரும் என்பது 
துறைச்செய்தி . ) 


எயிற்போர் : 


. 


* அயில்படையின் அரண்காக்கும் 
எயில்படைஞர் இகல் மிகுத்தன்று . 


4 நொ . 6 


- 


மிகத்தாய செங்குருதி மேவரு மார்பின் 
உகத்தாம் உயங்கியக் கண்ணும் அகத்தார் 
புறத்திடைப் போதந்து அடல்புரிந்தார் பொங்கி 
மறத்திடை மானம்மேற் கொண்டு . 

பு . நொ . 6 


[ குருதி பரக்கும் மார்பினராய் உடல் தளர்ந்த வழியும் 
நொச்சியார் வீரத்தோடு மானம் தூண்ட மனம் பொங்கிப் 
புறத்தே வந்து போரிட்டனர் . 


அகத்தார் மானம் மேற்கொண்டு புறத்திடைப்போதந்து 
அமர் புரிந்தார் என்பது துறைச்செய்தி . ] 


எயில்மிசை அழிந்த நொச்சி : 


" துணிவுஉடைய தொடுகழலான் 
அணிபுரிசை அழிவு உரைத்தன்று , 


பு நொ . 7 


அகத்தன ஆர்கழல் நோன் தாள் அரணின் 
புறத்தன போர்எழில் திண்தோள் - உறத்தழீஇத் 


150 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
தோட்குஉரிமை பெற்ற துணைவளையார் பாராட்ட 
வாள்குரிசில் வானுலகி னான் . 


4. நொ . 7 


( நொச்சி வீரன் மதில்மேல் இருந்து பொருகையில் 
அவன் தாள்கள் மதிலகத்தும் தோள்கள் 

மதிற்புறத்தும் 
வீழத் தன் உரிமை மகளிர் தன் உடலைத் தழுவித் தன் 
வீரத்தைப் பாராட்ட வீர சுவர்க்கம் 

அடைந்தான் 


என்றவாறு . 


வாட்குரிசில் நோள் தாள் அரண் அகத்தன ; திண் 
தோள் புறத்தன ; அவன் வானுலகினான் என்பது துறைச் 
செய்தி . ] 

அழிபடை தாங்கல் : 


இழிபு உடன்று இகல் பெருக 
அழிபடை அரண் காத்தன்று . 


பு . நொ , 8 


பரிசை பலகடந்து பற்றார் எதிர்ந்தார் 
எரிசெய் இகல் அரணம் கொண்மார்- புரிசை 
அகத்து அடி உய்யாமை அஞ்சுடர் வாள் ஓச்சி 
மிகத் தடிந்தார் மேல் நின் றவர் . 


4. நொ . 8 


[ நொச்சி வீரர் தம் கிடுகுப்படை பலவற்றையும் 
அழித்துப் பகைவர் மதிலைக் கைப்பற்றப் போரிடவும் , 
மதிலுக்குள் அவர்கள் அடிவைத்தல் இயலாதபடி மேலிருந்து 
வெட்டி வீழ்த்தினர் என்றவாறு . 

பற்றார் புரிசை அகத்து அடி உய்யாமை மேல் நின்றவர் 
வாள் ஓச்சி மிகத் தடிந்தார் என்பது துறைச்செய்தி ] 


மகள் மறுத்து மொழிதல் : 


‘ வேம்முரணான் மகள் வேண்ட 
அம்மதிலோன் மறுத்துஉரைத்தன்று , பு . வெ . 9 


புறத்திணையியல் உழிஞை - நூற்பா எண் 


151 


ஒள்வாள் மறவர் உருத்து எழுந்து உம்பர் நாள் 
கள்வார் நறுங்கோதை காரணமாக் - கொள்வான் 
மருங்குாண்ணி வந்தார் மழகளிற்றின் கோடிக் 
கருங்கண்ணி வெண்கட்டில் கால் . 


பு. வெ . 9 


வேண்டி 


( நொச்சியான் மகள் 

முன்பெறாமையால் 
வெகுண்டு அவள் இடை அழகை நினைந்து போரிடவந்தவர் 
பொருதகாலை இறந்துபட்ட அவர்தம் களிறுகளின் கொம்பு 
களே அவள் கட்டில் கால்களாக அமைந்தன ஆதலின் இவ் 
வரசன் தானே விரும்பித் தன்மகளை மணம்செய்து கொடுப் 
பானே அல்லால் இவனை எதிர்த்து அவளை அடைதல் இயலாது 
என்றவாறு . 


நறுங்கோதை மருங்குண்ணி உருத்துவந்தார் களிற் 
றின் கோடு அவள் கட்டில்கால் என்பது துறைச்செய்தி . 7 


4 


ஒத்த நூற்பாக்கள் 
அகத்தோன் செல்வமும் அன்றி முரணிய 
புறத்தோன் அணங்கிய பக்கமும் திறப்பட 
ஒருதான் மண்டிய குறுமையும் உடன்றோர் 
வருபகை பேணார் ஆரெயில் உளப்பட , தொ . பொ . 68 
நுவலருங் காப்பின் நொச்சி ஏனை 
மறனுடைப் பாசி ஊர்ச்செரு என்றா 
செருவீடை வீழ்தல் திண்பரி மறனே 
எயிலது போரே எயில் தனை அழித்தல் 
அழிபடைதாங்கல் மகள் மறுத்து மொழிதல் என 
எச்சம் இன்றி எண்ணிய ஒன்பதும் 
நொச்சித் திணையும் துறையும் ஆகும் . 


பு . வெ . 5 


610 


தும்பை இலக்கணம் 
தும்பை தானே நெய்தலது புறனே 
மைந்து பொருளாக வந்த வேந்தனைச் 
சென்று தலை அழிக்கும் சிறப்பிற்று என்ப , 


152 இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 

இது தும்பைத் திணை நெய்தல் திணைக்குப் புறன் என்ப 
தூஉம் அதன் பொருளும் கூறுகின்றது . 


( இ - ள் ) மேற்கூறிய புறத்திணை ஏழனுள் தும்பைத் 
திணை முற்கூறிய அகத்திணை ஏழனுள் நெய்தல் திணைக்குப் 
புறனாம் . 

அது தனது வலியினை உலகம் மீக்கூறுதலே 
தனக்குப் பெறும் பொருளாகக் கருதி மேற் சென்ற வேந்தனை 
அங்ஙனம் மாற்று வேந்தனும் அவன் கருதிய மைந்தே தான் 
பெறுபொருளாக எதிர் சென்று தலைமையைத் தீர்க்கும் 
சிறப்பினை உடைத்து 

சொல்லுவர் 


என்று 


ஆசிரியர் 


என்றவாறு . 


புறத்திணை பலவற்றுள் , தும்பை தானே நெய்தலது 
புறனே என இதனைப் பிரித்து ஓதினார் , நெய்தற்கு உரிய 
பெருமணல் 

உலகம் 

போலக் காடும் மலையும் கழனியும் 
அல்லா த களரும் மணலும் பொருகளமாக வேண்டுதலானும் , 
பெரும்பொழுது வரைவு இன்மையானும் , எற்பாடு போர்த் 
தொழில் முடியும் காலம் ஆதலானும் , இரக்கமும் தலை 
மகட்கே பெரும்பான்மையும் உளதாயவாறுபோல , கணவனை 
இழந்தார்க்கு அன்றி வீரர்க்கு இரக்கம் இன்மையானும் , 
அவ்வீரக் குறிப்பின் அருள்பற்றி ஒருவர் ஒருவரை நோக்கிப் 
போரின் கண் இரங்குப ஆகலானும் , பிற காரணங்களானும் 
என்பது . எனவே , தும்பைத்திணை நெய்தல் திணைக்குப் 
புறன் என்றல் ஆணை கூறல் அன்று ஆயிற்று . இதனை , 
மைந்து பொருளாகப் பொருதலின் , மண் இடையீடாகப் 
பொரும் வஞ்சிக்கும் , மதில் இடையீடாகப் பொரும் 
உழிஞைக்கும் பிற் கூறினார் . 

12 


விளக்கம் 


[ தும்பைப் போர் களம் வகுத்து இருதிற வீரரும் நாட் 
குறித்துத் தும்பைப் பூச் சூடி மலையும் சிறந்த போராகும் . 


153 
புறத்திணையியல்- உழிஞை- நூற்பா எண் 10 
வீரக்குறிப்பின் அருள்பற்றி ஒருவர் ஒருவரை நோக்கிப் 
போரின்கண் இரங்குதலாவது . 
• வீறின்மையின் விலங்காமென மதவேழமும் எறியான் 
ஏறுண்டவர் நிகராயினும் பிறர்மிச்சிலென் றெறியான் 
மாறன்மையின் மறம் வாடுமென்றிளையாரையுமெறியான் 
ஆறன்மையின் முதியாரையும் எறியான் அயில்உழவன் 

சிந்தா . 
என்றாற்போல்வன . 


தும்பை நெற்தற்குப் புறனாகிய செய்தி நச்சினார்க்கினியர் 
தந்துள்ள விளக்கத்தானேயே விளக்கப் பட்டுள்ளது . 


இனி , உரையாசிரியர் , 


தும்பை நெய்தற்குப் புறனாகியவாறு என்னை எனின், 
இருபெரு வேந்தரும் ஒருகளத்துப் பொருதலின் அதற்கு 
இடம் காடும் மலையும் கழனியும் ஆகாமையானும் , களரும் 
மணலும் பரந்த வெளி நிலத்துப் பொருதல் 

வேண்டுத 
லானும் , அந்நிலம் கடல் சார்ந்த வழி அல்லது இன்மை 
யானும் , நெய்தற்கு ஓதிய எற்பாடு போர்த் தொழிற்கு முடிபு 
ஆதலானும் நெய்தற்குப் புற்ன் ஆயிற்று என்பர் . 

தொல் . பொ . 70 


நெய்தல் போலவே தும்பையும் ஆர்ப்பு அலைப்பு இரங்கல் 
இவற்றிற்கு இடனாதலானும் , நெய்தலின் புலம்புறு தலைவியர் 
இரங்கல் ஓயத் தலைவர் கார்காலத்தே மீளுதல் போலத் 
தும்பையில் அமர் ஓய்வு கார்காலத்தாதலானும் , நெய்தற்கு 
உரிய பரந்த மென்னிலவரைப்பு போருக்குச் சிறந்து உரிய 
தாதலானும் நெய்தலுக்குத் தும்பை புறனாயிற்று 

பாரதியார் . புற . 14. உரை 


20 


12 


154 


611 


8 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 

தும்பைத் துறைகள் 
கருங்கழல் வேந்தன் செங்களம் கருதிப் 
பசுந்துணர்த் தும்பை வெண்பூச் சூடலும் 
சூடிய பின்னர்த் தொடுகழல் வயவர்க்கு 
நாடுமுதல் கொடுத்த பீடுபெறும் அரவமும் 2 
தாம் செருப் புரியாத் தன்மையால் அவரை 
ஓம்படுத்து உயர்த்திய தானை மறமும் 
பூம்பொழில் காவல் பூண்டமன் னவனை 
ஓம் படுத்து உரைத்த மற்றதன் பகுதியும் 
வண்ணவேல் தானை மறம்மிகுத்து உரையா 
எண்ணலர் அழிபினுக்கு இரங்கிய பக்கமும் 
யானை மறத்தொடு குதிரை மறமும் 
முன்எழு வயப்படை தாங்குவல் யான் என 
மன்னவற்கு உரைத்த தூசி நிலையும் 
வேல்மிகு வேந்தனை மொய்த்தவழி ஒருவன் 
தான் மீண்டு எறிந்த மற்றதன் பகுதியும் 
முறிமலர் நயந்தார் மொய்கழல் வேந்தன் 
செறிமணித் தேர்மறம் சிறந்தமை கூறலும் 10 
மையல் யானை எறிந்துமாய்க் தோர்க்குக் 
கைவல்யாழ்ப் பாணர் கடன்முறை கழித்தலும் 1 
இருவர் தலைவர் தபுதிக் கண்ணும் 1 2 
பொருபடை அகலாப் போர்புரி நிலையும் 
குருதிவேல் ஒருவன் கூழை தாங்கி 
இரிபடைப் பின்நின்ற எருமை மறமும் 1 3 
வேற்படை களிற்றொடு போக்கிமெய் வலியின் 
ஏற்றுஉடன்று அடரும் ஏம் எருமையும் 14 
நேரலர் பனிப்ப நெஞ்சிடைக் குளித்த 
கூர் அயில் பறித்துக் கைக்கொண்ட நூழிலும் 1 5 
மால் திரு வேந்தன் வயப்படை உடைய 
வேல் திரித்து ஆடிய நழி லாட்டும் 18 
மின் அவிர் கழலார் வேந்தன் வெல்தேர் 


155 


புறத்திணையியல் - தும்பை - நூற்பா எண் 13 


முன்னர் ஆடிய முன்தேர்க் குரவையும் 1 7 
மன்னரொடு விறலியர் ஆண்தகை நெடுந்தேர்ப் 
பின்னர் ஆடிய பின்தேர்க் குரவையும் 18 
மன்னன் ஊரும் மறம்மிகு மணித்தேர் 
பின்னும் முன்னும் பேயாடு குரவையும் 19 
ஒளிற்று எஃகம்பட வீழ்ந்தாண் மருப்பின் 
களிற்றுடன் கண்படு களிற்றுடன் நிலையும் 20 
வடிவாள் விதிரா வயவர் மன்னவன் 
உடன்ஆட்டு அயர்ந்த ஒள்வாள் அமலையும் 11 
இருபால் படையும் ஏத்த நெடுந்தகை 
பொருபோர்ப் பொலிந்த தானை நிலையும் 2 3 
கணையும் வேலும் இணையுற மொய்த்தலின் 
சென்ற உயிரின் நின்ற யாக்கை 
இருநிலம் தீண்டா வெருவரு நிலையும் 2 3 
அருவரை மார்புதம் அலர்முலை குளிப்பத் 
தெரிவையர் முயங்கிய சிருங்கரர நிலையும் 24 
வாள்வாய்த் திட்ட வடுவாழ் யாக்கைக் 
கேள்கண்டு கலுழ்ந்த உவகைக் கலுழ்ச்சியும் 2 5 
தம்முடை இறைவன் விசும்பு அடைந் தான்என 
வெம்முர ணான் உயிர் வேள்வி வேட்டலும் 2 8 
காய்கதிர் நெடுவேல் கணவற் காணிய 
ஆயிழை சென்ற பக்கமும் 2 7 அதாஅன்று 
இருபெரு வேந்தர் தரமும் சுற்றமும் 
ஒருவரும் ஒழியாத் தொகைநிலை 3 8 உளப்படச் 
செப்பிய நாலேழ் திறத்தன எல்லாம் 
துப்பு அமை தம்பைத் துறை எனப் படுமே . 


இது முற்கூறிய தும்பைத்திணை இத்துணைத் துறை 
டைத்து என்கின்றது . 

( இ - ள் ) கருங்கழல் வேந்தன் செங்களம் கருதிப் பசுந் 
துணர்த் தும்பை வெண்பூச் சூடல் முதலியனவும் , ஈறாகக் 
கிடந்த இரு பெரு வேந்தர் தாமும் சுற்றமும் ஒருவரும் 


156 

இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
ஒழியாத் தொகை நிலையும் கூடச் சொல்லப்பட்ட இருபத் 
தெட்டு வகையும் வலி அமைந்த தும்பைத் திணையின் துறை 
என்று சொல்லப்படும் என்றவாறு . 

விளக்கம் 
1 தும்பை சூடல் : 
பெரிய வீரக்கழலை அணிந்த வேந்தன் குருதி பெருக் 
கெடுத்து ஓடும் போர்க்களத்தைக் கருதிப் பசிய பூங் 
கொத்துக்களை உடைய வெண்மையான தும்பைப் பூச் 
சூடுதல் . 


2 தும்பை அரவம் : 


தும்பைப் பூவினைச் சூடியபின் அரசன் வீரக் கழல் 
அணிந்த மறவருக்கு நாடு முதலியவற்றைப் பரிசிலாக 
நல்கிய 

ஏற்பட்ட மகிழ்ச்சி ஆரவாரத்தைச் 
சொல்லுவது . 
3 தானை மறம் : 


காலை 


தாம் தம்மை ஒத்த ஆற்றல் உடைய பகைவரோடு 
அன்றிப் பிறரோடு பொரும் வழக்கம் 

இன்மையால் 
வலியில் குறைந்தவருக்குப் பாதுகாவல் செய்யும் 
முகத்தான் தம் வீரத்தை எடுத்துக் கூறுவது . 
4 தானை மறப் பக்கம் : 


அழகிய நில உலகத்தைக் காத்தல் தொழில்பூண்ட அரச 
னுக்குப் போர்த் துறையில் பாதுகாவலான செய்தி 
களைக் கூறுவதும் தானை மறத்தின் பாற்படும் . 


5 தானைமற மற்றொரு பக்கம் : 
அழகிய வேற்படையின் ஆற்றலைப் புகழ்ந்து கூறிப் 
பகைவர் 

அடையப்போகும் அழிவினை நினைத்து 
வருந்திக் கூறுதலும் அத்தானை மறத்தின் பகுதி ஆகும் . 


157 


புறத்திணையியல் - தம்பை நூற்பா - எண் 13 


6 யானை மறம் : 


யானைப் படையின் வீரத்தைக் கூறுவது . 


7 குதிரை மறம் : 


குதிரைப் படையின் ஆற்றலைச் சொல்லுவது . 


8 


தூசி நிலை : 


போரிலே முன் நோக்கிப் போரிடுதற்கு வரும் வலிமை 
மிக்க பகைவர் படையினை யான் தடுத்து நிறுத்துவேன் 
என்று அரசனிடம் மறவன் தன் ஆற்றலைக் குறிப் 
பிடுவது . 


9 தரசி நிலைப் பக்கம் : 


வேற்படை மிக்க அரசனைப் பகைவர் பலரும் சூழ்ந்த - 
வழி வீரன் ஒருவன் தான் போர் செய்துகொண்டிருந்த 
இடத்தை விடுத்து வந்து பகைவரைச் சிதறி ஓடச் செய் 
தலும் அதன் பாற்படும் . இதனைத் தொல்காப்பியனார் 
தார் நிலை என்பர் . 


10 தேர் மறம் : 

தளிரோடு கூடிய மலர்கள் தொடுத்துக் கட்டப்பட்ட 
நறிய மாலையினையும் செறிந்த வீரக் கழலையும் உடைய 
அரசனுடைய மணிகள் செறிந்த தேரின் ஆற்றலை 
எடுத்துக் கூறுவது . 


11 பாண்பாட்டு : 


மதமயக்கம் பொருந்திய களிறுகளைக் கொன்று போர்க் 
களத்தில் இறந்த வீரர்களைக் கருதி யாழ் வாசித்தலில் 
வல்ல பாணர்கள் விளரிப்பண் பாடித் தம் கடமையை 
முறையே செய்தமை கூறல் . 


158 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


12 இருவரும் தபுநிலை : 

போர்க்களத்தில் இருபக்கத்துத் தலைவரும் போரிட்டு 
ஒருசேர மடிதல் , 


13 


எருமை மறம் : 


போரிடும் படைகளை விட்டு நீங்காது போர் புரியும் 
நிலையிலும் குருதிக்கறை படிந்த வேலை ஏந்திய வீரன் 
ஒருவன் பின் அணிப் படையைத் தடுத்துப் புறமுதுகு 
இட்டு ஓடும் தன் படைக்குப் பின்னே தான் பெயராது 
நின்றமை கூறுவது . 


14 ஏம எருமை : 


தன் கையில் இருந்த வேற்படையினைத் தன்னை எதிர்க்க 
வந்த களிற்றின் மேல் செலுத்தி மீண்டும் 

செலுத்தி மீண்டும் எதிர்த்து 
வந்த வீரரைத் தன் உடல்வலி கொண்டே தாக்கிய 

திறத்தைக் குறிப்பிடுவது . 
15 நூழில் : 

: 
பகைவர் நடுங்குமாறு தன் மார்பகத்தில் தைத்திருந்த 
கூரிய வேற்படையைப் பறித்து எடுத்துத் தன்கையில் 

கொண்ட செயலைக் குறிப்பிடுவது . 
16 நூழிலாட்டு : 


செல்வத்தால் மயக்கம் கொண்ட பகை மன்னனின் 
வலிமை மிக்க படை தோற்று ஓடும்படி வீரன் தன் 
வேலினைச் சுழற்றி ஆடிய திறம் கூறுவது . 


நூழில் நூழிலாட்டு என்பனவற்றிற்த உரிய கொளுக் 
களும் வரலாற்றுப் பாடல்களும் புறப்பொருள் வெண்பா - 
மாலைப் பதிப்புக்களில் மாறிக் காணப்படுகின்றன . 

அவை 
பொருத்தம் உடையன அல்ல என்பதனைத் துறைப் பொருள் 
நோக்கி அறிக . 


புறத்திணையியல் - தும்பை- நூற்பா எண் 13 


159 


17 முன் தேர்க் குரவை ! 

ஒளி வீசும் வீரக்கழல் அணிந்த வீரர் அரசனுடைய 
வெற்றி தரும் தேரின் முன்னர் ஆடிக்கொண்டு வந்த 
செயலைக் குறிப்பிடுவது 


18 பின் தேர்க் குரவை : 


குறுநில மன்னர்களும் விறலியர்களும் பெரு மன்ன 
னுடைய பெரிய தேரின் பின்னர் ஆடிக்கொண்டுவந்த 
செயலைக் குறிப்பிடுவது . 


19 பேய்க் குரவை : 

அரசன் ஏறிவரும் வீரம்மிக்க அழகினை உடைய தேரின் 
பின்னும் முன்னும் பேய் ஆடிய செயலைக் குறிப்பிடுவது . 


கூரிய 


20 களிற்றுடன் நிலை : 
தம்முடைய 

வேல் படுதலால் சாய்ந்த ஒளி 
பொருந்திய மருப்பினை உடைய களிற்றோடு வீரரும் 
சாய்ந்து இறந்த செயலைக் குறிப்பிடுவது . 


21 ஒள்வாள் அமலை : 

காய்ச்சி வடிக்கப்பட்ட வாள்களைச் சுழற்றி வீரர்கள் 
அரசனுடன் ஆடிய செய்தியைக் கூறுவது . 


22 தானை நிலை : 

இருதிறத்துப் படை வீரர்களும் தன் ஆற்றலைப் புகழ , 
வீரன் ஒருவன் போரிடத்துச் சிறந்து விளங்கிய 

திறத்தைப் புகழ்ந்து கூறுவது . 
23 வெருவரு நிலை : 

பகைவருடைய அம்புகளும் வேல்களும் ஒன்றன் பக்கல் 
ஒன்றாகத் தன் உடலில் பாய்கையினாலே , உயிர் சென்ற 
பின்னும் வீரன் உடல் தரையின்மிசைப் படாத அஞ்சத் 
தக்க நிலையினைக் கூறுவது . 


160 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


24 சிருங்கார நிலை : 


இறந்து பட்ட வீரரின் அரிய மலைபோன்ற மார்பு தம் 
வளருகின்ற முலையகத்துப் பதியத் தெரிவைப் பருவத்து 
மனைவிமார்கள் தத்தம் கணவரைத் தழுவிய நிலையினைக் 
கூறுவது . 


25 


உவகைக் கலுழ்ச்சி : 


வாள் தவறாது வெட்டுதலினாலே , பல வாள் வடுக்களும் 
பதிந்த உடலினை உடைய தன் கணவன் உடலைப் 
போர்க்களத்தில் கண்டு 

மறக்குல மகள் .உவகைக் 
கண்ணீர் உகுத்தமை கூறுவது . 


26 தன்னை வேட்டல் : 


தன் அரசன் போரிட்டு வீரசுவர்க்கம் அடைந்தானாகைக் 
கொடிய மாறுபாட்டை உடைய வீரன் தன் உயிரைக் 
களவேள்வி செய்தமை கூறுவது . 


27 தன்னை வேட்டலின் பக்கம் : 


பகைவரை அழிக்கும் நெடிய வேற்படையை 

உடைய 
தன் கணவனைக் 

காண்பதற்குத் தலைவி போர்க்களம் 
நோக்கிச் சென்ற திறத்தைக் கூறுவதும் அத்துறை 
யாகும் . 


28 தொகை நிலை : 


போர்க்களம்புக்க இருபெருவேந்தரும் அவருடைய வீரர் 
களும் ஒருவரும் எஞ்சாது போர்க்களத்து ஒழிந்த செய் 
லைக் கூறுவது . 


இவ்வாறு தும்பைத்திணை இருபத்தெட்டுத் துறைகளை 
உடையது என்பதாம் . ) 


புறத்திணையியல் - தும்பை நற்பா எண் 13 


161 


தும்பை வெண் பூச்சூடல் : 


" செங்களத்து மறம் கருதிப் 
பைந்தம்பைத் தலைமலைந்தன்று . 


4. து . 1 


கார்கருதி நின்று அதிரும் கவ்வை விழுப்பணையான் 
சோர் குருதி சூழா நிலம் நனைப்பப் - போர்கருதித் 
துப்புஉடைத் தும்பை மலைந்தான் துகள் அறுசீர் 
வெப்பு உடைத் தானைஎம் வேந்து . 


4. து . 1 


[ கார்மேகம் போல முழங்கும் ஆரவாரத்தை உடைய 
சிறந்த முழவம் முழங்க , குற்றம் அற்ற சிறப்பினை உடைய 
பகைவரை வெகுளும் தானையை உடைய எம் அரசன் , குருதி 
வெள்ளம் பரவுமாறு களம் வகுத்துப் போரிடல் கருதி வலிமை 
தரும் தும்பைப் பூவைத் தலைக்கண் சூடினான் என்றவாறு . 


வேந்து போர் கருதித் தும்பை மலைந்தான் என்பது 
துறைச்செய்தி . ] 


தும்பை அரவம் : 


பொன்புனைந்த கழல் அடியோன் 
தன்படையைத் தலை அளித்தன்று . 


4. து . 2 


- 


4. து . 2 


வெல்பொறியும் நாடும் விழுப்பொருளும் தண்ணடையும் 
கொல்களிறும் மாவும் கொடுத்தளித்தான் பல்புரவி 
நன்மணித் திண்தேர் நயவார் தலைபனிப்பப் 
பன்மணிப் பூணான் படைக்கு . 

( பலகுதிரைகளையும் திண்ணிய தேர்களையும் உடைய 
பகைவர் தலை நடுங்கும்படிக் களம் வகுத்துப் போரிடத் 
தொடங்கிய அரசன் தன்படை வீரருக்கு வெல்லும் அடையா 
ளமும் நாடும் சீரிய பொருளும் மருத நிலமும் களிறும் மாவும் 
கொடுத்துத்தண்ணளி செய்தான் என்றவாறு . 


21 


162 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


பன்மணிப்பூணான் படைக்கு வெல்பொறி 
கொடுத்து அளித்தான் என்பது துறைச்செய்தி . ] 


முதலிய 


தானைமறம் : 


4. து . 3 


தாம்படைத் தலைக்கொள்ளாமை 

ஓம்படுத்த உயர்பு கூறின்று . 
கழுது ஆர் பறந்தலைக் கண்ணுற்றுத் தம்முள் 
இழுது ஆர்வேல் தானை இகலின் - பழுதாம் 
செயிர்காவல் பூண்டொழுகும் செங்கோலார் செல்வம் 
உயிர்காவல் என்னும் உரை . 


4. து . 3 


[ பேய்கள் சூழும் போர்க்களத்தில் கூடி இருவகைப்படை 
களும் மாறுபட்டுப் போர்செய்யின் தீங்கு வாராமல் அரசர் 
கள் உயிர்களைப் பாதுகாப்பர் என்று பெரியோர் கூறும் 
மெய்யுரை பொய்யாமே என்று சான்றோர் இரங்கிக் கூறிய 


வாறு . 


பறந்தலையில் இரு தானைகளும் இகலின் செங்கோலார் 
செல்வம் உயிர்காவல் என்னும் உரை பழுதாம் என்பது 
துறைச்செய்தி . ] 

தானை மறத்தின் பக்கம் : 
பம்பொழில் புறங்காவலனை 
ஓம்படுத்தற்கும் உரித்து எனமொழிப் . 

பு. து, 4 
வயிர்மேல் வளை ஞால வைவேலும் வாளும் 
செயிர்மேல் கனல்விழிப்பச் சீறி - உயிர்மேல் 
பலகழியு மேனும் பரிமான்தேர் மன்னர்க்கு 
உலகு அழியும் ஓர்த்துச் செயின் . 

4. து . 4 
[ சங்கும் கொம்பும் ஒலிக்க வேலும் வாளும் கனல் பொறி 
பறக்கப் போர் செய்யின் பல உயிர்களும் அழியுமேனும் 
அரசர்கள் காலம் தாழ்த்துப் போர் செய்யத் தொடங்குவரேல் 


புறத்திணையியல் - தும்பை நூற்பா எண் 13 183 
நிலம் அழியும் ; காலதாமதம் தோல்வியும் உண்டாக்கலாம் 
என்று அமைச்சர் முதலாயினார் சொற்றவாறு . 


மன்னர் ஓர்த்துச் செயின் உலகு அழியும் என்பது 
துறைச்செய்தி .] 

தானை மறத்தின் மற்றொரு பக்கம் : 
வேல்தானை மறம் கூறி மாற்றாரது அழிபுஇரங்கினும் 
ஆற்றின் உணரின் அத்துறை ஆகும் . 

பு . து . 


மின்னார் சினம்சொரிவேல் மீளிக் கடல் தானை 
ஒன்னார் நடுங்க உலாய் நிமிரின் - என்னாங்கொல் 
ஆழித்தேர் வெல்புரவி அண்ணல் மதயானைப் 
பாழித்தோள் மன்னர் படை . 


4. து . 5 


[ இவ்வரசனுடைய கடல்போன்ற வேற்படை பகைவர் 
நடுங்கப் போருக்குப் புறப்படின் பகைமன்னரின் தேர் புரவீ 
யானை ஆகிய படைகள் என்ன ஆகுமோ என்று சான்றோர் 
இரங்கிக் கூறியவாறு . 


படை 


தானை உலாய் நிமிரின் பாழித்தோள் மன்னர் 
என்னாங்கொல் என்பது துறைச் செய்தி . ] 

யானைமறம் : 


எழும் அரவக் கடல் தானையான் 
மழ களிற்றின் மறம் கிளந்தன்று . 


4. து . 3 


அடக்கருந் தானை அலங்குதார் மன்னர் 
விடக்கும் உயிரும் மிசையக் - கடல்படையுள் 
பேயும் எருவையும் கூற்றும் தன் பின்படரக் 
காயும் கழலான் களிறு . 
( பகைவரால் அடக்குதற்கு அரிய தானையை 
மன்னர்களின் உடல் தசையை உண்ணப் படை நடுவே பேய் 


4. து . 6 


உடைய 


164 இலக்கணவிளக்கம் - பொருள திகாரம் 
களும் கழுகுகளும் உயிரை உண்ணக் கூற்றும் தன் பின்வரப் 
போரிடும் மன்னனுடைய களிறு வெகுண்டு பொரும் என்ற 


வாறு . 


கழலான் களிறு காயும் என்பது துறைச்செய்தி . ) 


குதிரை மறம் : 


எறிபடையான் இகல் அமருள் 
செறிபடைமான் திறங்கிளந்தன்று 


. 


4. து . 

7 


குந்தம் கொடுவில் குருதிவேல் கூடாதார் 
வந்த வகை அறியா வாளமருள் - வெந்திறல் 
ஆர்கழல் மன்னன் அலங்குஉளைமா வெஞ்சிலை 
வார்கணையின் முந்தி வரும் . 


4. து 7 


[ குந்தம் வில் வேல் ஆகியவை ஒன்றோடொன்று கலந்து 
பொரும் போர்க்களத்தின் மன்னனுடைய குதிரை வில்லில் 
இருந்து புறப்படும் அம்பு போல விரைந்து வந்து பொரும் 
என்றவாறு . 

மன்னன் அலங்கு உளைமா வெஞ்சிலை வார்கணையின் 
முந்தி வரும் என்பது துறைச் செய்தி . ) 


தூசி நிலை 


முன் எழுதரு படை தாங்குவன் என 
மன்னவற்கு மறம் கிளந்தன்று . 


4. து .8 


உறுசுடர் வாளோடு ஒருகால் விலங்கின் 
சிறுசுடர்முன் பேரிருளாம் கண்டாய் - எறிசுடர்வேல் 
தேன்குலாம் பூந்தெரியல் தேர்வேந்தே நின்னோடு 
பாங்கு அலா மன்னர் படை . 


4. து . 8 


( வேந்தே ! யான் வாளோடு உலாவிச் சினந்து பொரின் 
உன் பகைமன்னர் படை சிறு சுடரைக் கண்ட அளவில் 


புறத்திணையியல் - தும்பை நூற்பா எண் 13 165 
பேரிருள் உடைந்து ஒடுவது போலச் சிதறி ஓடும் என்று 
வீரன் ஒருவன் தன் வீரத்தைப் புகழ்ந்து பேசியவாறு . 

வேந்தே ! யான் வாளோடு உலாய் நிமிரின் நின்பாங் 
கலா மன்னர் படை உடையும் என்பது துறைச்செய்தி . ] 

தூசி நிலையின் பக்கம் : 


5 


ஒருகுடை மன்னனைப் பலகுடை கெருங்கச் 
செருவிடைத் தமியன் தாங்கற்கும் உரித்தே , பு.து. 9 
காலான் மயங்கிக் கதிர்மறைத்த கார்முகில்போல் 
வேலான்கை வேல்பட வீழ்த்தனவே தோலா 
இலைபுனை தண் தார் இறைவன்மேல் வந்த 
மலை புரை யானை மறிந்து . 


- 


4. து . 9 


( ஞாயிற்றை மறைத்த கார்மேகங்கள் காற்று அடித்த 
அளவில் சிதறி ஓடுமாறு போலத் தும்பை மன்னனைச் சூழ்ந்த 
பகைவர் தம் யானைகள் வீரன் ஒருவனுடைய வேற்படை 
குளித்த அளவில் பட்டன என்றவாறு . 


[ இறைவன் மேல் வந்த மலைபுரை யானை வேலான்கை 
வேல்பட வீழ்ந்தன என்பது துறைச்செய்தி . ) 


தேர் மறம் : 


" முறிமலர்த்தார் வயவேந்தன் 
செறிமணித்தேர்ச் சிறப்புஉரைத்தன்று . பு.து. 10 


செருமலி வெங்களத்துச் செங்குருதி வெள்ளம் 
அருமுரண் ஆழி தொடர - வரும் அரோ 
கட்டார் கமழ்தெரியல் காவலன் காமர்தேர் 
ஒட்டார் புறத்தின் மேல் ஊர்ந்து . 


4. து . 10 


[ போர்க்களத்தில் குருதிவெள்ளம் தன் சக்கரங்களைத் 
தொடரத் தும்பை வேந்தன்தேர் பகைவர் பிணங்களின் 
முதுகின்மேல் ஊர்ந்து வரும் என்றவாறு . 


166 இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 

காவலன் காமர்தேர் குருதி வெள்ளம் ஆழி தொடர் 
ஒட்டார் புறத்தின் மேல் ஊர்ந்து வரும் என்பது துறைச் 
செய்தி . ) 

பாண் பாட்டு : 
* வெண்கோட்ட களிறு எறிந்து செங்களத்து வீழ்ந்தார்க்கு 
கைவல்யாழ்ப் பாணர் கடனிறுத் தன்று . 


4.து. 11 


தளர் இயல் தாய்புதல்வர் தாம்உண ராமைக் 
களரிக் கனல் முழங்க மூட்டி 

வீளரிப்பண் 
கண்ணினார் பாணர் களிறு எறிந்து வீழ்ந்தார்க்கு 
வீண்ணினார் செய்தார் விருந்து . 


பு.து. 11 


( யானைகளை எதிர்த்து இறந்துபட்ட வீரர் தம் உயிர்க 
ளுக்குத் தேவர்கள் விருந்து செய்யவும் , வீரர் தம் மனைவியர் 
தாயர் புதல்வர் ஆகியோர் அவர் பட்டமை உணராமலேயே 
அவர் தம் உடலங்களை தீயிட்டுப் பாணர்கள் 

விளரிப்பண் 
பாடினர் என்றவாறு . 

களிறு எறிந்து வீழ்ந்தார்க்குப் பாணர் விளரிப்பண் 
ச.ண்ணினார் என்பது துறைச் செய்தி . ] 


இருவரும் தபுநிலை : 


‘ பொருபடை களத்து அவிய 
இருபெருவேந்தரும் இகல் அவிந்தன்று . 


4. து. 12 


காய்ந்து கடுங்களிறு கண் கனலக் கைகூடி 
வேந்தர் இருவரும் விண்படா ஏந்து 
பொருபடை மின்னப் புறங்கொடா பொங்கி 
ருபடையும் நீங்கா இகல். 


4.து. 12 


( தன்யானைகள் கண்கனல் ஒருவரை ஒருவர் எதிர்த்து 
வேந்தர் இருவரும் இறந்தபின்னும் அவர் தம் படைகள் மாறு 
பாடு நீங்காமல் படைக்கலன்கள் ஏந்திப் புறங்கொடாது 
பொருதன என்றவாறு . 


புறத்திணையியல் - தும்பை நூற்பா- எண் 13 


167 


கைகூடி வேந்தர் இருவரும் வீண்படர இருப்படையும் 
இகல் நீங்கா என்பது துறைச்செய்தி ) 


எருமை மறம் : 


. 


வெயர்பொடிப்பச் சினங்கடை இ 
பெயர்படைக்குப் பின்நின்றன்று . 


பு . து . 13 


கடுங்கண் மறவன் கனல்விழியாச் சீறி 
நெடுங்கைப் பிணத்திடை நின்றான் - நடுங்கு அமருள் 
ஆள்வெள்ளம் போகவும் போகான்கை யேல்ஊன்றி 
வாள் வெள்ளம் தன்மேல் வர . 
எருமை போலச் சிறக்கணித்து றிற்றலின் எருமைமறம் 
ஆயிற்று . 


4. து . 13 


( மறவன் போர்க்களத்தில் பகைவர் வெள்ளம் தன்மேல் 
வர அது கண்டு தன் படைகள் முதுகிட்டு ஓடவும் தாஎன் 
ஒருவன் மட்டும் முதுகிடாது கைவேல் ஊன்றிச் சீறி யானைப் 
பிணத்திடையே நின்றான் என்றவாறு . 


மறவன் வாள்வெள்ளம் தன்மேல் வரப் போகான் கை 
வேல் ஊன்றி யானைப் பிணத்திடை நின்றான் என்பது 
துறைச்செய்தி . ) 


ஏம் எருமை : 


குடைமயங்கிய வாள் அமருள் 
படைமயங்கப் பாழி கொண்டன்று 


பு . து. 14 


- 


மருப்புத் தோளாக மழவிடையின் சீறிச் 
செருப்புகன்று செங்கண் மறவன் நெருப்பு இமையாக் 
கைக்கொண்ட எஃகம் கடுங்களிற்றின் மேற்போக்கி 
மெய்க்கொண்டான் பின்னரும் மீட்டு . 


4. து . 14 


168 

இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 
( மறவன் தீவிழித்துத் தன் வேலை யானை மேல் போக்கித் 
தன் தோள்களையே கொம்புகளாகக் கொண்டு காளை போல் 
சீறித் தன் மெய்வலியால் வெற்றி கொண்டான் . 

மருப்புத் தோளாக மழவிடையில் சீறிப் பின்னரும் 
மறவன் மெய்க்கொண்டான் என்பது துறைச்செய்தி ] 

நூழில் : 


4.து. 16 


களம்கழுமிய படை இரிய 
உளம் கிழித்தவேல் பறித்து ஓச்சின்று . 
மொய் அகத்து மன்னர் முரண் இனி என்னாங்கொல் 
கை அகத்துக் கொண்டான் கழல்விடலை - வெய்ய 
விடுசுடர் சிந்தி வீரை அகலம் போழ்ந்த 
படுசுடர் எஃகம் பறித்து . 


4. து . 18 


( நூழில் - கொன்றுகுவித்தல் . கொளுவினையும் 
பாடலையும் நூழிலாட்டுக்குக் கோடல் ஏலாது . 

ஒளிவீசித் தன் மார்பினைப் பிளந்த வேலினைப் பறித்து 
வீரன் தன்கையில் கொண்டானாகப் போர்க்களத்தில் பகைவர் 
மாறுபாடு என்ன ஆகுமோ என்று கண்டோர் இரங்கிக் 
கூறியவாறு . 


விடலை தன் அகலம் போழ்ந்த எஃகம் பறித்துக் கைய . 
கத்துக் கொண்டான் என்பது துறைச்செய்தி . ) 


நூழில் ஆட்டு : 


. 


கழல் வேந்தர் படை விலங்கி 
அழல்வேல் திரித்து ஆட்டமர்ந்தன்று . 


4. து . 15 


ஆடல் அமர்ந்தான் அமர்வெய்யோன் வீழ்குடல் 
சூடல் மலிந்த சுழல் கண்பேய் - மீடல் 
மறந்தவேல் ஞாட்பின் மலைந்தவர் மார்பம் 
திறந்தவேல் கையில் திரித்து . 


4. து . 15 


புறத்திணையியல் - தும்பை நூற்பா எண் 13 169 
[உயிர்கொண்டு மீளுதலை மறந்த வேற்போரில் 
பகைவர் மார்பைப் பிளந்த வேலினைக் கையில் கொண்டு 
சுழற்றி வீரன் ஆடினானாக , பேய்கள் கீழே கிடந்த குடர்களைச் 
சூடிக்கொண்டன. 


அமர்வெய்யோன் மலைந்தவர் மார்பம் திறந்தவேல் 
கையில் திரித்து ஆடல் அமர்ந்தான் என்பது துறைச்செய்தி .] 


முன்தேர்க் குரவை : 


. 


எழுஉறழ் திணிதோள் வேந்தன் வெல்தேர் 
முழுவலி வயவர் முன் ஆடின்று . 


4. து. 17 


4. து . 17 


ஆனா வயவர்முன் ஆட அமர்க்களத்து 
வானார்மின் ஆகி வழி நுடங்கும் - நோனாக் 
கழுமணிப் பைம்பூண் கழல்வெய்யோன் ஊரும் 
குழுமணித் திண்தேர்க் கொடி . 
( வயவர்கள் முன்னே ஆடிவர , தும்பை மன்னன் செலுத் 
திய தேரில் உயர்த்திய கொடி போர்க்களத்தில் வானமின் 
போல அசைந்து வரும் என்றவாறு . 

வயவர் முன் ஆடக் கழல் வெய்யோன் தேர்க்கொடி வழி 
நுடங்கும் என்பது துறைச் செய்தி . ] 


பின்தேர்க்குரவை : 


‘ கருங்கழல் மறவரொடு வெள்வளை விறலியர் 
பெருந்தகை தேரின் பின்ஆ டின்று . 


4. து. 18 


கிளை ஆய்ந்து பண்ணிய கேள்வியாழ்ப்பாணும் 
வளையா வயவரும் பின்னாக் - கொளை ஆய்ந்து 
அசைவிளங்கும் பாடலொடு ஆட வருமே 
திசைவிளங்கும் தானையான் தேர் . 


4. து . 18 


22 


170 இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 

( யாழ்ப்பாணரும் வயவரும் பின்னேவர அரசன் தேர் 
பாடலும் ஆடலும் நிகழப் போர்க்களத்தில் ஊரும் என்ற 


வாறு . 


தானையான் தேர் யாழ்ப்பாணும் வயவரும் பின்னா ஆட 
வரும் என்பது துறைச்செய்தி . ] 


பேய்க்குரவை : 


மன்னன் ஊரும் மறம்மிகு மணித்தேர் 
பின்னும் முன்னும் பேய் டின்று . 


4. து. 19 


- 


முன்னரும் பின்னரும் மூரிக் கடல் தானை 
மன்னன் நெடுந்தேர் மறன் ஏத்தி ஒன்னார் 
நிணம்கொள் பேழ் வாய நிழல் போல் நுடங்கிக் 
சுணம் கொள் பேய் ஆடும் களித்து . 


4. து. 19 


( மன்னன் தேர் வெற்றியைப் புகழ்ந்து நிணம் கொண்ட 
வாயினை டைய பேய்க்கணங்கள் களித்து நிழல் போல 
அசைந்து தேரின் முன்னரும் பின்னரும் ஆடும் என்றவாறு 


கணங்கொள் பேய் மன்னன் நெடுந்தேர் மறன் ஏத்தி 
முன்னரும் பின்னரும் களித்து ஆடும் என்பது துறைச்செய்தி . ) 


களிற்று உடன் நிலை : 


ஒளிற்று எஃகம் படவீழ்ந்த 
களிற்றின் கீழ்க் கண்படுத்தன்று . 


4.து. 20 


இறுவரை வீழ இயக்கு அற்று அவிந்த 
தறுகண் தகை அரிமாப் போன்றான் சிறுகண் 
பெருங்கைக் களிறெறிந்து பின் அதன்கீழ்ப் பட்ட 
கருங்கழல் செவ்வே லவன் . 


4. து 20 


( யானையை வேலான் எறிந்து அது சாய்ந்து விழுகை 
யினாலே அதன் அடியிலே அகப்பட்டு மாய்ந்த வீரன் மலை 


புறத்திணையியல் - தும்பை - நூற்பா எண் 13 


171 


சரிந்து வீழுகையினாலே செயலற்று அதன் அடியில் இறந்த 
சிங்கம் போன்றான் . 


களிறு எறிந்து அதன் கீழ்ப்பட்டான் செவ்வேலவன் 
என்பது துறைச்செய்தி . ) 


ஒள்வாள் அமலை : 


வலிகெழுதோள் வாள் வயவர் 
ஒலிகழலான் உடன் ஆடின்று . 


பு . து . 21 


4. து 21 


வாளை பிறழும் கயம்கடுப்ப வந்து அடையார் 
ஆன் அமர் வென்றி அடுகளத்துத் தோள் பெயராக் 
காய்ந்து அடு துப்பின் கழல்மறவர் ஆடினார் 
வேந்தொடு வெள்வாள் விதிர்த்து . 
( போர்க்களத்தில் கழல்மறவர் தம் அரசனொடு 

தம் 
வாளைச் சுழற்றி வாளை மீன் பிறழும் குளத்தைப்போலப் 
போர்க்களம் காட்சி வழங்குமாறு ஆடினர் என்றவாறு , 

கழல் மறவர் வேந்தொடு வெள்வாள் விதிர்த்து ஆடினார் 
என்பது துறைச் செய்தி . ) 


தானை நிலை : 


இருபடையும் மறம்பழிச்சப் 
பொருகளத்துப் பொலிவுஎய் தின்று . 


4 து . 22 


நேரார் படையின் நிலைமை நெடுந்தகை 
ஓரான் உறைகழியான் ஒள்வாளும் - தேரார்க்கும் 
வெம்பரிமா ஊர்ந்தார்க்கும் வெல்களிற்றின் மேலார்க்கும் 
கம்பமா நின்றான் களத்து . 


பு. து . 22 


[ பகைவர் நிலையை வீரன் உணரானாய்த் தன் வாளினை 
யும் உறையினின்றும் கழியானாய்த் தன் படைஞராகிய 
தேரார்க்கும் குதிரை வீரருக்கும் யானை வீரருக்கும் துன்பம் 


172 இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
துடைத்தூன்றும் தூணாகவும் , பகைவரைச் சார்ந்த தேர் - 
வீரர் குதிரைவீரர் யானைவீரர் ஆகியவருக்கு நடுக்கமாகவும் 
போர்க்களத்தில் நின்றான் என்றவாறு . 

நெடுந்தகை கம்பமா நின்றான் களத்து என்பது துறைச் 
செய்தி . 


கம்பம் - தூண் , நடுக்கம் .) 


வெருவரு நிலை : 


விலங்கு அமருள் வியல் அகலம் வில் உதைத்த கணைகிழிப்ப 
நிலம் தீண்டா வகைப்பொலிந்த நெடுந்தகைநிலை உரைத்தன்று . 


புது. 23 


வெங்கண் முரசு அதிரும் வேல் அமருள் வில் உதைப்ப 
எங்கும் மருமத்து இடைகுளிப்பச் செங்கண் 
புலவாள் நெடுந்தகை பூம்பொழில் ஆகம் 
கலவாமல் காத்த கணை . 

பு . 


[ வேற்படை பொரும் போர்க்களத்தில் வில் வீடுத்த 
கணைகள் தன் மார்பு முழுதும் தைத்துக் கிடத்தலானே 
வீரன் மார்பு நிலத்தைத் தீண்டாமல் அம்புகளே தரையில் 
குத்திப் பாதுகாத்தன என்றவாறு . 

வீல் உதைத்த கணை மருமத்தில் குளிப்ப நெடுந்தகை 
ஆகம் பூம்பொழில் கலவாமல் கணை காத்த என்பது துறைச் 
செய்தி . ] 

சிருங்கார நிலை : 


பு . து . 24 


• பகைபுகழக் கிடந்தானை 
முகைமுறுவலார் முயக்கு அமர்ந்தன்று . 
எங்கணவன் எங்கணவன் என்பார் இகல்வாடத் 
தங்கணவர் தார் தம் முலைமுகப்ப வெங்கணைசேர் 


புறத்திணையியல் - தும்பை - நூற்பா எண் 13 


173 


புண் உடை மார்பம் பொருகளத்துப் புல்லினார் 
நுண்ணிடைப் போல் குலார் . 


புது 24 


[ பண்டு தம் கணவர் என்று பெருமிதம் கூறிய பரத்தை 
யர் இப்பொழுது அவர்மார்பினைத் தீண்டும் உரிமை இலராக 
வீரர் தம் உரிமைமகளிர் தம்கணவருடைய புண்பட்ட மார் - 
பினைத் தம்மார்போடு சேர்த்துப் போர்க்களத்துத் தழுவிக் 
கொண்டனர் என்றவாறு . 

நுண்ணிடைப் பேரல்குலார் தம்கணவர் தார்தம் முலை 
முகப்பப் போர்க்களத்து அவர் மார்பம் புல்லினார் என்பது 
துறைச்செய்தி . ) 


உவகைக் கலுழ்ச்சி : 


• வாள் வாய்த்த வடு ஆழ்யாக்கைக் 
கேள்கண்டு கலுழ்ந்துவந்தன்று . 


4. து . 25 


வெந்தொழில் கூற்றமும் நாணின்று வெங்களத்து 
வந்த மறவுர்கை வாள் துமிப்பப் - பைந்தொடி 
ஆடு அரிமா அன்னான் கிடப்ப அகத்து உவகை 
ஓடு அரிக்கண் நீர்பாய் உக . 


4. து . 25 


[ பகைவர்வாள் வெட்டியமையால் அரிமாவை ஒத்தவீரன் 
கிடந்தமைகண்டு அவன்மனைவி உவகைக்கண்ணீர் உகுக்க 
அதுகண்டு கொடுந்தொழிற் கூற்றமும் நாணிற்று என்ற 


வாறு . 


வாள் துமிப்ப அரிமா அன்னான் கிடப்ப அவன் பைந் . 
தொடி கண் நீர் பாய்உகக் கூற்றமும் நாணிற்று என்பது 
துறைச்செய்தி ] 


தன் உயிர் வேள்வி வேட்டல் : 


தம் இறைவன் விசும்பு அடைந்தென 
வெம்முரணான் உயிர்வேட்டன்று . 


4. து 26 


174 


லக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


வானம் இறைவன் படர்ந்தென வாள் துடுப்பா 
மானமே நெய்யா மறம் விறகாத் 

தேன் இமிரும் 
கள் அவிழ் கண்ணிக் கழல்வெய்யோன் வாள் அமர் 
ஒள் அழலுள் வேட்டான் உயிர் . 


பு . து. 26 


( அரசன் வீரசுவர்க்கம் அடைந்தானாக வீரன் போர்க் 
களம் என்னும் வேள்விக்குண்டத்தில் உயிர் என்ற அவியை 
வாளையே துடுப்பாகவும் மானத்தையே நெய்யாகவும் வீரத் 
தையே விறகாகவும் கொண்டு தேவனாகிய தன் அரசனுக்கு 
வழங்கினான் . 

வானம் இறைவன் படர வீரன் வாளமர் ஒள் அழலுள் 
உயிர் வேட்டான் என்பது துறைச்செய்தி ] 


தன்உயிர் வேள்விவேட்டலின் பக்கம் : 


காய்கதிர் நெடுவேல் கணவனைக் காணிய 
ஆயிழை சேறலும் அத்துறை ஆகும் . 


4. து . 27 


கற்பின் விழுமியது இல்லை கடை இறந்து 
இற்பிறப்பும் நாணும் இடை ஒழிய - நற்போர் 
அணங்கிய வெங்களத்து ஆருயிரைக் காண்பான் 
வணங்குஇடை தானே வரும். 


4. து . 27 


நாணம் 


[ போர்க்களத்திலே தன் உயிராகிய கணவனைக் காண்ப 
தற்குக் கற்பு ஒன்றே காரணமாக இற்பிறப்பு 
இவற்றை வீடுத்து வீட்டு எல்லையைக் கடந்து அவன் மனைவி 
அவனைக் காணத் தன்னந்தனியே போர்க்களம் வந்தாள் 


என்றவாறு . 


வணங்கிடை வெங்களத்து ஆருயிரைக் காண்பான் 
கடை இறந்து தானே வரும் என்பது துறைச்செய்தி . ] 

தொகை நிலை : 


அழிவு இன்றிப் புகழ்நிறீஇ 
ஒழிவுஇன்றிக் களத்து ஒழிந்தன்று . 


4. து . 28 


புறத்திணையியல் - தும்பை நூற்பா எண் 13 


175 


மண்டு அமர்த் திண்தோள் மறம்கடைஇ மண்புலம்பக் 
கண் திரள்வேல் மன்னர் களம்பட்டார் - பெண்டிர் 
கடிதுாழு செந்தீக் கழுமினார் இன்னும் 
கொடிதேகாண் ஆர்ந்தின்று கூற்று . 


4. து . 28 


கண் திரள்வேல் - காம்புகண் திரண்டவேல் . 


[ நாடுகள் அரசர்கள் இன்றித் தனித்திருப்ப வேலை ஏந் 
திய இருதிற மன்னரும் போர்க்களத்து இறப்பவே அவர் 
உரிமைமகளிர் உடன் கட்டை ஏறினர் . இன்னும் வயிறு 
நிரம்பித் திருப்தி அடையாத கூற்று கொடியது . 


மன்னர் களம்பட்டார் பெண்டிர் செந்தீக் கழுமினார் 
என்பது துறைச்செய்தி . ) 


ஒத்த நூற்பாக்கள் 


கணையும் வேலும் துணை உற மொய்த்தலின் 
சென்ற உயிரின் நின்ற யாக்கை 
இருநிலம் தீண்டா அருநிலை வகையோடு 
இருபாற் பட்ட ஒருசிறப் பின்றே . தொ . பொ . 72 


தானை யானை குதிரை என்ற 
நோனார் உட்கும் மூவகை நிலையும் 
வேல்மிகு வேந்தனை மொய்த்தவழி ஒருவன் 
தான் மீண்டு எறிந்த தார் நிலை அன்றியும் 
இருவர் வேந்தர் தபுதிப் பக்கமும் 
ஒருவன் ஒருவனை உடைபடை புக்குக் 
கூழை தாங்கிய எருமையும் படை அறுத்துப் 
பாழி கொண்ட ஏமத் தானும் 
களிறெறிந்து எதிர்ந்தோர் பாடும் களிற்றொடு 
பட்ட வேந்தனை அட்ட வேந்தன் 
வாளோர் ஆடும் அமலையும் வாள்வாய்த்து 
இருபெரு வேந்தர் தாமும் சுற்றமும் 


176 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


ஒருவரும் ஒழியாத் தொகை நிலைக் கண்ணும் 
செருவகத்து இறைவன் வீழ்ந்தெனச் சினை இ 
ஒருவன் மண்டிய நல்லிசை நிலையும் 
பல்படை ஒருவற்கு உடைதலின் மற்றவன் 
ஒள்வாள் வீசிய நூழிலும் உளப்படப் 
புல்லித் தோன்றும் பன்னிரு துறைத்தே . 

தொல் . பொ . 72 
துன்னருங் கடும்போர்த் தும்பை தும்பை அரவம் 
தன் நிகர் இல்லாத் தானை மறமே 
யானை மறத்தொடு குதிரை மறமே 
தார் நிலை தேர்மறம் பாணது பாட்டே 
இருவரும் தபு நிலை எருமை மறமே 
ஏம் எருமை நூழில் என்றா 
நூழி லாட்டே முன்தேர்க் குரவை 
பின்தேர்க் குரவை பேய்க்கு ரவையே 
களிற்றுடன் நிலையே ஒள்வாள் அமலை 
தானை நிலையே வெருவரு நிலையே 
சிருங்கார நிலையே உவகைக் கலுழ்ச்சி 
தன்னை வேட்டல் தொகை நிலை உளப்பட 
நன்பொருள் தெரிந்தோர் நாலிரு மூன்றும் 

வண்பூந் தும்பை வகைஎன மொழிப . பு . வெ.மா. 7 
நிலைபாழி கோளொடு வாளாட் டுடைபடை நீள்களிற்றின் 
தொலையார் மலைவீவை தும்பைவிகற்பங்கள் 
தொன்மைமிக்க , வீர . 105 

13 
வாகையின் இலக்கணம் 


612 வாகை தானே பாலையது புறனே 

தாவில் கொள்கைத் தத்தம் கூற்றைப் 
பாகுபட மிகுதிப் படுத்தல் என்ப , 
இது வாகைத்திணை பாலைத்திணைக்குப் புறன் என்ப . 
தூஉம் அதன் பொருளும் கூறுகின்றது . 


புறத்திணையியல் - வாகை நூற்பா எண் 14 


177 


( இ - ள் ) மேற்கூறிய புறத்திணை ஏழனுள் , வாகைத் 
திணை , முற்கூறிய அகத்திணை ஏழனுள் பாலைத்திணைக்குப் 
புறனாம் , அது கேடில்லாத கோட்பாட்டினை உடைய தத் 
தமக்கு உள்ள இயல்பை இருவேறுபட மிகுதிப்படுத்தல் 


என்றவாறு . 


புறத்திணை பலவற்றுள் , வாகை தானே 

பாலையது 
புறனே என இதனைப் பிரித்து ஓதினார் , புணர்ச்சியின் நீங்கி 
இல்லறம் நிகழ்த்திப் புகழ் எய்துதற்குப் பிரியுமாறு போலச் 
சுற்றத் தொடர்ச்சியின் நீங்கி அறப்போர் செய்து துறக்கம் 
பெறும் கருத்தினால் சேறலானும் , அன்றியும் பாலை இயற்கை 
வகையான் அன்றிச் செயற்கை வகையான் நால்வகை 
நிலனும் பற்றி நிலைபெறுமாறு போல , முற்கூறிய புறத்திணை 
நான்கும் பற்றி வாகைத்திணை நிகழ்தலானும் என்பது . 
எனவே , வாகைத்திணை பாலைத்திணைக்குப் புறன் என்றல் 
ஆணை கூறல் அன்று ஆயிற்று . 


விளக்கம் 


வாகை பாலையது புறன் ஆதற்கு இவர் தந்துள்ள 
விளக்கம் நச்சினார்க்கினியர் வரைந்த விளக்கமே . தாவீல் 
கொள்கை எனவே இரணியனைப் போல வலியானும் வருத் 
தத்தானும் கோடல் வாகை அன்று என்பதாம் எனவும் 
நச்சினார்க்கினியர் வரைந்துள்ளனர் . 


இனி , உரையாசிரியர் , வாகை பாலைக்குப் புறனாயவாறு 
என்னை எனின் , பாலையாவது தனக்கு என ஒருநிலம் இன்றி 
எல்லா நிலத்தினும் காலம் பற்றிப் பிறப்பது போல , இதுவும் 
எல்லா நிலத்தினும் எல்லாக் குலத்தினும் காலம் பற்றி 
நிகழ்வது ஆதலினானும் , ஒத்தார் இருவர் புணர்ச்சியி 
னின்றும் புகழ்ச்சி காரணமாகப் பிரியுமாறு போலத் தன் 


23 


178 இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
னோடு ஒத்தாரினின்றும் நீங்கிப் புகழப்படுதலானும் அதற்கு 
இது புறனாயிற்று என்றார் . 

தொல் . பொ . 73 


பாலை , அறக்காதலை வளர்த்து மீட்டும் இன்பத்தை 
மிகுப்பது போல , வாகை மறக்கா தலை வளர்த்து வெற்றி 
இன்பம் வினைப்பதாலும் , பாலைபோல வாகையும் நிலவரைவு 
இன்றி யாண்டும் நிகழுமாகலானும் பாலைக்கு வாகை புற 
னாயிற்று . பாரதியார் புற 18 ] 

14 
வாகைத் துறைகள் 
613 

அலைகடல் தானை அரசு அட்டு இறையோன் 
இகல்புனை வாகை சூடலும் " இகன்றோர் 
வெண்கண்ணி யொடுகருங் கழல்செங் கச்சு இனிப் 
புண்தவீர்ந் தாம் எனப் புனைதரும் அரவமும் : 
ஐவகை மரபின் அரச வாகையும் 3 
மொய்கழ லான்பதி முரசுநிலை உரைத்தலும் 4 
மன்னனை உழவன் எனும் மறக்கள வழியும் 
மன்னவன் அணங்கார் அடுகளம் வேட்டலும் 
வென்ற வேந்தன் மீளி அந் தேர்முன் 
நின்றுபேய் ஆடல் நிகழ்த்திய குரவையும் 
பெய்கழல் வேந்தன் பிறங்கு ஒலித் தேர்ப்பின் 
மொய்வளை விறலியர் வயவரோடு ஆடலும் 8 
அறுவகைப் பட்ட பார்ப்பன வாகையும் 
இருமூன்று மரபின் ஏனோர் வாகையும் 10 
புகழொடு பெருமையும் நோக்கி யாரையும் 
இகழேல் என்ற பொருந வாகையும் 11 
முக்கால நிகழ்வு முறையுளி அறியும் 
தக்கோன் நிலைபுகல் அறிவன் வாகையும் 13 
நால் இரு வழக்கின் தாபத வாகையும் 18 
கூ . திர் வாடை என்று இரு பாசறைக் 
காதலின் ஒன்றிக் கண்ணிய நிலைமையும் 14 
தண்ணளி பெருகத் தரைஅகம் புரக்கும் 


179 


புறத்திணையியல் -தும்பை - நூற்பா எண் 15 
அண்ணல் இயல்பு உரைத்த அரச முல்லையும் 15 
நண்புஉறு பொருட்டா நடுவுநிலை அரசற்குப் 
பண்புறச் சொல்லும் பார்ப்பன முல்லையும் 18 
எட்டுவகை நுதலிய அவைய முல்லையும் 17 
பனியும் வெயிலும் கூதிரும் அயர்வும் 
துனி இல் கொள்கையொடு நோன்மை எய்தித் 
தணிவு அற்று இகழ்ந்த கணிவன் முல்லையும்18 
ஏதம் இல் ஆடவர்க்கு அன்றியும் இகல் மறம் 
பேதையர்க் கும்புகள் முதின் முல்லையும் 19 
அருஞ்சமம் வழிவழி ஆற்றி ஏறு உண்ட 
இருங்குடி மறம்புகல் ஏறாண் முல்லையும் 20 
இல்லும் பதியும் இயல்பும் கூறி 
வல்லோனை மிகுத்த வல்லாண் முல்லையும் 
தொடுகடல் உலகினைத் துளங்காது இறைதன் 
கடன் எனக் காத்த காவல் முல்லையும் 2 2 
தக்கன பிறபிற சாற்றும் அக் கூற்றோடு 
மிக்ககளம் அரசுகொள் பேராண் முல்லையும்34 
வேள்வாள் வேந்தன் வேண்டியது ஈயவும் 
கொள்ளாது மறவன் கொதித்தமற முல்லையும் - 
குடை புகழ் முல்லையும் 2 6 கண்படை நிலையும் 2 7 
அடல்கெழு மறவர் அவிப்பலி கொடுத்தலும் 28 
வான் தோய் புகழொடு வயங்கும் ஒரு நிலைமைச் 
சான்றோர் நெறிபுகல் சால்பு முல்லையும் 2 9 
மலிவயல் உழவனை வறுமைதீர் பெருவளம் 
பொலிக எனக் கிணைவன் புகழ்ந்த களவழியும் 30 
மெய்இல் வையகத்து விழைவினை அறுத்துப் 
பொய்இல் தத்துவம் பொருளொடு புகறலும் 3 1 
கவ்வைநோய் யாக்கை கழியும்முன் உலகத்து 
அவ்வியம் நோக்கி அருளொடு நீங்கலும் 3 2 
என்ற எண் ணான்கும் இயம்பிய வாகைக்கு 
ஒன்றிய இறைஎன உணர்ந்தனர் கொளலே . 


28 


25 


180 

இலக்கணவிளக்கம்- பொருளதிகாரம் 

முற்கூறிய வாகைத்திணை இத்துணைத்துறை 
டைத்து என்கின்றது . 


( இ - ள் ) அலைகடல் தானை அரசு அட்டு இறையோன் 
இகல் புனைவாகை சூடல் முதலாய் . ஈறாகிய கவ்வைநோய் 
யாக்கை கழியுமுன் உலகத்து அவ்வியம் நோக்கி அருளொடு 
நீங்கலும் என்று சொல்லப்பட்ட முப்பத்திரண்டும் , மேற் 
கூறிய வாகைத் திணைக்குப் பொருந்திய துறை 
அறிந்தோர் கொள்க என்றவாறு . 


என 


விளக்கம் 


1 


வாகை : 


பகை 


அலையும் கடலைப் போன்ற சேனைகளை உடைய 
மன்னவனை அழித்து வேந்தன் ஒருவன் இலைகளோடு 
தொடுக்கப்பட்ட வாகை மாலையைச் 

சூடிய 

செயலைக் 
கூறுவது . 


2 


வாகை அரவம் : 


போரில் யாம் வெற்றிபெற்றோம் ஆதலின் விழுப்புண் 
பட்டமையால் ஏற்படும் நலிவு நீங்கப் பெற்றேம் என்று 
மாறுபாடு கொண்ட வாகை வீரர் வெண் கண்ணியும் 
பெருங்கழலும் செங்கச்சும் புனைந்தமை கூறுவது . 


3 


அரச வாகை : 


ஓதல் வேட்டல் ஈதல் படைக்கலம்பயிறல் பல்லுயிர் 
ஓம்பல் என்ற ஐந்து வகைத் தொழில்களை முட்டின்றி 

முடிக்கும் அரசன் திறம் கூறுவது . 
4 முரச வாகை : 


காலுக்குப் பொருந்திய வீரக்கழலை அணிந்த அரச - 
னுடைய கோ நகரத்தில் ஒலிக்கும் முரசின் சிறப்பினைக் 
கூறுவது . 


புறத்திணையியல் - தும்பை நூற்பா - எண் 15 


181 


5 மறக்களவழி : 

அரசனை உழவனோடு ஒப்பிட்டுக் கூறும் விளக்கத்தை 
விளம்புவது . 


6 


களவேள்வி : 


அரசன் பகைவரை அழித்த போர்க்களத்தில் களவேள்வி 
செய்த திறத்தைக் கூறுவது . 


7 முன்தேர்க் குரவை : 
வெற்றி பெற்ற அரசனுடைய வலிய அழகிய தேரின் 
முன் நின்றுகொண்டு பேய்கள் ஆடுதலைத் தொடங்கிய 
செய்திகளைக் கூறுவது . 


8 பின்தேர்க் குரவை : 


வீரக்கழல் அணிந்த வாகை மன்னனுடைய ஒலிமிக்க 
தேரின் பின் வளையலை அணிந்த வீறலியர் வீரரொடு 
ஆடிய திறத்தைக் கூறுவது . 


9 பார்ப்பன வாகை : 


ஓதல் ஓதுவித்தல் வேட்டல் வேட்பித்தல் ஈதல் ஏற்றல் 
என்ற அறுவகைத் தொழில் புரியும் பார்ப்பாரது 
இயல்பு கூறுவது . 


10 ஏனோர் வாகை : 


ஓதல் வேட்டல் ஈதல் உழவு நிரைஓம்பல் வாணிகம் 
என்ற வணிகர்க்கு உரிய அறு தொழிலும் , வேதம் 
ஒழிந்தன ஓதலும் ஈதலும் உழவும் நிரை ஓம்பலும் 
வாணிகமும் வழிபாடும் என்ற வேளாளருக்கு உரிய 
அறு தொழிலும் கூறுவது . 


182 இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
11 பொருந வாகை : 

மேம்பட்டவன் தன்புகழ் சிறப்பு இவற்றோடு பிறர் புகழ் 
சிறப்பு என்பனவற்றை ஒப்புநோக்கி அவர் தமக்கு ஒவ் 
வாமையான் அவரை இகழ்தல் தகாது என்று குறிப் 
பிடுவது . 


12 அறிவன் வாகை : 
இறப்பு நிகழ்வு எதிர்வு என்ற 

காலத்தும் 
நிகழும் செயல்களை எல்லாம் 

முறையாக 

அறியும் 
சான்றோன் நிலையை விளக்கிச் சொல்லுவது . 


மூன்று 


13 


தாபத வாகை : 


ஊண் நசை இன்மை , நீர் நசை இன்மை , வெப்பம் 
பொறுத்தல் , தட்பம் பொறுத்தல் , இடம் வரையறுத்தல் . 
ஆசனம் வரையறுத்தல் இடையிட்டு மொழிதல் , வாய் 
வாளாதிருத்தல் என்று எட்டுப் பகுதிகளை உடைய 
தவம் செய்வார் இயல்பினைக் கூறுவது . 


அ . கூதிர்ப் பாசறை : 


கூதிர்க்காலத்துப் பாசறைக்கண் போர் வேட்கையோடு 
இல்லத்துக் காமவேட்கையை விடுத்துப் போரிடத்துக் 
காதலால் தங்கியிருக்கும் இயல்பினைக் கூறுவது . 


வாடைப் பாசறை : 


வாடைக்காற்று நலியவும் இல்லத்துக் காமவேட்கையை 
மறந்து பாசறைக்கண் போர் வேட்கையோடு தங்கி 
யிருக்கும் இயல்பினைக் கூறுவது . 
அரச முல்லை : 


15 


கருணைபெருக நாட்டைப் பாதுகாக்கும் தலைமையினை 
உடைய அரசன் இயல்பினைக் கூறுவது . 


183 


புறத்திணையியல் - தும்பை- நூற்பா எண் 15 
16 பார்ப்பன முல்லை : 


மாறுபாடுகொண்ட வேந்தர் இருவர் பகைமை ஒழிந்து 
நன்ண்பராதல் பொருட்டாக நடுவு நிலை மனப்பான்மை 
யுடன் சமாதானம் பேசும் பார்ப்பான் 

இயல்பினைக் 
கூறுவது . 
17 

அவைய முல்லை : 
குடிப்பிறப்பு கல்வி குணம் வாய்மை தூய்மை நடுவு 
நிலை , அழுக்காறின் மை , அவா இன்மை என்ற எண் 
பண்புகளும் ஒருங்கு சேர்ந்த அறங்கூறு அவையத்தார் 

இயல்பினைக் கூறுவது . 
18 கணிவன் முல்லை : 

வெறுப்பற்ற கோட்பாட்டோடு அழுத்தமான கலையறிவு 
றுக் காலக் கூறுபாடுகள் பலவற்றையும் துணிந்து 
கூறும் ஆற்றலோடு இருந்த கணிவன் இயல்பினைக் 

கூறுவது . 
19 முதில் முல்லை : 

மாறுபாட்டினை உடைய வீரம் குற்றமற்ற ஆடவர்க்கே 
அன்றி அம்மறக்குடியைச் சார்ந்த மகளிருக்கும் உண்டு 
என்பது . 


20 ஏறு ஆண் முல்லை : 

கிடைத்தற்கு அரியபோர் வருங்காலைப் போர்செய்து 
வடுப்பட்ட சிறந்த குடியின் வீரத்தை வெளிப்படை 


யாகக் கூறுவது . 


21 வல்லாண் முல்லை : 

பிறந்த இல், வாழும்பதி , குடிக்கும் பதிக்கும் ஏற்ற குல 
இயல்பு இவற்றைக்கூறி மிக்கோன் ஒருவனைச் சிறப் 
பித்து உரைப்பது . 


184 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


22 காவல் முல்லை : 


உலகம் 


சகரரால் தோண்டப்பட்ட கடலினை உடைய 
நடுக்கமுறாது காப்பாற்றுதல் தன்னுடைய 

கடமை 
எனக் கொண்ட அரசனுடைய காவல் சிறப்பை உரைப் 
பது . 


23 காவல் முல்லைப் பக்கம் : 


அரசனுடைய காவல் இயல்புபற்றிச் சான்றோர் கூறுவ 
தும் அத்துறையின் பாற்படும் . 


24 பேராண் முல்லை : 


பகைவருடைய போர்க்களத்தை அரசன் வெற்றியினால் 

தனதாக்கிக் கொள்ளும் இயல்பினைக் கூறுவது . 
25 மறமுல்லை : 

ஒளிபொருந்திய வாளை ஏந்திய மன்னன் வீரனுக்குத் 
தக்கனவாகிய பரிசில் முதலியவற்றை வழங்க வீரன் 
தன் கடமைக்கு வெகுமதி வேண்டாது பகைவரிடம் 
கொண்ட செற்றம் நீங்காது இருத்தலைக் கூறுவது . 


26 


குடை முல்லை : 


அரசனது வெண்குடையைப் புகழ்ந்து கூறுவது . 
27 கண்படை நிலை : 

வென்று களங்கொண்ட வேந்தன் அமைதியாக உறக் 
கங்கொண்ட நிலையைப் பாராட்டுவது . 


28 அவிப்பலி : 


ஆற்றல் மிக்க வீரர்கள் 

தமது உயிரைப் பலியாகக் 
கொடுத்ததைக் கூறுவது . 


புறத்திணையியல் - வாகை நூற்பா எண் 15 


185 


29 சால்பு முல்லை : 

வானளாவிய புகழோடு என்றும் மாறாத ஒரே நிலையில் 

இருக்கும் சான்றோர் வாழும் முறையைக் கூறுவது . 
30 களவழி : 


மருத நிலத்துக்கு உரிமைஉடைய உழவனை இரவலர் 
வறுமையைத் தீர்த்தற்குக் காரணமாகிய அவன் செல்வம் 
நாள்தோறும் சிறப்பதாகுக என்று மருதநிலப்பறை 
கொட்டும் கிணைவன் புகழ்ந்த செய்தியைக் கூறுவது . 


31 பொருளோடு புகறல் : 


நிலையாத இயல்பினை உடைய இவ்வுலகப் பற்றுக்களை 
அறுத்து உண்மையான தத்துவப் பொருளை விளக்கிக் 
கூறுவது . 


32 அருளொடு நீங்கல் : 


பழியைச் செய்யும் நோய்க்குப் புகலிடமான இவ்வுடம்பு 
அழிவதன் முன் உலகத்தினுடைய வஞ்சனையான இயல் 
பினை உட்கொண்டு எல்லா உயிர்களிடத்தும் அருள் 
காட்டும் பெருநோக்குடன் உலகப் பற்றுக்களை 
நீக்கியது . 


இம் முப்பத்திரண்டு துறைகளும் வாகைத்திணைக்கு 
ரியவாம் என்றவாறு . 

வாகை சூடல் : 


. 


இலைபுனை வாகை சூடி இகல் மலைந்தகது 
அலைகடல் தானை அரசு அட்டு ஆர்த்தன்று . பு . வா . 1 


சூடினான் வாகைச் சுடர்த்தெரியல் சூடு தலும் 
பாடினார் வெல்புகழைப் பல்புலவர் - கூடார் 


24 


186 


இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 
உடல்வேல் அழுவத்து ஒளிதிகழும் பைம்பூண் 
அடல்வேந்தன் அட்டு ஆர்த்து அரசு . 


பு . வா . 1 


( பகைவர் பொருத வேற்போரில் எதிர்த்த வேந்தனை 
அழித்து வீரத்தால் ஆரவாரம் செய்து அரசன் வாகை மாலை 
சூடவே , அவன் வெற்றிப் புகழைப் புலவர் பலரும் பாடினர் 


என்றவாறு . 


அடல் வேந்தனை அட்டு 

அரசு வாகைத் தெரியல் 
சூடினான் என்பது துறைச் செய்தி . ) 


வாகை அரவம் : 


வெண் கண்ணியும் கருங்கழலும் 
செங்கச்சம் தகை புனைந்தன்று . 


பு . வா . 2 


அனைய அமருள் அயில்போழ் விழுப்புண் 
இனைய இனிக்கவலை இல்லை - புனைக 
அழலோடு இமைக்கும் அணங்கு உடைவாள் மைந்தர் 
கழலோடு பூங்கண்ணி கச்சு , 


பு . வா . 2 


[ அத்தகைய போரில் நமர் பட்டவீழுப்புண் வெற்றி 
தந்தன ஆதலின் இனிக் கவலை இல்லை ; ஆதலின் வீரர்கள் 
கழலும் கண்ணியும் கச்சும் புனைக என்று தானைத் தலைவர் 
வீரர்களுக்குக் கூறியவாறு . 


வாள்மைந்தர் கழலோடு பூங்கண்ணியும் கச்சும் புனைக 
என்பது துறைச் செய்தி . ] 


அரச வாகை ! 


பகல் அன்ன வாய்மொழி 
இகல் வேந்தன் இயல்பு உரைத்தன்று . பு . வா . 3 


காவல் அமைந்தான் கடல் உலகம் காவலான் 
ஓவல் அறியாது உயிர்க்குவகை - மேவருஞ்சீர் 


புறத்திணையியல் - வாகை நூற்பா எண் 15 


187 


ஐந்தொழில் நான்மறை முத்தீ இருபிறப்பு 
வெந்திறல் தண்ணளிஎம் வேந்து . 


4. வா . 


3 


ஐந்தொழில் ஓதல் , வேட்டல் , ஈதல் , படைகலம் 
பயிறல் , பல்லுயிர் ஓம்பல் . 


( ஐந்தொழிலும் செய்து நான்மறை ஓதி முத்தீவேட்டு 
இருபிறப்பாளனாய் வெந்திறலோடு தண்ணளியும் உடைய 
அரசன் இவ்வுலகைக் காத்தலால் இங்கு வாழும் உயிர்கள் 
மகிழ்ச்சி நீங்காது வாழ்கின்றன என்றவாறு . 


வேந்து காவல் அமைந்தான் கடல் உலகம் என்பது 
துறைச்செய்தி . ] 


முரச வாகை : 


ஒலிகழலான் அகல் நகருள் 
பலிபேறு முரசின் பண்பு உரைத்தன்று . பு.வா. 4 


மதிரர் நெடுங்குடை மன்னர் பணிந்து 
புதிய புகழ்மாலை வேய - நிதியம் 
வழங்கும் தடக்கையான் வான்தோய் நகருள் 
முழங்கும் அதிரும் முரசு . 


பு . வா . 4 


[ பகை மன்னர் பணிந்து வாகை சூடிய மன்னனைப் புதிய 
புகழ் மாலைகள் 

சூடிப் பரவ அக்கொடை வள்ளலுடைய 
அரண்மனையில் உள்ள , போர்க்காலத்தில் இடிக்கும் முரசம் , 
இப்பொழுது இனிமையாக முழங்குகின்றது என்றவாறு . 
தடக்கையான் 

வான்தோய் நகருள் அதிரும் முரசு 
முழங்கும் என்பது துறைச் செய்தி . ] 


மறக்களவழி : 


• முழவுஉறழ் திணிதோளானை 
உழவனாக உரைமலிந் தன்று , 


பு . வா . 5 


188 


இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 


- 


அஞ்சுவரு தானை அமர்என்னும் நீள்வயலுள் 
வெஞ்சினம் வித்திப் புகழ்விளைக்கும் 
பைங்கண் பணைத்தாள் பகட்டுஉழவன் நல்கலான் 
எங்கட்கு அடையா இடர் . 


செஞ்சுடர்வேல் 


பு . வா . 5 


( போர்க்களம் என்ற வயலிலே சினத்தை விதைத்துப் 
புகழை விளைவிக்கும் யானையேற்றினை 

உடைய நம் அரசன் 
காப்பாற்றுதலால் நமக்கு இடர்ஒன்றும் இன்று என்றவாறு . 

அமர் என்னும் வயலுள் சினம் வித்திப் புகழ்விளைக்கும் 
பகட்டு உழவன் என்பது துறைச்செய்தி ] 


கள வேள்வீ 


அடுதிறல் அணங்கு ஆர் 
டுதிறலான் களம்வேட்டன்று . 


பு . வா . 6 


பிடித்து ஆடி அன்ன பிறழ்பல்பேய் ஆரக் 
கொடித்தானை மன்னன் கொடுத்தான் - 
தோளொடு வீழ்ந்த தொடிக்கை துடுப்பாக 
மூளை அம் சோற்றை முகந்து . 


முடித்தலைத் 


பு . வா . 6 


பிடித்து ஆடி - பலு . 


[ பலகறை போன்ற வரிசை மாறிய பற்களை உடைய 
பேய்கள் வயிறு ஆர உண்ணும்படி நம் வாகைவேந்தன் 
முடித்தலையில் மூளைச்சோற்றை முகந்து தொடிக்கை துடுப் 
பாக வழங்கினான் என்றவாறு . 


பேய் ஆர மன்னன் முடித்தலை மூளைச்சோற்றை முகந்து 
தொடிக்கை துடுப்பாக வழங்கினான் என்பது துறைச்செய்தி . ] 


முன்தேர்க் குரவை : 
வென்று ஏந்திய விறல் படையோன் 
முன்தேர்க்கண் அணங்கு ஆடின்று . 


பு . வா . 

7 


189 


புறத்திணையியல் - வாகை நூற்பா எண் 15 
உலவா வளம் செய்தான் ஊழிவாழ்க என்று 
புலவாய புன் தலைப்பேய் ஆடும் - கலவா 
அரசு அதிர நூறி அடுகளம் வேட்டான் 
முரசு அதிர வென்றதேர் முன் . 


4. வா . ? 


( தன்னோடு நட்புக் கொள்ளாத பகை அரசர் கெடப் 
பொருது களவேள்வி செய்த வாகை வேந்தனுடைய தேரின் 
முன் எமக்குக் குறையாத உணவளித்த இம் மன்னன் 
பல்லாண்டு வாழ்க என்று புலால் நாறும் வாயினையும் 
சிவந்த தலையினையும் உடைய பேய் ஆடும் என்றவாறு . 


அடுகளம் வேட்டான் வென்ற தேர் முன் பேய் ஆடும் 
என்பது துறைச்செய்தி ] 


பின் தேர்க் குரவை : 


* பெய்கழலான் தேரின்பின் 
மொய்வளை விறலியர் வயவரொடு ஆடின்று . பு.வா. 

8 
வஞ்சம் இல் கோலானை வாழ்த்தி வயவரும் 
அஞ்சொல் விறலியரும் ஆடுபவே - வெஞ்சமரில் 
குன்று ஏர் மழகளிறும் கூந்தல் பிடியும் போல் 
பின்தேர்க் குரவை பிணைந்து . 


பு . வா . 8 


[ போர்க்களத்தில் களிறும் பிடியும் போலத் தேரின் பின் 
குரவைக் கூத்தில் கைகோத்துக்கொண்டு வீரரும் விறலியரும் 
அரசன் புகழ் வாழ்த்தி ஆடுவர் என்றவாறு . 


பிணைந்து 


வயவரும் விறலியரும் தேர்ப்பின் குரவை 
கோலானை வாழ்த்தி ஆடும் என்பது துறைச் செய்தி ) 


பார்ப்பன வாகை : 


. 


கேள்வியான் சிறப்பெய்தியானை 
வேள்வியான் விறல் மிகுத்தன்று . 


4. வா . 9 


190 


லக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


பு . வா . 


ஓதம் கரை தவழ்நீர் வேலி உலகினுள் 
வேதம் கரைகண்டான் வீற்றிருக்கும் - ஏதம் 
சுடுசுடர் தானாகிச் சொல்லவே வீழ்ந்த 
விடுசுடர் வேள்வி அகத்து . 

9 
அறுவகையாவன - ஓதல் ஓதுவித்தல் வேட்டல் வேட் 
பித்தல் ஈதல் ஏற்றல் என இவை . 

[ கடல் சூழ்ந்த உலகில் வேதத்தைக் கரைகண்ட பார்ப் 
பனன் காமம் வெகுளி மயக்கங்களைச் சுடும் சுடராய் 

புகழ வேள்விக்களத்து 

வீற்றிருப்பான் 


எல்லோரும் 
என்றவாறு . 


வேதம் துறைகண்டான் ஏதம் சுடு சுடர் தானாகி வேள்வி 
அகத்து வீற்றிருக்கும் என்பது துறைச்செய்தி . ) 


வாணிக வாகை : 


செறுதொழிலின் சேண் நீங்கியான் 
அறுதொழிலும் எடுத்துரைத்தன்று . 


பு . வா . 10 


பு . வா . 10 


உழுது பயன் கொண்டு ஒலி நிரை ஓம்பிப் 
பழுதிலாப் பண்டம் பகர்ந்து- முழுதுணர 
ஓதி அழல் வழிப்பட்டு ஓம்பாத ஈகையான் 
ஆதி வணிகர்க்கு அரசு . 
[உழுதுவிளைவித்து ஆநிரை முதலியனவற்றைக் காத்து 
வாணிகம் செய்து நூல்பல ஓதி எரிஓம்பி வணிகர் தலைவன் 
வள்ளலாய் வீற்றிருப்பான் என்றவாறு . 

இப்பாடற் செய்தி முழுதும் இதன் துறைச் செய்தி . 

உழவு நிரை ஓம்பல் வாணிபம் ஓதல் வேட்டல் ஈதல் 
என்ற அறுதொழிலினர் வணிகர் என்பது . ) 

வேளாண் வாகை : 
மேல்மூவரும் மனம்புகல 
வாய்மையான் வழி ஒழுகின்று . 


பு . வா . 11 


புறத்திணையியல் - வாகை நூற்பா எண் 15 


191 


- 


மூவரும் நெஞ்சமா முற்றி அவரவர் 
ஏவல் எதிர்கொண்டு மீண்டுரையான் ஏவல் 
வழுவான் வழி நின்று வண்டார் வயலுள் 
உ.ழுவான் உலகுக்கு உயிர் . 


பு வா . 11 


[ அந்தணர் அரசர் வணிகர் என்ற மூவரும் விரும்ப 
ஒழுக்கத்தால் சிறந்து அவர் தம் ஏவல்களைப் பழுதுறாமல் 
செய்து முடித்து வண்டுகள் நிரைந்த வயலில் உழுதொழில் 
செய்யும் வேளாளனே உலகத்தாருக்கு உயிரானவன் என்ற 


வாறு . 


மூவர் ஏவல் எதிர்கொண்டு வயலுள் உழுவான் என்பது 
துறைச் செய்தி . 


வேளாண் மாந்தர்க்கு உழுதூண் அல்லது 
இல்லென மொழிப் பிறவகை நிகழ்ச்சி . 

தொ . பொ . 635] 


பொருந வாகை : 


புகழொடு பெருமை நோக்கி யாரையும் 
இகழ்தல் ஓம்பு என எடுத்து உரைத்தன்று . பு . வா . 12 
வெள்ளம் போல் தானை வியந்து வீரவாரை 
எள்ளி உணர் தல் இயல்பன்று - தெள்ளியார் 
ஆறுமேல் ஆறியபின் அன்றித்தம் கைக்கொள்ளார் 
நீறுமேல் பூத்த நெருப்பு 


4. வா . 12 


( அறிவாளிகள் நீறுபூத்த நெருப்பு ஆறுவதாயின் அது 
முழுதும் ஆறியபின்னரே அதனைக் கைக் கொள்வர் . தன் 
படை வலிமையைக் கருதிப் பகைவர் படைவலிமையை முற்ற 
உணராது அவரை இகழ்ந்து அறிதல் தக்கதன்று . அவர் 
வலிமை நீறுபூத்த நெருப்பாய் மறைந்தும் இருக்கலாம் 
என்றவாறு . பொருநுதல் - 

- ஒப்பிடுதல் . 


192 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


வெள்ளம்போல் 

தானை வியந்து வீரவாரை எள்ளி 
உணர்தல் இயல்பு அன்று என்பது துறைச்செய்தி . ] 


அறிவன் வாகை : 


புகழ் நுவல முக்காலமும் 
நிகழ்பு அறிபவன் இயல்பு உரைத்தன்று . பு- வா . 13 


இம்மூவுலகின் இருள் கடியும் ஆய்கதிர்போல் 
அம்மூன்றும் முற்ற அறிதலான் - தம்மின் 
P ... றழா மயங்கி உறழினும் என்றும் 
பிறழா பெரியோர்வாய்ச் சொல் , 


பு . வா . 13 


உறழா மயங்கி உறழ்தலாவது -- பால் புளித்தலும் பகல் 
இருளுதலும் நால்வேத நெறி தவறுதலும் முதலியனவாம் . 


மூவுலகிலும் இருள் கடிந்து ஒளி பெருக்கும் கதிரவன் 
போலக் காமம் வெகுளி மயக்கம் ஆகிய மூவிருள் கடிந்து 
இறப்பு நிகழ்வு எதிர்வுகளில் நிகழ்வன அறியும் ஞானம் 
உடைய அறிவர் கூறும் சொற்கள் இயற்கைச் சூழ்நிலையே 
மாறுப்படினும் தாம் என்றும் தவறமாட்டா என்றவாறு . 


அம்மூன்றும் முற்ற அறிதலான் பெரியோர் வாய்ச் 
சொல் பிறழா என்பது துறைச் செய்தி . ) 


தாபத வாகை : 


தாபத முனிவர் தவத்தொடு முயங்கி 
ஓவுதல் அறியா ஒழுக்கு உரைத்தன்று . 


4. வா . 14 


நீர்பலகால் மூழ்கி நிலத்து அசைஇத் தோல்உடீஇச் 
சோர்சடை தாழச் சுடர் ஓம்பி - ஊர் அடையார் 
கான் அகத்த கொண்டு கடவுள் விருந்துஓம்பல் 
வான் அகத்து உய்க்கும் வழி . 


4. வா . 14 


புறத்திணையியல் - வாகை நூற்பா எண் 15 


193 


[ பலகாலும் நீராடி நிலத்தில் கிடந்து தோலை உடுத்துச் 
சடையைப் புனைந்து தீயை ஓம்பி ஊர்களை அடையாது 
காட்டிலேயே தங்கி அங்குள்ள காய்கனி கிழங்கு இலைகளையே 
உணவாகக் கொண்டு இறைவழிபாடாற்றி விருந்தினரை 
ஓம்புதல் துறக்கத்தே செலுத்தும் நெறியாகும் . 

இப்பாடல் முழுதும் துறைச் செய்தியாம் . இதனை 
நாலிரு வழக்கின் தாபத பக்கம் தொல் . பொ . 74 என்பர் 
தொல்காப்பியனார் . ) 

கூதிர்ப் பாசறை : 
கூற்று அனையான் வியன்கட்டூர்க் கூதிர்வான் துளிவழங்க 
ஆற்றாமை நனிபெருகவும் அயில்வேலோன் அளிதுறந்தன்று . 


4. வா . 15 


- 


கவலை மறுகில் கடுங்கண் மறவர் 
உவலைசெய் கூரை ஒடுங்கத் 

துவலைசெய் 
கூதிர் நலியவும் உள்ளான் கொடித்தேரான் 
மூதில் மடவாள் முயக்கு . 


பு . வா . 15 


உவலை 


- 


தழை . 


[ பிளவுபட்ட வழிகளை உடைய தெருக்களிலே வீரர்கள் 
தழைக் குடிலுக்குள் மழை தூறலுக்கு அஞ்சித் தங்கவும் 
மழைத்துளி உடைய கூதிர்க்காலம் தன்னைத் தனிமையால் 
வருத்தவும் அரசன் வீட்டிற்குச் சென்று தேவியைத் தழுவு - 
தலைக் கருதான் என்றவாறு . 

கூதிர் நலியவும் தேரான் மூதில் மடவாள் முயக்கு உள் . 
ளான் என்பது துறைச்செய்தி . ] 


வாடைப் பாசறை ! 


வெந்திறலான் வியன்பாசறை வேல்வயவர் விதிர்ப்பு எய்த 
வந்து உலாய்த் துயர்செய்யும் வாடையது வலிஉரைத்தன்று . 


4. வா. 16 


25 


194 


இலக்கணவிளக்கம்- பொருளதிகாரம் 


வாடை நலிய வடிக்கண்ணாள் தோள் நசை 
ஓடை மழகளிற்றான் உள்ளான்கொல் -- கோடல் 
முகையோடு அலம்வர முற்றுஎரிபோல் பொங்கிப் 
பகையொடு பாசறையு ளான் . 


பு . வா . 16 


( காந்தள் அரும்போடு சுழலும்படி வளைத்துக் கொண்ட 
காட்டுத்தீப் போலச் சினந்து பகைவரை ஒழித்தல் கருதிப் 
பாசறையில் உள்ள அரசன் வாடைக்காற்று வருத்தவும் தன் 
தலைவியைத் தழுவுதலை நினையானோ என்றவாறு . 


வாடை நலியப் பாசறை உளான் வடிக்கண்ணாள் தோள் 
நசை உள்ளான் கொல் என்பது துறைச்செய்தி . 

இவை இரண்டும் காமத்தை மறந்த வீரம் கூறும் 
வாகையாம் . ) 


அரச முல்லை : 


‘ செருமுனை உடற்றும் செஞ்சுடர் நெடுவேல் 
இருநிலம் காவலன் இயல்பு உரைத்தன்று . பு வா 17 


செயிர்க்கண் நிகழாது செங்கோல் உயரி 
மயிர்க்கண் முரசம் முழங்க 

- உயிர்க்கெல்லாம் 
நாவல் அகலிடத்து ஞாயிறு அனையனாய்க் 
காவலன் சேறல் கடன் . 


4. வா . 17 


முயற்சியால் பெற்ற வென்றியை வாகை எனவும் , இயல் 
பாகப் பெற்ற வென்றியை முல்லை எனவும் கூறுப ஆகலின் 
இவரும் வாகை என்றும் முல்லை என்றும் கூறினார் . 


[ அரசன் தான் குற்றத்தின்கண் செல்லாது செங்கோல் 
ஓச்சி வெற்றி முரசம் முழங்க உயிர்களுக்கு எல்லாம் இவ்வு - 
லகில் ஞாயிற்றைப்போல வாய்மையும் நடுவு நிலைமையும் 
குற்றமின்மையும் இருள் கடிதலும் கொண்டு பாதுகாவலாக 


195 
புறத்திணையியல் - தம்பை நூற்பா- எண் 15 
இருத்தலே முறைமையாம் என்றவாறு . நாவல் அகலிடத்து 
ஞாயிறு அனையனாய்க் காவலன் சேறல் கடன் 

என்பது 
துறைச்செய்தி . ] 

பார்ப்பன முல்லை : 


கான்மலியும் நறுத்தெரியல் கழல்வேந்தர் இகல் அவிக்கும் 
நான்மறையோர் நலம் பெருகும் நடுவுநிலை உரைத்தன்று . 


பு . வா . 18 


ஒல் ஒலி நீர் ஞாலத்து உணர்வோ வீழுமிதே 
நல்லிசை முச்செந்தீ நான் மறையோன் - செல்லவும் 
வென்று அன்றி மீளா விறல் வேந்தர் வெம்பகை 
என்றன்றி மீண்டது இலர் . 

பு . வா . 

18 


( நல்ல புகழும் முத்தீ ஓம்பலும் உடைய நான்மறை 
அந்தணன் சந்து செய்விக்கச் சென்றானாக , முன்பெல்லாம் 
பகைமேற் சென்றால் வெற்றிபெற்றால் ஒழிய மீளாத பகை 
மன்னர் இருவரும் , பகை என்று மேற்சென்ற அளவோடு 
போர் செய்யாது மீண்டனர் என்பதனை நோக்க இவ்வுலகில் 
போர் செய்தலைத் தடுக்கும் அறிவின் சிறப்பு உணரப் 
படுகிறது என்றவாறு . 


நான் மறையோன் செல்லவும் விறல்வேந்தர் வெம்பகை 
என்றன்றி மீண்டது இலர் என்பது துறைச்செய்தி . ] 


அவைய முல்லை : 


கவை நீங்க நடுவு கூறும் 
அவைய மாந்தர் இயல்பு உரைத்தன்று . பு . வா . 19 


தொடைவிடை ஊழாத் தொடைவிடை துன்னித் 
தொடைவிடை ஊழ்இவை தோலாத் - தொடைவேட்டு 
அழிபடல் ஆற்றல் அறிமுறை என்று எட்டின் 
வழிபடர்தல் வல்லது அவை . 


4. வா . 19 


196 

லக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 
எட்டாவன 

குடிப்பிறப்புக் கல்வி குணம் வாய்மை தூய்மை 
நடுச்சொல்லு நல்லணி ஆக்கம் - கெடுக்கும் 
அழுக்காறு அவா இன்மை அவ்விரண்டோ டெட்டும் 
இருக்கா அவையின்கண் எட்டு . 


( வழக்கிடுவோரை ஆராய்ந்து வினாவிப் பின் அவர் 
விடையையும் ஆராய்ந்து வினாவும் விடையும் முறைமையும் 
இம் மூன்றும் தப்பாத தீர்ப்பு முடிவை விரும்பித் தோல்வி 
யினையும் வெற்றியினையும் பட்டாங்கு அறியும் முறையை 
மேற்கொண்டு தனக்குரிய எண்வகைப் பண்போடு செல்ல 
வல்லதே நீதி வழங்கும் அவை ஆகும் என்றவாறு . 


குடிப்பிறப்பு கல்வி குணம் வாய்மை தூய்மை நடுவுநிலை 
அழுக்காறாமை அவாவின்மை என்பன எண்வகைப் பண்பு 
களாம் . அறிமுறை என்று எட்டின் வழிபடர்தல் வல்லது 
அவை என்பது துறைச்செய்தி 

* குடிப்பிறப்பு அடுத்துப் பனுவல் சூடி 
விழுப்பேர் ஒழுக்கம் பூண்டு காமுற 
வாய்மை வாய்மடுத்து மாந்தித் தூய்மையிற் 
காதல் இன்பத்துத் தூங்கித் தீது அறு 
நடுவுநிலை நெடுநகர் வைகி வைகலும் 
அழுக்கா றின்மை அவா வின்மைஎன 
இருபெரு நிதியமும் ஒருதாம் ஈட்டும் 
தோலா நாவின் மேலோர் பேரவை , 

ஆசிரியமாலை 


என்னும் பழம்பாடல் எட்டுவகை நுதலிய அவையத்தை 
விளக்கும் . ] 

கணிவன் முல்லை : 


. 


துணிபு உணரும் தொல்கேள்விக் 
கணிவனது புகழ் கிளந்தன்று . 


4. வா . 20 


புறத்திணையியல் - வாகை நூற்பா எண் 15 


197 


புரிவின்றி யாக்கை போல் போற்றுவ போற்றிப் 
பரிவின்றிப் பட்டாங்கு அறியத் - திரிவின்றி 
விண் இவ் வுலகம் விளைக்கும் விளைவெல்லாம் 
கண்ணி உரைப்பான் கணி . 


பு வா . 20 


[ தன் உடலைப் பேணுமாறு கல்வியறிவைத் தவறாது 
போற்றி மக்கள் வருந்தாது உண்மையை உணரும் வகைத் 
தவறு எதுவும் இன்றி வானமும் நிலவுலகும் உண்டாக்கும் 
நிகழ்ச்சிகளை எல்லாம் கருதிக் கூறுபவன் சிறந்த கணி 
ஆவான் என்றவாறு . 
திரிவீன்றி , விண் இவ்வுலகம் 

விளைக்கும் 
எல்லாம் கண்ணி உரைப்பான் கணிஎன்பது துறைச்செய்தி . ] 


விளைவு 


. 


மூதின் முல்லை 
* அடல்வேல் ஆடவர்க்கு அன்றியும் அவ்வில் 
மடவரல் மகளிர்க்கும் மறம்மிகுத் தன்று . பு . வா . 21 


வந்த படைநோனாள் வாயில் முலைபறித்து 
வெந்திறல் எஃகம் மிறைக்கொளீஇ - முந்தை 
முதல்வர்கள் தான் காட்டி மூதில் மடவாள் 
புதல்வனைச் செல்கென்றாள் போர்க்கு , 4. வா . 

21 


[ எதிர்த்துவந்த படைகண்டு மனம் பொறாது வீட்டுவாச 
லில் படர்ந்திருந்த முல்லையின் பூவைப் பறித்துக் காவல் 
முல்லையாகச் சூட்டி , வேலினை வளைவு நீக்கி மகன் கையில் 
கொடுத்து அவன் பரம்பரை முன்னவருடைய நடுகற்களைக் 
காட்டி அவனை வீரத்தாய் போர்க்களத்துக்கு அனுப்பினாள் . 


| 


முலைபறித்து என்பதற்கு மகன் பாலுண்டு கொண்டிருந்த 
செயலை நீக்கி என்பாரும் உளர் . பாலுண்ணும் குழந்தையைப் 
போருக்கு அனுப்பினாள் என்பது வியப்பிற்குரியது . 

மூதின்மடவாள் புதல்வனைப் போர்க்குச் செல்கான்றாள் 
என்பது துறைச் செய்தி . ) 


198 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


ஏறு ஆண் முல்லை : 


6 


மாறு இன்று மறம்கனலும் 
ஏறு ஆண்குடி எடுத்து உரைத்தன்று . 


பு.வா. 22 


கல் நின்றான் எந்தை கணவன் களப்பட்டான் 
முன் நின்று மொய் அவிந்தார் என்னையர் - பின் நின்று 
கைபோய் கணை உதைப்பக் காவலன் மேல்ஓடி 
எய்போல் கிடந்தான் என் ஏறு . 


பு . வா 22 


[ வீரத்தாய் எந்தை நடுகல் ஆயினான் . என் கணவன் 
போர்க்களத்தில் இறந்தான் . என் தமையன்மாரும் போர்க் 
களத்தில் இறந்தனர் . என் புதல்வன் பகைமன்னனை எதிர்த்து 
உடலெல்லாம் கணைமூழ்க முள்ளம்பன்றிபோல் களத்தில் 
இறந்து பட்டான் என்று கூறும் செய்தியை உரைத்தவாறு . 


இப்பாடல் முழுதும் துறைச்செய்தி . ] 


வல்லாண் முல்லை : 


இல்லும் பதியும் இயல்பும் கூறி 
நல்லாண் மையை நலம்மிகுத் தன்று . பு . வ .23 


- 


வில் முன் கணைதெரியும் வேட்டைச் சிறுசிறாஅர் 
முன்முன் முயல்உகளும் முன்றிற்றே 

மன்முன் 
வரைமார்பின் வேல்மூழ்க வாள் அழுவம் தாங்கி 
உரைமாலை சூடினான் ஊர் . 


4. வா . 23 


[ வாட்போரில் எதிர்த்து மார்பில் வேல் மூழ்கப் புகழ் 
மாலை சூடிய வீரன் ஊர் வில்லினை ஆராய்வதற்குமுன்னே 
அம்புகளை ஆராயும் வேட்டையாடும் சிறுவர் முன்னே முயல் 
கள் தாவீத் திரிதற்கு இடமாகிய முன்னிடங்களை உடையது 


என்றவாறு . 


புறத்திணையியல் - வாகை நூற்பா எண் 15 199 
மார்பில் வேல் மூழ்க உரைமாலை சூடினான் ஊர் வேட் 
டைச் சிறுசிறா அர்முன் முயல் உகளும் முன்றிற்று என்பது 
துறைச்செய்தி ] 

காவல் முல்லை : 


தவழ்திரை முழங்கும் தண்கடல் வேலிக் 
கமழ்தார் மன்னவன் காவல்மிகுத் தன்று . 


பு வா . 24 


- 


பெரும்பூண் சிறுதகைப் பெய்மலர்ப் பைந்தார் 
கருங்கழல் வெண்குடையான் காவல் விரும்பான் 
ஒருநாள் மடியின் உலகின் மேல் நில்லாது 
இரு நால் வகையார் இயல்பு . 


பு . வா . 24 


இருநால்வகை - மேற்கூறிய குடிப்பிறப்பு முதலியன . 

[அரசன் காவலை விரும்பாது ஒருநாள் சோம்பியிருப்பின் 
நீதி வழங்கும் சான்றோர் இயல்பு பயன்படாது ஒழியும் 


என்றவாறு . 


வெண்குடையான் காவல் மடியின் இருநால்வகையார் 
இயல்பு நில்லாது என்பது துறைச் செய்தி ] 


காவல் முல்லையின் பக்கம் : 


‘ தக்காங்குப் பிறர் கூறினும் 
அத்துறைக்கு உரித்தாகும் . 


பு . வா . 25 


மௗ 


பு . வா . 25 


வறு இன்று உவகையுள் வைக உயிர் ஓம்பி 
ஆறில் ஒன்று ஆனாது அளித்துண்டு - மாறின்று 
வான்காவல் கொண்டான் வழி நின்று வைகலும் 
தான்காவல் கொண்டல் தகும் . 
[ அகப்பகையும் புறப்பகையும் செற்று நாட்டு உயிர் 
களைப் பாதுகாத்து ஆறில் ஒன்று வரிதிரட்டித் தன் தந்தை 
சென்ற நல்லாற்றிலேயே தானும் ஆளுதலே அரசனுக்கு 
ஏற்றது என்றவாறு. 


200 இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 

ஊறின்றி உயிர் ஓம்பி அளித்து உண்டு அரசன் காவல் 
கோடலே தகும் என்பது துறைச்செய்தி ) 


பேராண் முல்லை ; 
உளம்புகல மறவேந்தன் 
களம்கொண்ட சிறப்பு உரைத்தன்று . பு . வா . 26 


ஏந்துவாள் தானை இரிய உறைகழித்துப் 
போந்துவாள் மின்னும் பொருசமத்து வேந்தன் 
இருங்களி யானை இனம் இரிந்து ஓடக் 
கருங்கழலான் கொண்டான் களம் . 


பு . வா 26 


[ வாட்படை தோற்றோட வாள்வீசி பகைமன்னர் 
யானைத்திரள் தோற்றோட வீரன் போர்க்களத்தை வென்று 
தனதாக்கிக் கொண்டான் என்றவாறு . 


பகைவர் தானை இரிய யானை ஓடக் கருங்கழலான் களம் 
கொண்டான் என்பது துறைச்செய்தி . ) 

மறமுல்லை : 
வெள்வாள் வேந்தன் வேண்டியது ஈயவும் 
கொள்ளா மறவன் கொதிப்பு உரைத்தன்று . பு.வா .27 
வீல் நவில் தோளானும் வேண்டிய கொள்கென்னும் 
கல் நவில் திண்தோள் கழலானும் மன்னன் முன் 
ஒன்றான் அழல்விழியா ஒள்வாள் வலன் ஏந்தி 
நின்றான் நெடிய மொழிந்து . 


- 


4. வா . 27 


[ வில்பழகிய தோளுடைய மன்னன் வீரன் விரும்பிய 
வற்றைக் கொள்ளுமாறு கூறவும் வீரன் அரசன் கூற்றினை 
ஏலாது அழல் விழித்து வாள் ஏந்தி வீரவுரை கூறி வெகுளி 
நீங்காது கொடையினை ஏலாது நின்றான் என்றவாறு . 


கழலான் வேண்டிய கொள்க என்னும் மன்னன் முன் 
ஒன்றான் நெடிய 

மொழிந்து நின்றான் என்பது துறைச் 
செய்தி . 


புறத்திணையியல் - வாகை நூற்பா எண் 15 


201 


இது வீரத்தையன்றிக் கொடையை விரும்பாத வீரன் 
இயல் கூறியது . ) 

குடை புகழ் முல்லை : 


மொய் தாங்கிய முழுவலித்தோள் 
கொய்தாரான் குடை புகழ்ந்தன்று . 


பு . வா . 28 


வேயுள் வீசும்பு விளங்கு கதிர்வட்டம் 
தாய புகழான் தனிக்குடைக்குத் - தோயம் 
எதிர்வழங்கு கொண்மூ இடைபோழ்ந்த சுற்றுக் 
கதிர் வழங்கு மாமலை காம்பு . 


4. வா . 28 


சுற்று - சுற்றுத்தாமம் . 


[ அரசன் குடைக்கு வானமே போர்வையாம் ; ஞாயிறு 
மேல் வட்டமாம் ; மழைசொரியும் மேகம் சுற்றுத் தாமமாம் ; 
திங்களும் ஞாயிறும் வழங்கும் மேருமலை காம்பாகும் ; 
எனவே அரசன் குடை . உலகம் முழுதும் நிழல் செய்வதாம் 
என்றவாறு . 


இப்பாடல் முழுதும் துறைச்செய்தி . ] 


கண்படை நிலை : 


4. வா . 29 


* மண்கொண்ட மறவேந்தன் 

கண்படை நிலை மலிந்தன்று . 
கொங்கலர் தார் மன்னரும் கூட்டளப்பக் கூற்றணங்கும் 
வெங்கதிர்வேல் தண்தெரியல் வேந்தற்குப் - பொங்கும் 
புனல் ஆடை யாளும் புனைகுடைக்கீழ் வைகக் 
கனலா துயில் ஏற்ற கண் . 

பு . வா . 29 


பகை 


[ நம் அரசனுக்கு முன்னர்த் திறைகொடாத 
மன்னரும் திறைசெலுத்த அதனால் நிலமகள் தன்குடைக் 


26 


202 

இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
கீழ்த் தங்கவே , பகைவர் இலராதலின் சிவவாத அவன் 
கண்கள் துயில் ஏற்றன என்றவாறு . 

வேந்தற்குப் புனல் ஆடையாளும் புனை குடைக்கீழ் 
வைகக் கனலாக் கண் துயில் ஏற்ற என்பது துறைச்செய்தி . ) 


அவிப்பலி : 


வெள்வாள் அமருள் செஞ்சோறு அல்லது 
உள்ளா மைந்தர் உயிர்ப்பலி கொடுத்தன்று . பு.வா. 30 


4. வா . 30 


சிறந்தது இதுவென்று செஞ்சோறு வாய்ப்ப 
மறம்தரு வாள் அமர் என்னும் - பிறங்கு அழலுள் 
ஆருயிர் என்னும் அவிவேட்டார் ஆங்கு அஃதால் 
வீரியர் எய் தற்பால வீடு . 
[ வீரத்தை வெளிப்படுத்தும் போர்க்களமாகிய நெருப் 
பிலே உயிர் என்ற அவிப் பொருளைச் செஞ்சோற்றுக் கடன் 
கழிக்க வீரர்கள் வேட்டு வீர சுவர்க்கம் 

அடைந்தனர் 
என்றவாறு . 

செஞ்சோறு வாய்ப்ப அமர் அழலுள் வீரியர் உயிர் 
அவி வேட்டார் என்பது துறைச்செய்தி ] 


4. வா . 31 


சால்பு முல்லை : 
வாள்தோயும் மலை அன்ன 

சான்றோர் தம் சால்புஉரைத்தன்று . 
உறைஆர் விசும்பின் உவாமதிப் போல 
நிறையா நிலவுதல் அன்றிக் - குறையாத 
வங்கம்போழ் முந்நீர் வளம்பெறினும் வேறாமோ 
சங்கம் போல் வான்மையார் சால்பு . 

பு . வா . 31 


[ மழை நிறைந்த வானத்தில் நிரம்பி ஒளிவீசும் முழுமதி 
போலப் பண்புகளால் நிறைந்து நிலவுவரேயன்றி வலம்புரி - 


புறத்திணையியல் - வாகை நூற்பா எண் 15 203 
யன்ன குலம்புரி பிறப்பினராகிய சான்றோர் கடல் போன்ற 
செல்வம் கிடைப்பதாயினும் தம் பண்பு மாறார் என்றவாறு . 

வான்மையார் சால்பு நிறையா நிலவுதல் அன்றி முந்நீர் 
வளம்பெறினும் வேறாமோ என்பது துறைச் செய்தி . ] 


கிணைவன் புகழ்ந்த களவழி : 


தண்பணை வயல் உழவனைத் 
தெண்கிணைவன் திருந்து புகழ் கிளந்தன்று . 


பு . வா . 32 


- 


பகடுவாழ்க என்று பனி வயலுள் ஆமை 
அகடுபோல் அங்கண் தடாரி துகள் துடைத்துக் 
குன்று போல் போர்வில் குரிசில் வளம்பாட 
ன்றுபோம் எங்கட்கு இடர் . 


பு . வா . 32 


[ ஆமையின் வயிறுபோன்ற அழகிய அடிக்கும் பக்கத்தை 
உடைய கிணைப் பறையின் மாசு நீக்கி உழவனுடைய ஏர் 
வளம் வாழ்க என்று மலைபோன்ற வைக்கோல் போரினை 
உடைய அவன் வளத்தைப் பாடிய அளவில் எம் வறுமைத் 
துயரம் தீரும் என்று கிணைவன் சொற்றவாறு . 

போர்வு - போர்பு- வைக்கோல் முதலியவற்றின் போர் . 


பகடுவாழ்க என்று குரிசில் வளம்பாட எங்கட்கு இடர் 
போம் என்பது துறைச்செய்தி ] 

பொருளொடு புகறல் : 
‘ வையகத்து விழைவு அறுத்து 
மெய்யாய பொருள் நயந்தன்று . 


4. வா . 33 


ஆம் இனி மூப்பும் அகன்றது இளமையும் 
தாம் இனி நோயும் தலைவரும் - யாம் இனி 
பெய்ஐந்தும் மீதுஊர வைகாது மேல்வந்த 
ஐயைந்தும் ஆய்வது அறிவு . 

பு . வா . 

33 


204 

இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
ஐயைந்தும் ஆய்தல் புருடன் முதல் நிலன் ஈறாகக் 
கிடந்த இருபத்தைந்து தத்துவங்களையும் ஆராய்தல் . 
அது மூலப்பகுதி ஒன்றில் தோன்றியது அன்மையின் பகுதி 
யேயாம் எனவும் , அதன்கண் தோன்றுவன அதனை நோக்கின் 
விகுதியாம் எனவும், தன்கண் தோன்றுவனவற்றை நோக்கப் 
பகுதியாம் எனவும் , அவற்றின்கண் தோன்றிய மனமும் 
ஞானேந்திரியங்கள் ஐந்தும் , கன்மேந்திரியங்கள் ஐந்தும் , 
பூதங்கள் ஐந்தும் தன்கண் தோன்றுவன இன்மையின் 
விகுதியேயாம் எனவும் , புருடன் ஒன்றில் தோன்றாமையா 
னும் , தன்கண் தோன்றுவன இன்மையானும் அவை இரண் 
டும் ஆகான் எனவும் தெரிதல் . 


[நம் இளமை நீங்கிவிட்டது ; இனி முதுமையும் வந்து 
விடும் . நோயும் பரவி வரும் . ஆதலின் யாம் மெய் வாய் 
கண் மூக்குச் செவி என்ற ஐம்பொறிகளும் நம்மைத் துன் 
புறுத்தும் வகையில் இந்நிலையிலேயே தங்காமல் இப்பிறவிக் 
குக் காரணமாகி வந்த இருபத்தைந்து தத்துவங்களையும் 
ஆராய்ந்து உணர்தலே அறிவாகும் என்றவாறு . 


ஐயைந்தாவன மெய் முதலிய பொறி ஐந்தும் , நிலம் 
முதலிய பூதம் ஐந்தும் , சுவை முதலிய தன்மாத்திரைகள் 
ஐந்தும் , மொழி முதலிய துணைக்கருவிகள் ஐந்தும் , மனம் 
முதலிய உட்பொறிகள் மூன்றும் புருடனும் மூலப்பகுதியும் 
ஆம் . 

மெய் ஐந்தும் மீதூர வைகாது மேல்வந்த ஐயைந்தும் 
ஆய்வது அறிவு என்பது துறைச்செய்தி ] 


அருளொடு நீங்கல் : 


ஒலிகடல் வையகத்து 

நலிவுகண்டு நயப்பு அவிந்தன்று . 
கயக்கிய நோயவாய்க் கை இகந்து நம்மை 
இயக்கிய யாக்கை இறாமுன் - மயக்கிய 


பு . வி. 34 


புறத்திணையியல் - வாகை நூற்பா எண் 15 


205 


பண்பு அடா வைகும் பயன்ஞால நின் வலை 
உள்படாம் போதல் உறும் . 


பு . வா . 34 


[ நம்மைக் கலக்கிய நோய்களுக்கு இருப்பிடமாய் நம் 
வசப்படாது நம்மை வசப்படுத்தி இயக்கிவரும் இவ்வுடல் 
அழிவதற்கு முன்பு நம்மைத் தன்வயின் ஈர்த்து மயங்கச் 
செய்யும் குணங்களை அடுத்துத் தங்கும் பயனாகிய உலகம் 
என்னும் நெடிய கண்ணியில் அகப்படாது அகன்று போதலே 
நமக்கு மேம்பட்ட செயலாம் என்றவாறு 


யாக்கை இறாமுன் ஞால நீள்வலை உட்படாது போதல் 
உறும் என்பது துறைச் செய்தி . ) 


ஒத்த நூற்பாக்கள் 


அறுவகைப்பட்ட பார்ப்பனப் பக்கமும் 
ஐவகை மரபின் அரசர் பக்கமும் 
இருமூன்று மரபின் ஏனோர் பக்கமும் 
மறுவில் செய்தி மூவகைக் காலமும் 
நெறியின் ஆற்றிய அறிவன் தேயமும் 
நாலிரு வழக்கின் தாபத பக்கமும் 
பாலறி மரபின் பொருநர் கண்ணும் 
அனை நிலை வகையோடு ஆங்கு எழுவகையின் 
தொகை நிலை பெற்றது என்மனார் புயவர் 

தொல் . பொ .74 
கூதிர் வேனில் என்றிரு பாசறைக் 
காதலின் ஒன்றிக் கண்ணிய மரபினும் 
ஏரோர் களவழி அன்றிக் களவழி 
தேரோர் தோற்றிய வென்றியும் தேரோர் 
வென்ற கோமான் முன்தேர்க் குரவையும் 
ஒன்றிய மரபின் பின்தேர்க் குரவையும் 
பெரும்பகை தாங்கும் வேலி னானும் 
அரும்பகை தாங்கும் ஆற்ற லானும் 


206 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


புல்லா வாழ்க்கை வல்லாண் பக்கமும் 
ஒல்லார் நாணப் பெரியவர்க் கண்ணிச் 
சொல்லிய வகையின் ஒன்றொடு புணர்ந்து 
தொல்உயிர் வழங்கிய அவிப்பலி யானும் 
ஒல்லார் இடவயின் புல்லிய பாங்கினும் 
பகட்டி னானும் மாவி னானும் 
துகள் தபு சிறப்பின் சான்றோர் பக்கமும் 
கட்டில் நீத்த பாலி னானும் 
எட்டுவகை நுதலிய அவையத் தானும் 
கட்டமை ஒழுக்கத்துக் கண்ணுமை யானும் 
இடையில் வன்புகழ்க் கொடைமை யானும் 
பிழைத்தோர்த் தாங்கும் காவ லானும் 
பொருளொடு புணர்ந்த பக்கத் தானும் 
அருளொடு புணர்ந்த அகற்சி யானும் 
காமம் நீத்த பாலி னானும்என்று 
இருபால் பட்ட ஒன்பதிற்றுத் துறைத்தே . 

தொ . பொ . 75 


சீர்சால் வாகை வாகை அரவம் 


அரச வாகை முரச வாகை 
மறக்கள வழியொடு களவேள் விய்யே 
முன்தேர்க் குரவை பின்தேர்க் குரவை 
பார்ப்பன வாகை வாணிக வாகை 
வேளாண் வாகை பொருந வாகை 
அறிவன் வாகை தாபத வாகை 
கூதிர்ப் பாசறை வாடைப் பாசறை 
அரச முல்லை பார்ப்பன முல்லை 
அவைய முல்லை கணிவன் முல்லை 
மூதின் முல்லை ஏறாண் முல்லை 
வல்லாண் முல்லை காவல் முல்லை 
பேராண் முல்லை மறமுல் லையே 
குடைமுல் லையொடு கண்படை நிலையே 


புறத்திணையியல் - காஞ்சி நூற்பா எண் 16 


207 


அவிப்பலி என்றா சால்பு முல்லை 
கிணைநிலை ஏனைப் பொருளொடு புகறல் 
அருளொடு நீங்கல் உளப்படத் தொகைஇ 
மூன்று தலை யிட்ட மூவீ ரைந்தும் 
வான்தோய் வாகைத் திணையது வகையே . பு . வெ . 8 
நாற்குலப் பக்கமுக் காலம் களவழி நற்குரவை 
ஆற்றல்வல் லாண்வேட்கை யார் பக்கம் மேன்மை 

அரும்பொருளே 
தோற்றிய காவல் துறவு கொடை படையாளர் பக்கம் 
மாற்றிய வேற்றுமையோடு மற்றும்மிவை வாகையிலே . 

வீர - 104 

15 
காஞ்சியின் இலக்கணம் 


614 


காஞ்சி தானே பெருந்திணைப் புறனே 
பாங்கருஞ் சிறப்பின் பல்லாற் றானும் 
நில்லா உலகம் புல்லிய நெறித்தே. 


இது காஞ்சித்திணை பெருந்திணைக்குப் புறன் என்பதூ 
உம் , அதன் பொருளும் கூறுகின்றது . 


( இ - ள் ) இது மேற்கூறிய புறத்திணை ஏழனுள் 
காஞ்சித்திணை முற்கூறிய அகத்திணை ஏழனுள் பெருந் 
திணைக்குப் புறனாகும் ; அஃது ஒன்றற்கு ஒன்று 

உரிமை 
ஆதல் அரிய சிறப்பினால் . யாக்கை , செல்வம் , இளமை முத 
லிய பல நெறியானும் நில்லாத உலகியற்கையைப் பொருந் 
திய நெறியினை உடைத்து என்றவாறு . 


. 


புறத்திணை பலவற்றுள் , காஞ்சி தானே பெருந்திணைப் 
புறனே என இதனைப் பிரித்து ஓதினார் ; எண்வகை மணத் 
தினும் நான்கு மணம் பெற்ற பெருந்திணை போல இக்காஞ்சி 
யும் அறம் முதலாகிய மும்முதற் பொருளும் அவற்றது நிலை 
யின்மையும் ஆகிய ஆறனுள்ளும் நிலையின்மை மூன்றற்கும் 


208 இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
உரித்தாய் எல்லாத்திணைகட்கும் ஒத்த மரபிற்று ஆகலானும் , 
‘ பின்னர் நான்கும் பெருந்திணைபெறும் தொல் . பொ . 105 
என்ற நான்கும் சான்றோர் இகழ்ந்தாற்போல அறம் முதலிய 
வற்றது நிலையின்மை உணர்ந்து அவற்றை அவர் இகழ்த 
லானும் ஏறிய மடல் திறம் முதலிய நான்கும் பொருந்தாக் 
காமம் ஆயினவாறு போல உ.லகியல் நோக்கி நிலையாமை 
நற்பொருள் அன்று ஆகலானும் , உரிப்பொருள் 

இடம் 
மயங்கி வருதல் அன்றித் தனக்கு நிலம் இல்லாத பெருந் 
திணைபோல அறம் பொருள் இன்பம் பற்றி அன்றி வேறு 
நிலையாமை என்பது ஒரு பொருள் இன்று ஆதல் ஒப்புமை 
யானும் என்பது . எனவே , காஞ்சித்திணை பெருந்திணைக்குப் 
புறன் என்றல் ஆணை கூறல் அன்று ஆயிற்று . 

16 


விளக்கம் 


காஞ்சி பெருந்திணைக்குப் புறனாகிய செய்தி நச்சினார்க் 
கினியர் வரைந்த விளக்கம் கொண்டே விளக்கப்படுகிறது . 
இந்நூற்பாவிற்கு நச்சினார்க்கினியர் தனக்குத் துணையில்லாத 
வீட்டின்பம் ஏதுவாக அறம் பொருள் இன்பமாகிய பொருட் 
பகுதியானும் அவற்றுப் பகுதியாகிய உயிரும் யாக்கையும் 
செல்வமும் இளமையும் முதலியவற்றானும் நிலைபேறு இல் 
லாத உலக இயற்கையைப் பொருந்திய நன்னெறியினை 
உடைத்து காஞ்சித்திணை என்றவாறு . எனவே , வீடுபேறு 
நிமித்தமாகப் பல்வேறு நிலையாமையைச் சான்றோர் சாற்றும் 
குறிப்பினது காஞ்சி ஆயிற்று . பாங்கு- துணை . (சமம் ) 
என்று உரை வரைந்துள்ளார் . 


. 


இனி , உரையாசிரியர் , காஞ்சி பெருந்திணைக்குப் 
புறனாயவாறு என்னை எனின் ஏறிய மடல்திறம் முதலாகிய 
நோம் திறக்காமப்பகுதி அகத்திணை ஐந்தற்கும் புறனாயவாறு 
போல இது புறத்திணை ஐந்தற்கும் புறனாகலானும் , இது 
போல அதுவும் நிலையாமை நோந்திறம் பற்றியும் வருதலா 
னும் அதற்கு இது புறனாயிற்று என்பர் 

தொல் . பொ . 76 


புறத்திணையியல் - காஞ்சி நூற்பா - எண் 17 


209 


பொறி அவிக்கும் உரன் இன்றி இன்பம் விழைந்து 
மேவன செய்வார் காமவகை பெருந்திணையாவது போல , 
முயற்சி மேற்கொள்ளும் உரன் இன்றி நிலையாமை சொல்லி 
நெஞ்சு அழிய மனம் மடிவதே காஞ்சியாவதானும் , இவ் 
விரண்டுக்கும் இடம் பொழுது இரண்டும் வரையறை இன்மை 
யானும் பெருந்திணைக்குக் காஞ்சி புறனாயிற்று . 

( பாரதியார் - புற . 22 உரை ) 


காஞ்சித் துறைகள் 


615 


வருபடை கோனான் மடுத்து எதிர் ஊன்றக் 
கருதிவேல் உழவன் காஞ்சி சூடு தலும் 1 
மேல்வரு படைவரல் மிகவும் ஆற்றா 
வேல்வல் ஆடவர் விறல்மிகுத்து எதிர்தலும் 
வந்து புலத்து இறுத்தோர் வரம்புகட வாமைத் 
தந்தம் கடவை தழீஇய தழிஞ்சியும் 
வடிசுடர் வேலோன் வாட்குடி யவர்க்குப் 
படுசுடர் இமைக்கும் படைபல வழங்கலும் 4 
வழங்கலும் மறவர் அவ் வரிசை ஏத்தித் 
தழங்கு ஒலி முரசில் சாற்றிய பக்கமும் 
தாங்குவிறல் மறவர் தத்தம் தோள் வலி 
வீங்குபடை நாப்பண் விளைத்தபெருங் காஞ்சியும் 
அருமுனை இறுத்தோன் அறைகூ வியபின் 
செருமுனைச் செல்கெனச் செப்பு வாள் செலவும் 
முதுகுடி மறவர் முன்னுறச் சூழக் 
கொதி அழல் வேலோன் குடைமுனைச் சேறலும் 
இன்னது பிழைப்பின் இதுவா கியர் எனத் 
துன்னருஞ் சிறப்பின் வஞ்சினக் காஞ்சியும் 
நெர்பொரு மள்ளர் நெடுங்குடை வேந்தன் 
போர்எதிர் பூக்கோள் நிலையும் 10 அதா அன்று 
தூசி தாங்கிவீழ் சுழல்விழி மறவன் 


27 


210 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
ஏசு இல்வான் தலைச்சிறப்பு இயம்புதலைக் காஞ்சியும் 11 
அந்தம் இல் பெருஞ்சிறப்பு அமர்வீழ் அருந்தலை 
தந்தவர்க்கு ஈந்த தலைமா ராயமும்12 
முலையும் முகனும் சேர்த்திக் கொண்டோன் 
தலையொடு முடிந்த நிலையோடு 18 தொகை இத் 
திறங்கொள்வேற்று அரசரும் சென்னி துளங்க 
மறங்க டாவிய வயங்கு மறக் காஞ்சியும் 14 
பண்புஉற வருஉம் பகுதி நோக்கிப் 
புண்கிழித்து முடியும் அத்துறைக் கூற்றும் 15 
ஏமச் சுற்றம் இன்றிப் புண்ணோன் 
பேஎய்ஓம் படுத்த பேஎயோம் 1 6 புதலும் 
ஆஅய களத்தில் அவிந்தவாள் உழவர்க்குப் 
பேஎய் அஞ்சிய பேஎய்க் காஞ்சியும் 1 7 
லியல் மனை விடலை விழுப்புண் காப்பவும் 
துயல் முலைப் பேஎய்மகள் தொட்ட காஞ்சியும் 15 
இன்னகை மனைவி பேஎய் புண்ணோன் 
துன்னுதல் கடிந்த தொடாஅக் காஞ்சியும் 19 

ன்னன் என்று இரங்கும் மன்னைக் காஞ்சியும் 20 
மன்னன்மற வர்க்கு மட்டு ஈந்தகள் காஞ்சியும் - 1 
காதல் கணவனோடு கதழ் எரி மூழ்கும் 
மாதர்மலிபு உரைத்த ஆஞ்சிக் காஞ்சியும் - 2 
மன்உயிர் நீத்த வேலின் மனையோள் 
இன்உயிர் நீத்த அத்துறைப் பகுதியும் 2 1 
கறுத்தவாள் உழவன் இக் கன்னியைத் தருக என 
மறுத்துஉரை யாடிய மகட்பால் காஞ்சியும் 
மன்னவன் இகல்மறம் மடங்கவேல் இறைவன் 
முன் இருந்து அருமுனை முரித்தமுன் இருப்பும் - 5 
என்று முறை நவின்ற எழுமூன்றும் நான்கும் 
சென்று எதிர் காஞ்சித் திணையது விரியே . 


24 


இது , முற்கூறிய காஞ்சித்திணை இத்துணைத்துறை 
உடைத்து என்கின்றது . 


211 


புறத்திணையியல் - காஞ்சி நூற்பா எண் 17 


( இ - ள் ) வருபடை நோனான் மடுத்து எதிர் ஊன்றக் 
கருதி வேல் உழவன் காஞ்சி சூடுதல் முதல் , ஈறாகிய , மன் 
னன் இகல் மறம் மடங்க வேல் இறைவன் முன் இருந்து அரு 
முனை முரித்த முன்னிருப்பும் என முறையே சொல்லப்பட்ட 
இருபத்தைந்து துறையும் சென்று எதிர் ஊன்றல் ஆகிய 
காஞ்சித் திணையினது வீரியாம் என்றவாறு . 

விளக்கம் 
[ 1 காஞ்சி சூடுதல் 

தன்னை எதிர்த்து வரும் வஞ்சி வேந்தனுடைய படை 
கண்டு மனம் பொறாது அவனை எதிர் ஊன்றுதற்கு 
வேலையே கலப்பையாகக் கொண்டு பகைவர் மார்பினை 
உழும் அரசன் காஞ்சிப் பூவினைச் சூடுதலைக் கூறுவது . 
2 காஞ்சி எதிர்வு 
தம்மேல் வஞ்சிவேந்தன் படை எதிர்க்க வருதலை மிக 
வும் பொறாத வேற்போரில் வல்ல வீரருடைய ஆற்றலை 

மிகவும் சிறப்பித்துக் கூறுவது . 
3 தழிஞ்சி 

தம் நாட்டின் மீது படையெடுத்தலைக் கருதிப் புறத்தே 
பாடி வீடு அமைத்துத் தங்கிய வஞ்சியார் தம் நாட்டு 
எல்லையைக் கடந்து உட்புகாதபடி வழிகள் பலவற்றை 
யும் பாதுகாத்தலைக் கூறுவது . 


4 படைவழக்கு 

காய்ச்சி வடிக்கப்பட்டு ஒளிவீசும் வேலை ஏந்திய மன் 
னன் வாள் ஏந்திப் பொரும் மறக்குடியில் பிறந்த வீர 
ருக்கு ஒளி வீசும் படைக்கலன்களை வழங்கியமை கூறு 

வது 
5 

படைவழக்கின் பக்கம் 
அரசன் படைக்கலன்களைத் தமக்கு வழங்கிய அளவில் 
வீரர்கள் தமக்கு வழங்கப்பட்ட பாராட்டுதலைப் புகழ்ந்து 


212 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


கடமையை 


ஒலிக்கும் முரசு ஒலியின் இடையே தம் 
எடுத்துக் கூறுவதும் அத்துறையின் பாற்படும் . 


படை 


நடுவிலே 


6 பெருங்காஞ்சி 
பகைவரைத் தடுக்கும் ஆற்றல் பொருந்திய வீரர் தம் 
தோள்வலிமையை மிகப் பெரிய 
வெளிப்படுத்திய திறத்தைக் கூறுவது . 
7 வாள்செலவு 
வஞ்சி வேந்தன் போருக்கு அழைத்தபின் போர்க்களத் 
திற்கு மாற்றரசன் வாள் நல்ல நேரத்தில் கொண்டு 
செல்லப்படுவதைக் கூறுவது . 
8 குடைசெலவு 
பழைய மறக்குடி வீரர் முன்னே கூட்டமாகச் சூழ்ந்து 
செல்லக் கொதிக்கும் தீப்போன்ற வேலை ஏந்திய காஞ்சி 
மன்னனுடைய குடை நன்னேரத்தில் போர்க்களம் 
நோக்கிச் செல்லும் திறம் கூறுவது . 
9 வஞ்சினக்காஞ்சி : 
யான் இன்ன செயலைச் செய்யேன் ஆயின் எனக்கு 
இன்ன பழி எய்துவதாகுக என்று கிட்டு தற்கரிய சிறப் 

பினை உடைய சபதம் செய்வதனைக் கூறுவது . 
10 பூக்கோள்நிலை : 

பகைவருக்கு நேராகச் சென்று போரிடும் வீரருக்கு 
நெடிய வெண்குடையினை உடைய அரசன் போருக்கு 
உரிய காஞ்சிப் பூவினை வழங்கிய திறத்தைச் சொல்லு 

வது . 
11 தலைக்காஞ்சி : 

பகைவனுடைய மூன்னணிப் படையினைத் தடுத்துப் 
போர்க்களத்தில் பட்ட சுழலும் விழியினை 


உடைய 


புறத்திணையியல் - காஞ்சி நூற்பா எண் 17 213 
வீரனுடைய குற்றமற்ற மேம்பட்ட தலையின் சிறப்பினை 

எடுத்துப் புகழ்ந்த திறத்தினைக் கூறுவது . 
12 தலைமாராயம் : 

அழிவில்லாத பெரிய சிறப்பினோடு போரில் அறுபட்ட 
வீரன் தலையைக் கொண்டு வந்தவருக்கு அரசன் சிறப்புச் 
செய்தலைக் கூறுவது தலைமாராயம் . தம் வீரன் தலை 
பகைவன் கையில் அகப்படாமல் காத்தல் சிறப்பாகும் . 


13 தலையொடு முடிதல் : 


போர்க்களஞ் சென்று , ஆண்டு இறந்துபட்ட பெருவீர 
னாகிய தன் கணவன் தலையினைத் தன்மார்போடும் முகத் 
தோடும் சேர்த்து அணைத்துக்கொண்டு அவன் மனைவி 
இறந்துபட்ட செய்தியைக் கூறுவது . 
மறக்காஞ்சி : 
பேராற்றல் கொண்ட வேற்றாசரும் வியப்பினாலும் 
அச்சத்தாலும் தலை நடுக்கம் உற வீரன் ஒருவன் தன் 

வீரத்தை வெளிப்படுத்தி விளங்குவதைக் கூறுவது . 
15 மறக்காஞ்சியின் பக்கம் : 

நன்றாகிய குணம் உறுநிலையாசப் பெறுகின்ற பகு 
தியை ஆராய்ந்து பெறுதற்தப்பட்ட விழுப்புண் தீர்ந்து 
வாழும் வாழ்க்கை நிலையின்மையின் அதனை வேண் 
டாது வீரன் தன் புண்களைக் கிழித்துக் கொண்டு இறத் 
தலும் மறக் காஞ்சியின் பாற்படும் . 


16 


பேய் ஓம்புதல் : 
போர்க்களத்தில் , இராக்காலத்தில் , புண்பட்டுக் குற் 
றுயிரோடு கிடந்த வீரனைப் பாதுகாத்தலுக்கு உரிய 
சுற்றம் எதுவும் இன்மையான் அவனைப் பேய்களே 
பாதுகாத்த திறம் கூறுவது . 


214 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


17 பேய்க்காஞ்சி : 

போர்க்களத்தில் இறந்த வாள் உழவராகிய வீரர்கள் 
கண்கள் கனன்று விழித்துக் கொண்டிருப்பதனைக் 
கண்டு பேய்கள் அவர்களை நெருங்குதற்கு அஞ்சிய 
நிலை கூறுவது . 


18 தொட்ட காஞ்சி : 


பரந்த வீட்டின் உள்ளார் வீரனுடைய விழுப்புண்ணுக்கு 
மருந்திட்டுப் பாதுகாவா நிற்கவும் , தொங்கும் நகில் 
களையும் பிளந்த வாயினையும் உடைய பேய் மகள் அவ் 
வீரன் உடலைத் தொட்ட செயலைக் கூறுவது . 


19 தொடாக்காஞ்சி : 

இனிய சிரிப்பினை உடைய மனைவி பேய்கள் புண்ணுற்ற 
வீரனை நெருங்காதவாறு , தடுத்துக் காத்து நிற்கும் 
திறம் கூறுவது . 


20 மன்னைக்காஞ்சி : 

இறந்து பட்டவீரன் இப்படி இப்படி எல்லாம் இருந்தான் 
என்று மற்றவர் இரங்கிப் புலம்பும் செய்திகளைக் 

கூறுவது . 
21 கட்காஞ்சி : 

காஞ்சி மன்னன் தன்வீரருக்குப் போரில் களிப்பு மிகு 
மாறு கள் வழங்கிய திறம் கூறுவது . 


22 ஆஞ்சிக் காஞ்சி : 

தன் அன்புக்கு எழுமையும் உரிய கணவன் உடலோடு 
தீக்குளித்த அவன் அன்புக்குரிய மெல்லிய இயல்பினை 
உடைய மனைவியின் அன்பினைக் கூறுவது . 


புறத்திணையியல் - காஞ்சி நூற்பா எண் 17 


215 


23 ஆஞ்சிக் காஞ்சியின் பக்கம் : 

தன் கணவன் உயிரைப் போக்கிய வேலினைக்கொண்டு 
மனைவி தன் உயிரைப் போக்கிக் கொள்வதும் , அத் 

துறையின் பாற்படும் . 
24 மகட்பால் காஞ்சி : 


பகைவரைக் கோபித்த வாளுழவனாகிய வஞ்சி வேந்தன் 
காஞ்சி மன்னன் மகளைத் தனக்கு மணம் செய்து கொடுக் 
குமாறு கேட்கவும் காஞ்சி மன்னன் மறுத்து உரைத்த 

திறம் கூறுவது . 
25 முன்னிருப்பு : 

தன்னை எதிர்த்து வந்த வஞ்சிவேந்தன் மாறுபட்ட 
வீரம் குறையுமாறு வேலை ஏந்திய காஞ்சி மன்னன் 
முன் இருந்து போர் முனையிலிருந்து வஞ்சியானைத் 
துரத்தித் தங்கிய செயலைக் கூறுவது . 


இவ்விருபத்தைந்து துறைகளும் காஞ்சித் திணையின் 
பால என்பதாம் . 

காஞ்சி சூடுதல் : 


14 வேஞ்சின மாற்றான் விடுதர வேந்தன் 
காஞ்சி சூடிக் கடிமனை கருதின்று , 


பு . கா .1 


அருவரை பாய்ந்து இறுது மென்பார் பண்டு இப் 
பெருவரைச் சீறூர் கருதிச் - செருவெய்யோன் 
காஞ்சி மலையக் கடைக்கணித்து நிற்பதோ 
தோஞ்செய் மறவர் தொழில். 

பு . கா . 


1 


[ போர் செய்ய வாய்ப்பு இன்மையால் உயிர் வாழ 
விரும்பாத வீரர் அரசன் ஊர்காத்தல் கருதிக் காஞ்சி சூடவும் 
வாளா இருப்பரோ என்றவாறு . 


216 

இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 
செருவெய்யோன் காஞ்சி மலைய மறவர் தொழில் கடைக் 
கணித்து நிற்பதோ என்பது துறைச் செய்தி ] . 


விறல் மிகுத்தது : 


* மேல்வரும் படைவரல் மிகவும் ஆற்றா 
வேல்வல் ஆடவன் விறல்மிகுத் தன்று . பு.கா. 

2 


மன்மேல் வரும்என நோக்கான் வரைமார்பில் 
வென்வேல் முகந்தபுண் வெய்துஉயிர்ப்பத்- தன்வேல் 
பிடிக்கலும் ஆற்றாப் பெருந்தகை ஏவத் 
துடிக்கண் புலையன் தொடும் . 


பு.கா .2 


[ இதனைக் காஞ்சி அதிர்வு என்னும் வெண்பாமாலை நூல் . 


தன் மார்பில் முன் போரிட்ட காலை பகைவன் எறிந்த 
வேல் தந்த புண்ணினால் பெருமூச்சுவிட்டுத் தான் வேல் ஏந் 
தும் நிலையிலும் இல்லாத காஞ்சி மறவன் , இந்நிலையிலும் , 
தன்னைப் பகைவன் எதிர்த்துப் பொருவானே என்பதனைத் 
தன் வீரத்தால் கருதாது , புலையனை ஏவ அவன் துடி முழக்கு 
வான் என்றவாறு . 


பெருந்தகை மன்மேல் வரும் என நோக்கான் ஏவப் 
புலையன் துடிக்கண் தொடும் என்பது துறைச் செய்தி . ] 


தழிஞ்சி : 


‘ பரந்து எழுதரு படைத்தானை 
வரம்பு இகவாமைச் சுரம் காத்தன்று .பு . கா . 3 


- 


குலாவும் சிலையார் குறும்புகொள வெஃகி 
உலாவும் உழப்பு ஒழிக வேந்தன் கலாவும் 
இனவேங்கை அன்ன இகல்வெய்யோர் காவல் 
புனம்வேய் நரலும் புழை . 


பு. கா . 3 


புறத்திணையியல் - காஞ்சி நூற்பா எண் 17 217 
[ தம்மிற் கூடிய வேங்கை போன்ற காஞ்சிமறவர் மூங் 
கில்கள் ஒலிக்கும் வழிகளிலெல்லாம் காத்து நிற்கின்றனர் 
ஆதலான் , மண் நசையால் வந்த வீரர் காஞ்சி மறவர் சிற்றூ 
ரைக் கொள்ள மேற்கொள்ளும் செயலை விடுவாராக என்ற 


வாறு . 


என் 


இகல் வெய்யோர் காவல் புனவேய் நாலும் புழை எ 
பது துறைச் செய்தி . ] 

படை வழக்கு : 


முத்து அவிர்பூண் மறவேந்தன் 
ஒத்தவர்க்குப் படைவழங்கின்று . 

பு . கா . 
ஐயம் களைந்திட்டு அடல் வெங்கூற்று ஆலிப்ப 
ஐ இலை எஃகம் அவை பலவும் - மொய் இடை 
ஆள்கடி வெல்களிற்று அண்ணல் கொடுத்தளித்தான் 
வாள் குடி வன்கண் ணவர்க்கு , 

[ வாட்குடி வீரருக்கு வேல்கள் பலவற்றையும் பகைவரை 
அழிக்கும் களிற்றினான் ஆகிய காஞ்சி வேந்தன் ஐயமின்றிக் 
கூற்றுவன் மகிழ்ச்சியால் ஆரவாரிக்கும்படி வழங்கினான் 


பு . கா . 


என்றவாறு . 


அண்ணல் வன்கண் ணவர்க்கு எஃகம் பலவும் கொடுத்து 
அனித்தான் என்பது துறைச் செய்தி ) 


படை வழக்கின் பக்கம் : 


‘ கொடுத்த பின்னர்க் கழல் மறவர் 
எடுத்து உரைப்பினும் அத்துறை ஆகும் . பு.கா. 


துன்னருந் துப்பின் தொடுகழலார் சூழ்ந்திருப்பத் 
தன் அமர் ஒள்வாள் என் கைத்தந்தான் - மன்னற்கு 
மண்ணகமோ வைகின்று மாலை நெடுங்குடைக்கீழ் 
விண்ணகமும் வேண்டுங்கொல் வேந்து . 


4. கா . 5 


28 


218 இலக்கணவிளக்கம் - பொருள் திகாரம் 

[வீரர் பலரும் சூழ்ந்த சூழலின் தன் கொற்றவாளினை 
மன்னன் என் கைக் கொடுத்தான் ஆதலின் இவ்வரசன் இந் 
நிலவுலகம் மட்டுமன்றித் தேவர் உலகத்தையும் கைப்பற்றித் 
தன் குடை நிழலில் கோடல் இயலும் என்றவாறு . 

தன் வாள் என்கைத்தந்த வேந்து மண்ணகமோ விண் 
ணகமும் தன் குடைக்கீழ் வைக வேண்டும் என்பது துறைச் 
செய்தி . ) 

பெருங்காஞ்சி : 


தாங்குதிறல் மறவர் தத்தம் ஆற்றல் 
வீங்கு பெரும் படையின் வெளிப்படுத் தன்று . பு . கா . 

6 


வில்ஆர் குறும்பிடை வேறுவேறு ஆர்த்தெழுந்த 
கல்லா மறவர் கணைமாரி - ஒல்லா 
வெருவி மறவேந்தர் வெல்களிறு எல்லாம் 
இருவி வரைபோன்ற இன்று . 


பு . கா , 6 


( சிற்றூரிலே ஆரவாரித்து எழுந்த வீரர் அம்பு மழை 
தாங்காது அஞ்சிப் பகை வேந்தர் களிறுகள் எல்லாம் தினை 
கொய்த தாள்களை உடைய மலைகள் போலக் காட்சி வழங் 
கின என்றவாறு . 

இருவி திளை அரிந்த தாள் . கல்லாமறவர் - இயற் 
கையிலேயே வீரமுடையார் . 

மறவர் கணைமாரியால் பகைவர் களிறுகள் இருவி வரை 
போன்ற என்பது துறைச்செய்தி .) 


- 


வாள் செலவு : 


அருமுனையான் அறைகூவியபின் 
செருமுனைமேல் வாள் சென்றன்று . 


பு . கா .7 


உணங்கு புலவு அறா ஒன்னார் குரம்பை 
நுணங்கு அரில் வெம்முனை நோக்கி 


அணங்கிய 


புறத்திணையியல் - காஞ்சி நூற்பா எண் 17 


219 


4. கா . 


குந்தம் மலியும் புரவியான் கூடாதார் 
வந்தபின் செல்க என்றான் வாள் . 

7 
[ பகைவரை வருத்தும் வேல் அணிந்த குதிரைப் படை 
உடைய காஞ்சி மன்னன் , புலால் நாறும் சிறு குடிசைகளை 
உடைய பாசறையிடத்தே பகைவரை நோக்கி , அவர்கள் 
போர் செய்ய வந்தபின் தன் வாளைப் புறவீடு செய்க என 
ஏவினான் என்றவாறு . 

புரவியான் கூடா தார் வந்தபின் செல்க என்றான் வாள் 
என்பது துறைச்செய்தி . ] 


குடை முனைச்சேறல் : 


முதுகுடி மறவர் முன்னுறச் சூழக் 
கொதி அழல் வேலோன் குடைசென் றன்று 


பு . கா . 8 


தெம்முனை தேயத் திறல்விளங்கு தேர்த்தானை 
வெம்முனை வெற்றி விறல் வெய்யோன் - தம்முனை 
நாட்டிப் பொறிசெறித்து நண்ணார்மேல் செல்கென்று 
கூட்டி நாள் கொண்டான் குடை . 


4. கா . 8 


[ பகைவர் அழியுமாறு திறல் காட்டும் தேர்ப்படையை 
உடைய வெற்றியை விரும்பும் காஞ்சி மன்னன் பகைவரோடு 
பொருதற்கு உரிய நாளை உறுதிப்படுத்தித் தன் முத்திரை 
இட்ட முடங்கலைப் பகைவருக்கு அனுப்பியபின் தன்குடை 
யைப் புறவீடு செய்தான் . 

வீறல் வெய்யோன் முனை நாட்டி நள்ளார் மேல் செல்க 
என்று கூட்டிக் குடைநாட் கொண்டான் என்பது துறைச் 
செய்தி ) . 

வஞ்சினக் காஞ்சி : 
வெஞ்சின வேந்தன் வேற்றவர்ப் பணிப்ப 
வஞ்சினம் கூறிய வகைமொழிந் தன்று . பு.கா .9 


220 


இலக்கணவிளக்கம்- பொருளதிகாரம் 


இன்று பகலோன் இறவாமுன் ஒன்னாரை 
வென்று களங்கொள்ளா வேல்உயர்ப்பின் -- என்றும் 
அரண் அவியப் பாயும் அடையார்முன் நிற்பேன் 
முரண் அவிய முன்முன் மொழிந்து . 


4. தா . 9 


( இன்று கதிரவன் மறைவதற்குள் பகைவரை வென்று 
வேற்படையால் களத்தைக் கைப்பற்றேனாயின் , பகைமையை 
விடுத்துப் பகைவர் முன் இனி எந்நாளும் பணிமொழி கூறித் 
தாழ்ந்து நிற்கும் இழிவைப் பெறுவேனாக என வீரன் வஞ் 
சினம் மொழிந்தவாறு . 


இப்பாடல் முழுதும் துறைச்செய்தி .) 


பூக்கோள் நிலை : 


* கார்எதிரிய கடல் தானை 
போர் எதிரிய பூக்கொண்டன்று . 


பு . கா . 10 


பருதிசெல் வானம் பரந்துஉருகி அன்ன 
குருதியாறு ஆவது கொல் குன்றூர் கருதி 
மறத்திறத்தின் மாறா மறவரும் கொண்டார் 
புறத்து இறுத்த வேந்து இரியப் பூ . 


பு . கா . 10 


[மறவர் வெளியே வந்து தங்கிய அரசர்கள் தோற்றோடு 
மாறு காஞ்சிப் பூச்சூடினர் ஆதலின் மாலைச் செக்கர் வானம் 
பரவி உருகினாற்போல மலை நாட்டகத்து இவ்வூர் இரத்த 
ஆறாக ஓடும் போலும் என்றவாறு . 


மறவரும் புறத்து இறுத்த வேந்து இரியப் பூக்கொண் 
டார் என்பது துறைச்செய்தி ] 


தலைக்காஞ்சி : 


| 


மைந்து உயர மறம்கடந்தான் 
பைந் தலைச் சிறப்பு உரைத்தன்று . 


பு கா . 


11 


புறத்திணையியல் - காஞ்சி நூற்பா எண் 17 221 
விட்டிடின் என் வேந்தன் விலையிடின் என் இவ்வுலகின் 
இட்டுஉ.ரையின் எய்துவது எய்திற்றால் - ஒட்டா தார் 
போர் தாங்கி மின்னும் புலவாள் உறைகழியாத் 
தார் தாங்கி வீழ்ந்தான் தலை 

4. கா . 


[ பகைவரைப் போர்க்களத்தே எதிர்த்து வாளைப் பணி 
கொண்டு பகைவர் தூசிப்படையைத் தடுத்து இறந்தவன் 
தலையை அரசன் தன்னிடம் கொண்டு வரச்செய்யாது போனா 
லும் இன்றேல் கொணருவாருக்குச் சிறப்புச் செய்தாலும் 
அவற்றால் மறவனுக்கு இழிவோ உ.யர்வோ இல்லை . இவ்வுல 
கில் பெறவேண்டிய புகழை அவன் பெற்று விட்டான் என்ற 


வாறு . 


தார் தாங்கி வீழ்ந்தான் தலையை வேந்தன் வீட்டிடில் 
என் ? விலையிடில் என் ? என்பது துறைச் செய்தி . ] 


தலை மாராயம் : 


பு . கா . 12 


‘ தலைகொடு வந்தான் உள்மலியச் 

சிலையுடை வேந்தன் சிறப்பு ஈந்தன்று . 
உவன் தலை என்னும் உறழ்வு இன்றி ஒன்னார் 
இவன் தலை என்று ஏத்த இயலும் - அவன் தலை 
தந்தாற்கு நல்கல் வியப்போ கிளர்ந்து ஏத்தி 
வந்தார்க்கு உவந்து ஈயும் வாழ்வு 


4. கா . 12 


[ மற்றவரை ஒப்புக்கூற இயலாத வகையில் , பகைவரா 
லும் . இவனே மேம்பட்டவன் என்று புகழப்பட்டு , உயிர் 
நீத்த வீரன் தலையைக் கொணர்ந்தவனுக்குத் தன்னைப் 
புகழ்ந்து வரும் இரவலருக்குப் பரிசில் வழங்குவதைப்போல 
அரசன் பரிசில் வழங்குதல் அடாது என்றவாறு . 


அவன் தலைதந்தார்க்கு வாழ்வு நல்கல் வியப்போ 
என்பது துறைச்செய்தி . ) 


222 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


தலையொடு முடி தல் : 


மண்டு அமருள் மாறா மைந்தின் 
கொண்டான் தலையொடு கோல்வளை முடிந்தன்று . பு.கா. 13 


4. கா . 13 


கொலை ஆனாக் கூற்றம் கொடிதே கொழுநன் 
தலை ஆனாள் தையலாள் கண்டே- முலையால் 
முயங்கினாள் வாள் முகம் சேர்த்தினாள் ஆங்கே 
உயங்கினாள் ஓங்கிற்று உயிர் . 
[ வீரனுடைய மனைவி மனம் அமைதியின்றிப் போர்க் 
களம் எய்திக் கணவன் தலையைக்கண்டு மார்போடு சேர்த்தி 
முகத்தோடு பொருத்திச் சிறிது வருந்திய அளவில் உயிர் 
நீத்தாள் ஆதலின் கொலையால் திருப்தியடையாத கூற்றம் 
கொடிதே என்றவாறு 

கொழுநன் தலையைத் தையலாள் கண்டு உயங்கினாள் 
உயிர் ஓங்கிற்று என்பது துறைச்செய்தி ] . 

மறக்காஞ்சி : 


இலைப்பொலிதார் இகல்வேந்தன் 
மலைப்பு ஒழிய மறம்கடாயின்று . 


பு கா . 14 


கருந்தலையும் வெண்ணிணமும் செந்தடியும் ஈராப் 
பருந்தோடு எருவை படர - அருந்திறல் 
வேறாய மன்னர் வீயப்பக் கடாயினான் 
மாறா மறவன் மறம் , 


பு . கா . 14 


[ போர்க்களத்தில் தலை நிணம் தசை இவற்றை இழுத் 
துப் பருந்தும் எருவையும் செல்லவும் பகைவரும் தன் வீரம் 
கண்டு வியப்பவும் வீரன் தன் ஆற்றலை வெளிப்படுத்தினான் 


என்றவாறு . 


வேறாய மன்னர் வியப்ப மறவன் மறம் கடாயினான் 
என்பது துறைச்செய்தி . ] 


புறத்திணையியல் - காஞ்சி நூற்பா எண் 17 


223 


மறக்காஞ்சியின் பக்கம் : 


4. கா . 15 


மண்கெழு மறவன் மாறுநிலை நோனான் 
புண்கிழித்து முடியினும் அத்துறை ஆகும் . 
நகை அமர் ஆயம் நடுங்க நடுங்கான் 
தொகைஅமர் ஓட்டிய துப்பின் - பகைவர்முன் 
நுங்கிச் சினவுதல் நோனான் நுதிவேலான் 
பொங்கிப் பரிந்திட்டான் புண் . 


பு . கா . 15 


( மகிழ்வோடு புறப்பட்ட தன் வீரர் திரள் நடுங்கவும் 
தான் நடுங்காது , தமரை வீரட்டிய வஞ்சியார் தம் எல்லை 
யைக் கவர்ந்துகொண்டு சினத்தலைப் பொறானாய்த் தோல்வி 
யோடு விழுப்புண் ஆறி வாழும் வாழ்க்கையை விரும்பாது 
வேலால் தன் புண்களைக் கிழித்துக் கொண்டு உயிர் நீத்தான் 
என்றவாறு . 

வீரன் பகைவர் சினவுதல் நோனான் பொங்கிப் பரிந்திட் 
டான் புண் என்பது துறைச்செய்தி . ] 


பேய் ஓம்புதல் 


B 


செரு வேலோன் திறம் நோக்கிப் 
பிரிவு இன்றிப் பேய் ஓம்பின்று . 


பு . கா . 16 


4. கா . 16 


ஆயும் அடுதிறலாற்கு அன்பிலார் இல்போலும் 
தோயும் கதழ்குருதி தோள் புடைப்பப் - பேயும் 
களம்புகலச் சீறிக் கதிர்வேல்வாய் வீழ்ந்தான் 
உளம் புகல ஓம்பல் உறும் . 
[ நிலத்தில் படிந்த குருதி தன் தோளினை அலைக்கும்படி 
பகை வளரச் சீறி வேலால் புண்பட்டு வீழ்ந்தான் மனம் 
மகிழுமாறு பேயும் அவன் உயிரைக் காத்தலால் இவ்வீரன் 
போல்வாரிடத்தில் அன்பிலாதார் ஒருவரும் இரார் போலும் 


என்றவாறு . 


224 இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 

கதிர்வேல்வாய் வீழ்ந்தான் உளம்புகலப் பேய் ஓம்பல் 
உறும் என்பது துறைச் செய்தி ] . 


4. கா . 17 


4. கா . 17 


பேய்க் காஞ்சி : 
• பிணம் பிறங்கிய களத்து வீழ்ந்தார்க்கு 

அணங்கு ஆற்ற அச்சுறீஇ யன்று . 
கொட்கும் நிமிரும் குறுகும் குடர்சூடிப் 
பெட்ப நகும்பெயரும் பேய்மகள் - உட்கப் 
புனல் அம் குருதிப் புலால்வாய்க் கிடந்து 
கனல வீழிப்பவர்க் கண்டு . 
[ புலால் நாறும் குருதிப் புனலிலே புண்பட்டு வீழ்ந்து 
தீப்பொறி பறக்க விழிக்கும் வீரரைப் பார்த்துப் பேய் சுழன் 
றும் உயர்ந்தும் குறுகியும் குடர்சூடிச் சிரித்தும் அச்சம் 
விளைவித்தது என்றவாறு . 

குருதிவாய் வீழ்ந்து கனல விழிப்பவர் உட்கப் பேய் 
நகும் பெயரும் என்பது துறைச்செய்தி ) . 

தொட்ட காஞ்சி : 
" வியன்மனை விடலை புண்காப்பத் 

துயல் முலைப் பேழ்வாய்ப் பேய்தொட்டன்று . பு.கா. 
கொன்றுஉருத்த கூர்வே லவற்தறுகிக் கூர்இருள்வாய் 
நின்றுஉருத்து நோக்கி நெருப்புமிழாச் - சென்றொருத்தி 
ஒட்டார் படைஇடந்த ஆறாப்புண் ஏந்து அகலம் 
தொட்டாள் பெருக துயில் . 


18 


பு . கா . 18 


(பகைவரை அழித்து அவர் படை கள் தைத்து ஆறாத 
புண்களை உடைய வீரனை அணுகி இருளில் அவனைக் கோபித் 
துத் தீப்பொறிகால நோக்கி அவன் மீளாத்துயில் பெறு - 
மாறு பேய்மகள் அவன் மார்பினைத் தொட்டாள் என்ற 


வாறு . 


புறத்திணையியல் - காஞ்சி நூற்பா எண் 17 

225 
ஒருத்தி இருள்வாய் வேலவனைக்குறுகி அவன் புண் 
ணேந்து அகலத்தைத் துயில் பெருகத் தொட்டாள் என்பது 
துறைச்செய்தி .) 


தொடாக் காஞ்சி : 


* அடல் அஞ்சா நெடுந்தகை புண் 
தொடல் அஞ்சித் துடித்து நீங்கின்று . 


பு . கா . 19 


ஐயவி சிந்தி நறைபுகைத்து ஆய்மலர் தூய்க் 
கொய்யாக் குறிஞ்சி பலபாடி - மொய் இணர் 
பூப்பெய் தெரியல் நெடுந்தகை புண் யாம்காப்பப் 
பேய்ப்பெண் பெயரும் வரும் . 


பு . கா . 19 


[ வெண் சிறுகடுகு தூவீ நறுமணப் பொருள்களைப் 
புகைத்து மலர் தூவிக் குறிஞ்சிப்பண் பாடி வீரன் புண்பட்ட 
உடலை யாம் காத்தலினாலே பேய்ப்பெண் அணுகிப் பின் 
பெயர்ந்து போயினாள் என்று தலைவியோடு இருந்த தலைவ 
னைக் காத்த தோழி கூறியவாறு . 


நெடுந்தகை புண் யாம் காப்பப் பேய்ப்பெண் வரும் 
பெயரும் என்பது துறைச்செய்தி ] 


மன்னைக் காஞ்சி : 


. 


வியல் இடம் மருள விண்படர்ந்தோன் 
இயல்புஏத்தி அழிபு இரங்கின்று . 


பு . கா . 

20 


போர்க்குப் புணைமன் புரையோர்க்குத் தாணுமன் 
ஊர்க்கும் உலகிற்கும் ஓருயிர்மன் - யார்க்கும் 
அறம் திறந்த வாயில் அடைத்ததால் அண்ணல் 
நிறம் திறந்த நீள் இலை வேல் . 

4. கா . 

20 


29 


226 இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 

( போர்க் கடலில் தெப்பமாகவும் , உயர்ந்தோருக்குப் 
பற்றுக்கோடாகவும் ஊருக்கும் உலகிற்கும் உயிராகவும் 
இருந்த இவ்வண்ணலில் மார்பைப் பிளந்த வேல் எல்லோருக் 
கும் அறம் செய்வதற்காகத் திறந்திருந்த வாசலை அடைத்து 
வீட்டது என்று வீரன் ஆகிய வள்ளல் பிரிவு குறித்துப் பல 
ரும் இரங்கியவாறு . 

இப்பாடல் முழுதும் துறை செய்தி ) . 


சட்காஞ்சி : 


நற மலியும் நறுந்தாரான் 
மறமைந்தர்க்கு மட்டுஈந்தன்று . 


4. கா 21 


ஒன்னா முனையோர்க்கு ஒழிக இனித்துயில் 
மன்னன் மறவர் மகிழ்தூங்கா - முன்னே 
படலைக் குரம்பைப் பழங்கண் முதியாள் 
விடலைக்கு வெங்கள் வீடும் . 


பு . கா . 

21 


[ ஏனை மறவர் கள் உண்டு களிப்பதற்கு முன்னமேயே 
காஞ்சி மன்னன் குடிசையில் வாழும் மறக்குடி முதியவளின் 
மகனாகிய வீரனுக்குக் கள் வழங்கி விட்டான் ஆதலின் 
அவனை எதிர்த்துப் போரிடல் அரிது என்ற எண்ணத்தால் 
பகைவர் முனையிலுள்ளார் இனி உறங்கார் என்றவாறு . 

மன்னன் , விடலைக்கு வெங்கள் விடும் என்பது துறைச் 
செய்தி ) . 

ஆஞ்சிக் காஞ்சி : 


. 


காதல் கணவனோடு கனைஎரி முழுகும் 
மாதர் மெல்லியல் மலிபுஉரைத் தன்று . 


பு . கா . 

22 


தாங்கிய கேளொடு தானும் எரிபுகப் 
பூங்குழை ஆயம் புலர்கென்னும் - நீங்கா 
விலாழிப் பரித்தானை வெந்திறலார் சீறூர்ப் 
புலாழித் தலைக்கொண்ட புண் . 


4. கா .22 


புறத்திணையியல் - காஞ்சி நூற்பா எண் 17 


227 


( குதிரைப் படையை உடைய காஞ்சி மறவர் சிற்றூரில் 
புலால் நாறும் ஆழிப்படையால் வீழுப்புண் தாங்கி இறந்த 
கணவன் உடலோடு தானும் தீப்புக அவன் மனைவி தன் 
தோழிமாரை அகலப் போகுமாறு கூறினாள் என்றவாறு . 


புண் தாங்கிய கேளொடு தானும் பூங்குழை எரிபுகல் . 
என்பது துறைச்செய்தி . 


விலாழி - குதிரை வாய் நுரை . 
அஞ்சின - என்பது ஆஞ்சி எனத் திரிந்தது ) . 

ஆஞ்சிக் காஞ்சியின் பக்கம் : 
• மன்உயிர் நீத்த வேலின் மனையோள் 

தன் உயிர் நீப்பினும் அத்துறை ஆகும் . 
கவ்வை நீர் வேலிக் கடிதேகாண் கற்புடைமை 
வெவ்வேல்வாய் வீழ்ந்தான் விறல்வெய்யோன் - அவ்வேலே 
அம்பில் பிறழும் தடங்கண் அவன் காதல் 
கொம்பிற்கும் ஆயிற்றே கூற்று . 

பு . கா . 

23 


4. கா . 23 


[ வீரன் வேலாற் புண்பட்டு இறந்தானாக அவ்வேலா 
லேயே அவன் மனைவியும் தன் உயிரைப் போக்கிக் கொள்ளும் 
எண்ணத்தைத் தந்த கற்புடைமை மிகவும் கொடி தாகும் . 


வெவ்வேல்வாய் வீரன் வீழ அவ்வேலே அவன் கொம் 
பிற்கும் கூற்றாயிற்று என்பது துறைச்செய்தி ) . 

மகட்பால் காஞ்சி : 


ஏந்து இழையாள் தருக என்னும் 
வேந்தனொடு வேறுநின்றன்று . 


4. கா . 24 


அளிய கழல்வேந்தர் அம்மா அரிவை 
எளியள் என்று எள்ளி உரைப்பின் - குளியாவோ 
பண்போல் கிளவி அப் பல்வளையாள் வாள் முகத்த 
கண்போல் பகழி கடிது . 


பு . கா . 24 


228 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


ஆதலின் 


(காஞ்சி மன்னன் மகளை மணந்து கோடல் எளிது 
என்று மண் நசையால் வந்த வேந்தன் எள்ளி உரையாடின் 
காஞ்சி மன்னன் மகளுடைய கண்களைப் போன்ற அம்புகள் 
விரைவாக அவன் உடலில் தைக்கும் . 

மகட் 
கோடல் போரான் இயலாது என்றவாறு . 
பாடல் முழுதும் துறைச் செய்தி ] 

அருமுனை முரித்த முன்னிருப்பு : 
• மன்னர் யாரையும் மறம் காற்றி 
முன் இருந்த முனைகடிந்தன்று . 

பு , கா , 

25 
கடிகமழ் வேலிக் கடைதோறும் செல்லக் 
கொடிமலி கொல்களிறு ஏவீத் துடிமகிழ 
ஆர்த்திட்டு அமருள் அடையாரை அம்முனையில் 
பேர்த்திட்டான் பெய்கழலி னான் 

பு . கா . 


25 


( காஞ்சிவேந்தன் துடிமுழக்கித் தன் கொல் களிறுகளைச் 
செலுத்தி அவற்றால் தன் ஊரின் புற வாயில்கள் தோறும் 
பகை மன்னன் படைவீரர்கள் புறங்காட்டி ஓடுமாறு செய்து 
அவர்களைப் போர்க்களத்தினின்றும் வீரட்டினான் என்ற 


வாறு . 


பெய்கழலினான் அடையாரை அம் முனையில் பேர்த்திட் 
டான் என்பது துறைச்செய்தி . ) 


ஒத்த நாற்பாக்கள் 


‘ பண்புற வரூஉம் பகுதி நோக்கிப் 
புண்கிழித்து முடியும் மறத்தி னானும் 
ஏமச் சுற்றம் இன்றிப் புண்ணோற் 
போய் ஓம்பிய போய்ப் பக்கமும் 
இன்னன் என்று இரங்கிய மன்னையானும் 
இன்னது பிழைப்பின் இதுவா கியரெனத் 


புறத்திணையியல் - காஞ்சி நூற்பா எண் 17 


229 


துன்னருஞ் சிறப்பின் வஞ்சினத் தானும் 
இன்னகை மனைவி போய்ப் புண்ணோற் 
றுன்னுதல் கடிந்த தொடா அக் காஞ்சியும் 
நீத்த கணவன் தீர்த்த வேலின் 
பேஎத்த மனைவீ ஆஞ்சி யானும் 
நிகர்த்து மேல்வந்த வேந்தனொடு முதுகுடி 
மகட்பாடு அஞ்சிய மகட்பா லானும் 
முலையும் முகனும் சேர்த்திக் கொண்டோன் 
தலையொடு முடிந்த நிலையொடு தொகைஇ 
ஈரைந்து ஆகும் என்ப . 

தொல் . பொ . 79 


* காஞ்சி காஞ்சி எதிர்வே தழிஞ்சி 
பெரும்படை வழக்கொடு பெருங் காஞ்சியே 
வாள் செலவு என்றா குடையது செலவே 
வஞ்சினக் காஞ்சி பூக்கோள் நிலையே 
புகழ்தலைக் காஞ்சி தலைமா ராயம் 
தலையொடு முடிதல் மறப்பெயர்க் காஞ்சி 
மாற்றரும் பேய் நிலை பேய்க் காஞ் சிய்யே 
தொட்ட காஞ்சி தொடாக்காஞ் சிய்யே 
மன்னைக் காஞ்சி கட்காஞ் சிய்யே 
ஆஞ்சிக் காஞ்சி மகட்பாற் காஞ்சி 
முனைகடி முன்னிருப்பு உளப்படத் தொகைஇ 
எண்ணிய வகையான் இருபத் திரண்டும் 
கண்ணிய காஞ்சித் துறைான மொழிப . பு . வெ . 4 


நிலையாமை வாழ்த்து மயக்க முதுமை நிலையினொடும் 
தொலையா மகிழ்ச்சி பெருமைதீப் பாய்தல் சுரத்திடைத்தன் 
தலையார் கணவன் தனை இழத் தல்தனி யே இரங்கல் 
கலையார் மனைவி பெய் சூளுறல் என்றிவை காஞ்சியென்னே . 

வீர , 102 

17 


230 இலக்கணவிளக்கம்- பொருளதிகாரம் 

பாடாண் திணை இலக்கணம் 
616 பாடாண் திணையே கைக்கிளைப் புறனே 

பாடுதற்கு உரிய ஆடவன் தனாது 

பாடு அமை ஒழுக்கம் பாடும் அந் நெறித்தே . 
இது பாடாண் திணை கைக்கிளைத் திணைக்குப் புறன் 
என்பதூஉம் அதன் பொருளும் கூறுகின்றது 

( இ - ள் ) மேற்கூறிய புறத்திணை ஏழனுள் , பாடாண் 
திணை முற்கூறிய அகத்திணை ஏழனுள் கைக்கிளைத்திணைக்குப் 
புறனாம் ; அதுதான் பாடுதற்கு உரிய ஆண்மகனது பெருமை 
பொருந்திய ஒழுக்கத்தைப் 

பாடுகின்ற அம்முறையினை 
உடைத்து என்றவாறு . 

புறத்திணை பலவற்றுள் , பாடாண் திணையே கைக் 
கிளைப்புறனே என இதனைப் பிரித்து ஓதினார் , ஒரு தலைவன் 
பரவலும் புகழ்ச்சியும் வேண்ட ஒரு புலவன் வீடுபேறு முத 
லிய பரிசில் வேண்டலின் , அவை தம் மின் வேறாகிய ஒரு 
தலைக்காமம் ஆகிய கைக்கிளையோடு ஒத்தலான் என்பது . 18 

விளக்கம் 
பாடாண் கைக்கிளைக்குப் புறனாயதன் விளக்கம் நச்சி 
னார்க்கினியர் தந்த விளக்கமேயாம் . பரிசுகளுக்குள் சிறந்த 
பரிசு வீடுபேறு ஆதலின் வீடுபேறு முதலிய பரிசில் என்றார் . 
அது பல்யானைச் செல்கெழு குட்டுவன் பாலைக் கோதமனுக்குப் 
பத்துப் பெருவேள்வி வேட்பித்து வீடுபேறு வழங்கியது 


போல்வது . 


> 


நான்மறை யாளன் செய்யுட் கொண்டு 

மேனிலை உலகம் விடுத்தோன் 
என்ற சிலம்படிகள் இவ்வரலாற்றைச் சாற்றும் . 

இனி , உரையாசிரியர் பாடாண் திணை கைக்கிளைக்குப் 
புறனாயவாறு என்னை எனின் , கைக்கிளை ஆவது ஒரு நிலத் 
திற்கு உரித்தன்றி ஒரு தலைக்காமமாகி வரும் அன்றே ; அது 


புறத்திணையியல் - பாடாண் நூற்பா எண் 18 , 19 

231 
போல இதுவும் ஒரு பாற்கு உரித்தன்று . ஒருவனை ஒருவன் 
யா தானும் ஒரு பயன் கருதியவழி மொழிந்து நிற்பது ஆக 
லானும் , கைக்கிளை யாகிய காமப் பகுதிக்கண் மெய்ப்பெயர் 
பற்றிக் கூறுதலானும் , கைக்கிளை போலச் செந்திறத்தால் 
கூறுதலானும் அதற்கு இது புறனாயிற்று . நோந்திறமாவது 
கழிபேரிரக்கம் ; செந்திறமாவது அஃது அல்லாதன என்றார் . 

தொ . பொ . 78 . 


கைக்கிளையில் காமச்சிறப்பு ஒருவர்க்கேயாவதுபோலப் 
பாடாண் சிறப்பும் பொதுமையின்றித் தகவுடையார் ஒருவ 
ருக்கே உரித்தாக வருதலானும் , கைக்கிளையில் காதல்கூற்று 
பாராட்டும் தலைமகன் மாட்டு ஆவது போல , பாடாண் 
கூற்றும் புகழ்வோர் தம் பக்கலிலே அமைதலானும் , இரண் 
டினுக்கும் நிலம் பொழுது வரையறை இன்மையானும் , கைக் 
கிளையில் இருக்கு நீக்கித் தருக்கியலே சொல்லி இன்புறுதல் 
போலப் பாடாணில் பழி தழுவாப் புகழ்மை ஒன்றே பயில்வ 
தானும் , இழுதிணையும் ஒரு தலையாச் செந்திறமாய் அமைத 
லானும் , பாடாண் கைக்கிளைக்குப் புறன் ஆயிற்று , 
( பாரதியார் . புற - 25 - சூத்திர உரை) 

18 


பாடாண் துறைகள் 


617 ஒளியும் ஆற்றலும் ஓம்பா ஈகையும் 

அளியும் என்று இவை ஆய்ந்துஇனிது உரைத்தலும் 
சேய்வரல் வருத்தம் வீட வாயில் 
காவலர்க்கு உரைத்த கடைநிலை யானும் 
காவல் கண்ணிய கழலோன் கைதொழும் 
மூவரில் ஒருவனை முறையுளி வாழ்த்தலும் 
மாயோன் மேய மன்பெருஞ் சிறப்பின் 
தாவா விழுப்புகழ்ப் பூவை நிலையும் 4 
ஒருவனை அவனொடும் ஒழிந்தவா னவரொடும் 


232 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


9 


பொருவினன் புகழ்ந்த மற்றதன் பகுதியும் 5 
மண்ணகம் காவல் மன்னவன் முன்னர் 
எண்ணிய பரிசில் இது என உரைத்தலும் 
இன்னோர் இன்னவை கொடுத்தனர் நீயும் 
அன்னோர்போல் அருள்கெனும் இயன்மொழி வாழ்த்தும் 
மயல் அறு சீர்த்தி மான்தேர் மன்னன் 
இயல்பினை மொழியும் அத்துறைப் பகுதியும் 
நெடுந்தேர்த் தானை நீறுபட நடக்கும் 
கடுந்தேர் மன்னவன் கண்படை நிலையும் 
அயில்வேல் மன்னனை அருளிய எழுக எனத் 
துயில் இடை எடுப்பிய துயில் எடை நிலையும்10 
கங்குல் கனைதுயில் எழுந்தோன் முன்னர் 
மங்கலம் கூறிய மங்கல நிலையும் 11 
மன்னிய சிறப்பின் மங்கல மரபின் 
துன்னினன் என்ற அத்துறைப் பகுதியும் 1 2 
துளக்கம் இல் அரசன் வெற்றி காட்டும் 
விளக்குநிலை விளம்பிய விளக்கு நிலையும்13 
அடர் அவிர் பைம்பூண் அரசன் தன்னைச் 
சுடரொடு பொருஉம் அத்துறைப் பகுதியும் 14 
உவகையோடு வேந்தன் ஒலிமறை யவர்க்குக் 
கபிலை ஈந்த கபிலை நிலையும் 
அந்தம் இல் புகழான் அமரர் அவி முகப்ப 
வெந்தீ வேட்ட வேள்வி நிலையும் 18 
மண்மிசைக் கொண்மூ மழைவளம் தரும் என 
விண்மிசைத் தோற்றிய வெள்ளி நிலையும் " 
தாள் தாழ் தடக்கைத் தாம் மார்பன் 
நாட்டுவளன் உரைத்த நாடு வாழ்த்தும் 
வாழ்மனை புகீ இ வைகறை முழக்கிய 
கேழ்கிளர் கிணைவன் கிளந்த கிணைநிலையும் 
செங்களத்து ஈட்டிய செல்வம் வெண் துறையாழ் 
மங்கலப் பாணர் மறுத்த களவழியும் 10 
கூற்று இருந்து ஆலும் கொலைவேல் மன்னவன் 


15 


18 


19 


22 


புறத்திணையியல்- பாடாண் நூற்பா எண் 19 2331 
வீற்றினிது இருந்த பெருமங் கலமும் 21 
நெடுமதில் எறிந்த நிறை தார் மன்னவன் 
குடுமி களைந்த புகழ்சாற்று நிலையும் 2 
இகல் அடு தடந்தோள் எறிவேல் இறைவன் 
மகளிரொடு மணந்த மணமங் கலமும் 2 3 
கதம்மிக்கு எழுபடைக் காவல் வேந்தன் 
புதல்வற் பயந்த பொலிவுமங் கலமும் 2 4 
வாள் படைத் தானை மன்னவன் பிறந்த 
நாள் சிறப்பு உரைத்த நாள்மங் கலமும் 2 5 
விரைந்துகொடை பெற்றும் விடைபெறாது இரவலன் 
பரிந்து கடைக் கூட்டிய பரிசில் நிலையும் 26 
வண்புகழ் அறைந்தோர்க்கு மன்னவன் உதவிப் 
பண்புஉற விடுத்த பரிசில் விடையும் 7 
நிறைவினை முற்றிய நீள்கழ லோன்மனை 
அறன்மலி பு உரைத்த ஆளவினை வேள்வியும் 2 8 
கூத்தரும் பாணரும் பொருநரும் விறலியும் 
ஆற்று இடைக் காட்சி உறழத் தோன்றிப் 
பெற்ற பெருவளம் பெறாஅர்க்கு அறிவுறீஇச் 
சென்று எதிரத் தெரித்த ஆற்றுப் படையும் " 
மொழியும் எம் கடுஞ்சொல் முறையுளி நிற்பின் 
வழிபயன் படூஉம்எனும் வாயுறை வாழ்த்தும் 
புரையோர் நாப்பண் அவிதல் கடன்எனப் 
பெரியோர் பேணிய செவி அறி வுறாஉவும் 
நாற்பெருந் திசையும் நன்கு இனிது கவித்த 
கோக்குடை பழிச்சும் குடைமங் கலமும் 
காய்வார்க் காயக் கண்கனல் வேந்தன் 
வாய்வாள் ஏத்திய வாள் மங் கலமும் 
எண்ணருஞ் சீர்த்தி இறையோன் எய்தி 
மண்ணுதல் புரிந்த மண்ணுமங் கலமும் 2 4 
அறிவோர் வேந்தனுக்கு ஆய்ந்துஇவை செய்க என 


0 


1 


33 


30 


234 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


3 


42 


உறுதி கூறிய ஓம்படை நிலையும் 
வழிபடு தெய்வம் நிற்புறம் காப்பப் 
பொலிமின் என்னும் புறநிலை வாழ்த்தும் 
மூவர் கொடியுளும் ஒன்றோடு பொரீஇ 
மேவர உரைத்த வியன் கொடி நிலையும் 37 
சோவினை அழித்த துளவு அணி மாயோன் 
மேவரு வீறலினை வியந்தகந் தழியும் 3 4 
எறிசுடர் வேலற்கு இளகிய உள்ளத்து 
அரிமலர்க் கண்ணியர் ஆடிய வள்ளியும் 39 
விரும்பிய தருஉம் விண்ணவர் தம்முழை 
அரும்பெறல் புலவரை ஆற்றுப் படுத்தலும் 40 
வீற்றது ஒன்று எய்துகம் வியல்நிலத்து யாம்என 
போற்றரும் இறைக்கு எதிர் புகழ்ந்தனர் பாவலும் 1 
விடுசுடர் எறிக்கும் மேனிவா னவினைப் 
படுபயன் கருதிப் பழிச்சினர்ப் பணிதலும் 
மருமலர்க் கோதை மடவரல் தலைவனை 
விரிமலர்த் தாமம் விழைந்த கைக்கிளையும் 
அல்லிடை விரும்பா தவன் முயக்கு அமர்ந்து 
செல்பவள் செய்வகை தெரிந்தபெருந் திணையும் 
வில்லேர் நுதலி விறலோன் மார்பம் 
புல்லேம் யாம் எனப் புலந்த புலவியும் 4 5 
படிமிசை இயங்காப் பணிமொழி மகளிர் 
கடவுளை நயந்த கடவுள் பக்கமும் 48 
பூதலத்து அரிவையர் பொருவில் வானவரைக் 
காதலித்து உரைத்த கடவுள் பக்கமும் 47 
இழை அணி மங்கையர் ஈறில் காமம் 
குழவி மருங்கின் கூறிய பகுதியும் 48 
நீங்காக் காதல் மைந்தரும் மகளிரும் 
பாங்கு உறக் கூடும் பதிநிலை உரைத்தலும் 19 
எனமுறை தொகுத்த ஏழேழ் துறையும் 
வினவிய பாடாண் திணையது விரியே . 


43 


235 


புறத்திணையியல் - பாடாண் நூற்பா எண் 19 


இது முற்கூறிய பாடாண் 

பாடாண் திணை இத்துணைத்துறை 
உடைத்து என்கின்றது . 


( இ - ள் ) ஒளியும் ஆற்றலும் ஓம்பா ஈகையும் அளியும் 
என்று இவை ஆய்ந்து இனிது உரைத்தல் முதலாக , நீங்காக் 
காதல் 

மைந்தரும் மகளிரும் பாங்குறக் கூடும் பதிநிலை 
உரைத்தல் ஈறாக முறையே தொகுத்த நாற்பத்தொன்பது 
துறையும் மேல் சொல்லப்பட்ட பாடாண் திணையது வீரி 
யாம் என்றவாறு . 


விளக்கம் 


பாடாண் பாட்டு : 


புரவலன் தான் உளனாய காலத்து மிக்குத் தோன்றும் 
ஒளி , அவனுடைய ஆற்றல் , அவன் தனக்கு என்று 
எதனையும் வைத்துக் கொள்ளாது பிறருக்கே வழங்கும் 
ஈகை , அவனுடைய கருணை ஆகியவற்றை ஆராய்ந்து 
சொல்லுவது . 


2 


கடை நிலை : 


வெகு தொலைவிலிருந்து வந்திருக்கும் தன் வருத்தம் 
தீருமாறு தன் வருகையினைப் புரவலனுக்கு உணர்த்த 
வேண்டும் என்று வாயில் கடைத்தலையில் நின்று , இர 
வலன் , வாயில் காவலனிடம் உணர்த்தியதனைக் கூறு 

இதனை வெண்பா மாலை வாயில் நிலை என்று 
கூறும் . 


வது . 


3 கடவுள் வாழ்த்து : 


நாடு காவலைக் கருதிய வீரக் கழலினை உடைய அரசன் 
வழிபடும் முப்பெருந் தெய்வங்களுள் ஒன்றனை முறைப் 
படி வாழ்த்துவதனைக் கூறுவது . 


236 

இலக்கணவிளக்கம் - பொருள் திகாரம் 
4 பூவை நிலை : 


மாயவனாகிய திருமால் விரும்பிய மேம்பட்ட சிறப்பினை 
உடைய கெடாத மேம்பட்ட புகழினை உடைய பூவைப் 

பூவீனைப் புகழ்வது . 
5 பூவைநிலைப் பக்கம் : 

அரசன் ஒருவனைத் திருமாலோடும் ஏனைய கடவுளர்க . 
ளோடும் ஒப்பிட்டுப் புகழ்ந்து பாடுவதும் பூவை நிலை 
யாம் . 


6 பரிசில்துறை : 

நாடு காத்தலைச் செய்யும் அரசன் முன் சென்று வெளிப் 
படையாக வேண்டுவதனைக் கூறுவது . 


7 இயல்மொழி வாழ்த்து : 
இன்னார் இன்னார்க்கு இன்ன இன்ன பரிசில் வழங்கினர் . 
அவர்களைப்போல நீயும் எனக்குக் கொடுத்தல் வேண் 
டும் என்று வாழ்த்தி வேண்டுவதனைக் கூறுவது . 
8 இயல்மொழி வாழ்த்துப் பக்கம் : 
குற்றமற்ற சிறப்பினையும் குதிரைகள் 

கட்டப்பட்ட 
தேரினையும் உடைய அரசனுடைய இயல்பைக் கூற 
லும் இயல்மொழி வாழ்த்தாம் . 


9 கண்படை நிலை : 


பகைவருடைய நெடிய தேர்ப்படை தூளாகுமாறு 
போரிட்டு வென்று புகழ் எய்திய மன்னன் 
தலைச் சொல்லுவது . 


உறங்கு 


10 தயில்எடை நிலை : 

கூரிய வேலை ஏந்திய அரசனை எல்லோருக்கும் அருள் 
புரிவதற்காகத் துயில் நீங்குக என்று பள்ளி எழுச்சி 
பாடுவதனைக் கூறுவது . 


237 


புறத்திணையியல் - பாடாண் நூற்பா எண் 19 


11 மங்கல நிலை : 


இரவில் செறிந்த துயிலில் இருந்து விழித்துக் கொண்ட 
அரசன் முன் மங்கலமான செய்திகளைக் கூறுவது . 


12 மங்கலநிலைப் பக்கம் : 


மன 


அரசன் உறங்கி விழித்தபின் நிலைபெற்ற சிறப்பினை 
உடைய மங்கலங்களை நுகர்ந்தான் என்று கூறுவதும் 

மங்கல நிலையாம் . 
13 விளக்கு நிலை : 

நடுக்கம் இல்லாத அரசனுடைய வெற்றியினை 
எடுத்துக்காட்டும் விளக்கின் நிலையினைக் கூறுவது . 
14 விளக்குநிலைப் பக்கம் : 

தகட்டுப் பொன்னால் செய்யப்பட்ட விளங்குகின்ற பசிய 
அணிகலன்களை அணிந்த அரசனைச் சூரியனோடு ஒப் 
பிட்டுக் கூறுவதும் விளக்கு நிலையாம் . 


15 கபிலை கிலை , 


வேதம் ஓதும் அந்தணருக்கு மகிழ்வோடு அரசன் 
கபிலைப் பசுக்களைத் தானம் அளித்த திறம் கூறுவது . 


16 வேள்வி நிலை : 


அவி 


அழிவில்லாத புகழை உடைய அரசன் தேவர் 
உணவினைக் கொள்ளுமாறு எரி ஓம்பியதனைத் தெரிவிக் 
கும் நிகழ்ச்சியினைக் கூறுவது . 


17 வெள்ளி நிலை : 


இந்நிலவுலகில் மேகங்கள் மழை வளத்தை மாறாது 
கொடுக்கும் என்று ஆகாயத்தில் தோற்றம் அளிக்கும் 
வெள்ளி என்ற கிரகத்தின் நிலையைப் புகழ்ந்து கூறு 


வது . 


238 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


18 நாடு வாழ்த்து : 


உடைய 


முழந்தாள் அளவும் நீண்ட முன்கையினை 
மாலை யணிந்த மார்பினனாகிய அரசனுடைய 
மிக்க நாட்டை வாழ்த்துவது . 


வளம் 


19 


கிணை நிலை : 


நல்வாழ்வு சிறக்கும் மனையின் கடைத்தலை வந்து 
வைகறை நேரத்தில் ஒளி விளங்கும் கிணைப் பறையினை 
முழக்கி வாழ்த்திய கிணைவன் திறம் கூறுவது . 
களவழி : 


20 


குருதி பரக்கும் போர்க்களத்தில் கவர்ந்த செல்வத்தை 
இசைத்துறையில் வல்ல மங்கலப் பாடல் பாடும் பாண 
ருக்கு வழங்க அவர்கள் தம்மிடம் செல்வம் பண்டே 
மிகவும் வழங்கப்பட்டமையால் வேண்டா என்று மறுத் 
துக் கூறும் திறத்தைக் கூறுவது . 


21 பெருமங்கலம் : 

கூற்றுவன் தங்கிக் கூத்தாடும் கொலைத் தொழிலைச் 
செய்யும் அரசன் கவலையின்றி இருந்த வெற்றிச் சிறப் 


பைக் கூறுவது . 


22 குடுமிகளைந்த புகழ் சாற்றுநிலை : 

பகைவருடைய நீண்ட மதிலை அழித்த வரிசையான 
படைகளை உடைய அரசன் தன் மதில் வெற்றிக்குப் 
பின் தன் குடுமியைக் கூட்டி முடித்த புகழ்ச் செயலைக் 
கூறுவது . 

குடுமி களை தல் என்ற தொடருக்கு மயிர் களை - 
தல் என்றும் பகைவனுடைய முடியினைப் பறித்துக் 
கைக்கோடல் என்றும் பொருள் செய்வாரும் உளர் . 


புறத்திணையியல் - பாடாண் நூற்பா எண் 19 


239 


23 


மணமங்கலம் : 


பகைவரை அழிக்கும் பெரிய தோள்களை உடைய , பகை 
வர் மேல் எறியப்படும் வேலை ஏந்திய அரசன் 

தன் 
உரிமை மகளிரோடு கூடிய நன்மையைக் கூறுவது . 
24 பொலிவு மங்கலம் : 


வெகுளி மிக்குப் பகை மேற் செல்லும் படையை உடைய 
நாடு காத்தலைச் செய்யும் அரசன் புதல்வனைப் பயந்த 
பொலிவினைக் கூறுவது . 


25 நாள் மங்கலம் : 


வாட்படையை ஏந்திய சேனையை உடைய அரச 
னுடைய பிறந்த நாள் கொண்டாடப்படும் சிறப்பை 
எடுத்து உரைப்பது . 


26 பரிசில் நிலை 


விரைவாகத் தனக்குக் கொடைகள் வழங்கப்பட்டும் 
மீண்டும் தன் ஊர் செல்வதற்கு விடை அளிக்கப்பெறாத 
இரவலன் தன் கடும்பினது இடும்பை கூறித் தான் ஊர் 
மீளுதலுக்கு இசைவு வேண்டிய திறம் கூறுவது . 


27 பரிசில் விடை : 


தன்னுடைய கொடைப் புகழை எடுத்துப் பாராட்டிய 
வருக்கு அரசன் பல பரிசில்களும் அளித்துப் பண்போடு 

அனுப்பிவைத்த திறம் கூறுவது . 
28 ஆள்வினை வேள்வி : 

தான் எடுத்துக் கொண்ட செயலைச் சிறப்பாக நிறை 
வேற்றிய வீரக்கழலை அணிந்த தலைவனுடைய இல்லத் 
தில் இல்லறம் சிறப்பாக நடந்து விருந்தோம்புதல் 
நிகழ்த்தப்பட்ட திறம் கூறுவது . 


240 


இலக்கணவிளக்கம்- பொருள நிகாரம் 


தான் 


29 அ கூத்தர் ஆற்றுப்படை : 

வள்ளலிடம் பரிசில் பெற்று மீளும் கூத்தன் 
மீண்டு வரும் வழியில் கண்ட காட்சி மாறுபடத் 
தோன்றுகையினாலே , தான் பெற்ற பரிசில் பற்றிய 
விவரங்களைத் தான் கண்ட ஏழைக் கூத்தனுக்கு அறி 
வுறுத்தித் தனக்கு வழங்கிய வள்ளளிடம் சென்று அவ 
னும் பரிசில் பெறுமாறு வழியிடைப் படுத்ததைக் கூறு 


வது . 


1. ஆ பாணாற்றுப் படை : 
வள்ளலிடம் செல்வம் பெற்று மீளும் பாணன் வழியிற் 
கண்ட வறுமைப் பாணனை வள்ளலிடம் அனுப்பிய 

செய்தியைக் கூறுவது . 
1. இ பொருநர் ஆற்றுப்படை : 

வள்ளலிடம் செல்வம் பெற்று மீளும் பொருநன் வழி 
யிற் கண்ட வறுமைப் பொருநனை வள்ளலிடம் அனுப் 

பிய செய்தியைக் கூறுவது . 
1 , ஈ விறலியாற்றுப்படை : 
வள்ளலிடம் செல்வம் பெற்று மீளும் விறலி வழியிற் 
கண்ட , வறுமையால் நலியும் விறலியை , வள்ளலிடம் 

அனுப்பிய செய்தியைக் கூறுவது . 
30 வாயுறை வாழ்த்து : 

யாம் கூறும் கேள்விக்குக் கடியவாகிய சொற்களை ஏற்று 
அவை கூறும் முறைப்படி நடப்பின் தொடர்ந்து நல்ல 
பயனே ஏற்படும் என்று சான்றோர் கூறும் உபதேசத் 

தைக் கூறுவது . 
31 செவியறிவுறா உ : 

சான்றோர் இடையே அடங்கி நடத்தல் வேண்டும் 
என்று பெரியோர் விரும்பிச் சொல்லிய செய்தியைக் 
கூறுவது . 


புறத்திணையியல் - பாடாண் எற்பா எண் 19 


241 


மன்னனுக்கு நிலைபெற்ற கருத்தினைச் சான்றோர் கூறு 

வது என்பது வெண்பாமாலை கூறும் செய்தி . 
32 குடைமங்கலம் : 

உலகில் நான்கு திசைகளையும் கவித்து நிழலைச் செய்யும் 
அரசனுடைய வெண்குடையின் சிறப்பைக் கூறுவது . 


33 வாள்மங்கலம் : 

பகைவரை அழிப்பதற்குக் கண் சிவக்கும் அரசன் தப் 
பாத வாளினைக் கையில் எடுக்கும் சிறப்பைக் கூறுவது . 


34 மண்ணுமங்கலம் : 

கணக்கிட முடியாத பெரும்புகழினை உடைய அரசன் 
புண்ணிய நீரில் நீராடிய சிறப்பினைக் கூறுவது . 


35 ஓம்படை : 

இவற்றை ஆராய்ந்து செய்க என்று அரசனுக்குப் பாது 
காவலாகச் சான்றோர் கூறுவனவற்றைக் கூறுவது . 


36 புறநிலை வாழ்த்து : 

நீ வழிபடும் தெய்வம் உன்னைப் பாதுகாத்தலால் நீ 
பொலிவாயாக என்று சான்றோர் வள்ளலை வாழ்த்திக் 


கூறுவது . 


37 கொடிநிலை : 

அரசன் கொடியினை முத்தேவர் கொடியுள்ளும் ஒன்ற 
னோடு ஒப்பிட்டுச் சிறப்பித்துக் கூறுவது . 


36 கந்தழி : 

சோ என்ற மதிலை அழித்த திருத்துழாய் அணிந்த திரு 
மாலுடைய , பிறர் செய்தற்கரிய 

பிறர் செய்தற்கரிய செயலை வியந்து 
கூறுவது . 
31 


242 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


39 வள்ளி : 


இளகிய மனத்தினையும் செவ்வரி கருவரிபரவிய மலரைப் 
போன்ற கண்களையும் 

பெண்கள் முருகப் 
பெருமானைக் குறித்து ஆடிய கூத்தினைப் புகழ்ந்து 
கூறுவது . 


உடைய 


40 புலவர் ஆற்றுப்படை : 

விரும்பிய பொருள்களைத் தரும் தேவர்களிடம் , கிடைத் 
தற்கு அரிய ஞானம் மிக்க அடியவரை ஆற்றுப்படுத்த 

திறம் கூறுவது . 
41 புகழ்ந்தனர் பரவல் : 

மேம்பட்ட வீடுபேற்றை எய்தும் விருப்பால , சான்றோர் 
சொல்லால் புகழ்தல் இயலாத , ஒளி பரவும் மேனியினை 
உடைய இறைவனைப் புகழ்ந்து பணியும் செய்தியைக் 

கூறுவது. 
42 பழிச்சினர் பணிதல் : 

ஒளி வீசும் திருமேனியை உடைய இறைவனை ஒரு பயன் 
கருதிப் புகழ்ந்து வணங்கும் செய்தியைக் கூறுவது . 


43 கைக்கிளை : 


தலைவி 


நறுமணங் கமழும் மலர்மாலையை அணிந்த 
தலைவனுடைய மணமலர்மாலையை விரும்பிய செய்தி 
யைக் கூறுவது . 


44 பெருந்திணை : 


தன்னை உள்ளன்போடு விரும்பாத தலைவனைத் தழுவு 
தலை விரும்பி , இரவில் அவன் இருப்பிடம் நோக்கிச் 
செல்லும் தலைவியின் செயல்பற்றிக் கூறுவது . 


புறத்திணையியல் - பாடாண் நாற்பா - எண் 19 243 
45 புலவி : 

வில்லினை ஒத்த நெற்றியினை உடைய தலைவி ஆற்றல் 
மிக்க தலைவன் மார்பினைத் தான் தழுவாது 

ஊடல் 
கொண்ட திறத்தினைச் சொல்லுவது . 
46 கடவுள் மகளிர் நயந்த கடவுட் பக்கம் : 

நிலத்தில் கால் தோய்தல் அறியாத தணிந்த மொழி 
யினை உடைய தெய்வப் பெண்கள் தேவர்களை விரும் 

பும் செய்தியைக் கூறுவது . 
47 மானிட மகளிர் நயந்த கடவுட் பக்கம் : 

இந்நிலவுலகப் பெண்டிர் ஒப்பற்ற தேவர்களை விரும் 

பிக் கூறிய செய்தியைச் சொல்லுவது . 
48 குழவிப் பகுதி : 

அணிகலன்கள் அணிந்த மகளிர் குழந்தைகளிடம் 
அன்பு செலுத்திய இயல்பினைக் கூறுவது . 


49 பதிநிலை : 

அழிவில்லாத அன்பினை உடைய ஆடவரும் அவர் தம் 
உரிமை மகளிரும் ஒருவருக்கு ஒருவர் துணையாகக் கூடி 
இன்பமாக வாழும் ஊரின் திறத்தைக் கூறுவது . 

இவ்வாறு பாடாண்திணை நாற்பத்தொன்பது துறை 
களை உடையது என்றவாறு . 

பாடாண்பாட்டு : 


ஒளியும் ஆற்றலும் ஓம்பா ஈகையும் 
அளியும் என்று இவை ஆய்ந்துஉரைத் தன்று . பு . பா .1 
மன்னர் மடங்கல் மறையவர் சொல்மாலை 
அன்ன நடையினார்க்கு ஆரமுதம் - துன்னும் 
பரிசிலர்க்கு வானம் பனிமலர்ப் பைந்தார் 
எரிசினவேல் தானைஎங் கோ . 


பு பா .1 


244 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


அரசன் 


( பைந்தாரும் வேல் தானையும் உடைய எம் 
பகைமன்னருக்குக் கூற்றமாகவும் , மறையவருக்கு அவர்தம் 
புகழ்மாலை சூடுவோனாகவும் , உரிமை மகளிருக்கு அமுதமா 
கவும் , பரிசிலருக்குக் கார்மேகமாகவும் உள்ளான் என்றவாறு . 


இப்பாடல் முழுதும் துறைச்செய்தி . ] 


கடை 


. 


நிலை 
புரவலன் கடைநிலை குறுகிய என்நிலை 
கரவுஇன்று உரைஎனக் காவலற்கு உரைத்தன்று 


பு . பா . 2 


நாட்டிய வாய்மொழி நாப்புலவர் நல்லிசை 
ஈட்டிய சொல்லான் இவன் என்று - காட்டிய 
காவல்ஓங்கு எஃகு இமைக்கும் கண்ணார் கொடிமதில் 
வாயிலோய் வாயில் இசை . 


பு . பா . 2 


மன் 


ன 


( தக்க புலவர் தம் இசை மாலையைச் சூடியவன் இம் 

ன் என்று , போர்த்தொழிலால் சிறந்த வேல் திகழும் 
கொடிகள் கட்டிய மதிலின் வாயில் காவலனே ! என் வரவினை 
அரசனுக்குச் சொல்வாயாக என்று புலவன் வாயில் காவல் 
னிடம் சொற்றவாறு . 


கொடிமதில் வாயிலோய் ! வாயில் 

இசை என்பது 
துறைப்பொருள் . இத்துறை வாயில் நிலை என்று வெண்பா 
மாலையில் கூறப்படும்) . 


முறையுளி வாழ்த்து : 


* காவல் கண்ணிய கழலோன் கைதொழும் 
மூவரில் ஒருவனை எடுத்துஉரைத் தன்று . பு.பா. 3 


வைய மகளை அடிப்படுத்தாய் வையகத்தார் 
உய்ய உருவம் வெளிப்படுத்தாய் - செய்ய 


புறத்திணையியல் - பாடாண் நூற்பா எண் 19 


245 


அடுந்திறல் ஆழி அரவணையாய் என்றும் 
நெடுந்தகை நின்னையே யாம் . 


4. பா . 3 


உல 


( நெடுந்தகையாகிய திருமாலே ! நின்னை எளியேமாகிய 
யாம் நிலவுலகைத் திருவடியால் அளந்து அடக்கினை , 
கோர் உய்ய அவதாரங்கள் எடுத்து அருளினை , திறல்மிக்க 
ஆழிப்படையினையும் பாம்புப் படுக்கையினையும் உடையை 
என்று போற்றுகிறோம் என்றவாறு . 


பாடல் முழுதும் துறைச் செய்தி . ) 


பூவை நிலை : 


கறவை காவலன் நிறனோடு பொரீஇப் 
புறவு அலர் பூவைப் பூப்புகழ்ந் தன்று . பு பா . 4 


பூவை விரியும் புதுமலரில் பூங்கழலோய் 
யாவை விழுமிய யாம்உணரேம்- மேவார் 
மறத்தொடு மல்லர் மறங்கடந்த காளை 
நிறத்தொடு நேர் தருத லான் . 


பு . பா . 4 


[ பூவைமலர் , பகைவர் வீரத்தை அழித்து மல்லர்களை 
வென்ற கண்ணபிரானுடைய நிறத்தை ஒத்த நிறத்தது 
ஆதலின் , அரசே ! அதனினும் மேம்பட்ட பூ பிறிது ஒன்றும் 
இல்லை என்றவாறு . 
பூவைப்புதுமலர் மல்லர் 

மறங்கடந்த காளை நிறத் 
தொடு நேர் தருதலான் சாலவும் விழுமிய என்பது துறைச் 
செய்தி ] 

பூவை நிலையின் பக்கம் : 


ஏற்றுவலன் உயரிய எரிமருள் அவிர்சடை 
மாற்றருங் கணிச்சி மணிமிடற் றோனும் , 
கடல்வளர் புரிவளை புரையும் மேனி 
அடல்வெந் நாஞ்சில் பனைக்கொடி யோனும் , 


புறநா . 56 


246 இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 

மண்ணுறு திருமணி புரையும் மேனி 
விண்உயர் புள் கொடி விறல்வெய் யோனும் , 
மணிமயில் உயரிய மாறா வென்றிப் 
பிணிமுக ஊர் திஒண் செய்யோ னும் மென , 
ஞாலம் காக்கும் கால முன்பின் 
தோலா நல்லிசை நால்வர் உள்ளும் , 
கூற்றுஒத் தீயே மாற்றருஞ் சீற்றம் ; 
வலிஒத் தீயே வாலி யோனை ; 
புகழ்ஒத் தீயே இகழுநர் அடு நனை ; 
முருகுலத் தீயே முன்னியது முடித்தலின் ; 
ஆங்காங்கு அவர் அவர் ஒத்தலின் 
யாங் தம் அரியவும் உளவோ நினக்கே. 
[ இடபக்கொடி உயர்த்துச் செக்கர் சடையினன் ஆகி 
முத்தலைச் சூலமேந்திய நீலகண்டனும் , கடலில் தோன்றும் 
வலம்புரிச் சங்கினை ஒத்த வெண்ணிறத்தனாய்ப் பகைவரை 
அழிக்கும் கொடிய கலப்பைப் படையை உடைய பனைக் 
கொடியை உயர்த்திய பலதேவனும் , சாணையிடப்பட்ட நீல 
மணியை ஒத்த நிறத்தினனாய் விண்ணில் உயரப் பறக்கும் 
கருடக் கொடியை உயர்த்திய ஆற்றலை விரும்பும் திருமா 
லும் , மயில் கொடியை உயர்த்திய 

தவறாத வெற்றியினை 
உடைய யானையை ஊர்ந்து வரும் சேயோனாகிய முருகனும் 
ஆகிய இவ்வுலகைக் காக்கும் , இயமனை ஒத்த வலிமையையும் 
கெடாத நல்ல புகழையும் உடைய பெருந்தேவர் நால்வருள் - 
ளும் , நீ சினத்தினால் சிவபெருமாளை ஒத்துள்ளாய் ; வலிமை 
யால் பலதேவனை ஒத்துள்ளாய் ; புகழினால் பகைவரை அழிக் 
கும் திருமாலை ஒத்துள்ளாய் ; நினைத்த செயலைத் தக்காங்கு 
முடிக்கும் செயலில் முருகனை ஒத்துள்ளாய் ; அவ்வந்நிலையில் 
அவ்வக்கடவுளரை 

ஒத்துள்ளாய் ஆதலின் . நினக்குச் 
செயற்கு அரியது என்பது ஒன்றில்லை என்று நக்கீரனார் 
இலவந்திகைப் பள்ளித் துஞ்சிய நன்மாறனைக் கடவுளரோடு 
ஒப்பிட்டமை பூவை நிலையின் பக்கமாம் . ] 


புறத்திணையியல் - பாடாண் நூற்பா எண் 19 247 
ஒன்றென முடித்தலால் , இங்ஙனம் அன்றி , 

குருந்தம் ஒசித்தஞான்று உண்டால் அதனைக் 
கரந்த படிஎமக்குக் காட்டாய் - மரம்பெறா 
போரில் குருகுஉறங்கும் பூம்புனல் நீர் நாட 
மார்பில் கிடந்த மறு . 

தொல் . பொ . 60 ந . 
( தங்குதற்கு அணிமையில் மரம் இன்மையின் , வைக்கோல் 
போரில் நாரைகள் தங்கி உறங்கும் மருதநில மன்னனே ! 
நீ கண்ணனாய்க் குருந்த மரத்தைக் கோவியர் மறைவதற்காக 
வளைத்துத் தாழ்த்திய போது உன் மார்பில் இருந்த ஸ்ரீவத்சம் 
என்ற மச்சத்தை மறைத்த காரணத்தை எமக்கு அறிவிப்பா 
யாக , என்று சோழமன்னனைத் திருமாலின் அமிசமாகக் கூறி 
யதும் பூவை நிலையின் பாற்படும் ] 


ஏற்றூர்தி யானும் இகல்வெம்போர் வானவனும் 
ஆற்றலும் ஆள்வினையும் ஒத்தொன்றின் ஒவ்வாரே 
கூற்றக் கணிச்சியோன் கண்மூன்று இரண்டேயாம் 
ஆற்றல்சால் வானவன் கண் . தொல் பொ . 60 ந . 


( சிவபெருமானும் போரில்வல்ல சேரனும் ஆற்றலாலும் 
முயற்சியாலும் ஒப்பினும் , சிவபெருமான் முக்கண்ணன் ஆத 
லும் சேரன் இரண்டே கண்ணுடையன் ஆதலும் நோக்க , வடி 
வினால் இருவரும் ஒவ்வார் என்று கூறும் வாயிலாகச் சிவ 
பெருமானை ஒத்த ஆற்றலும் முயற்சியும் சேரன் உடையன் 
என்று ஒப்பிடுவதும் பூவை நிலைப் பக்கமாம் ] 

இந்திரன் என்னின் இரண்டேகண் ஏறு ஊர்ந்த 
அந்தரத்தான் என்னின் பிறையில்லை - அந்தரத்தில் 
கோழியான் என்னின் முகன் ஒன்றே கோதையை 
ஆழியான் என்றுணரற் பாற்று . தொல் . பொ . 60 ந . 


எனவும் , சிறிது வேறுபட வருவன எல்லாம் அதன்பால் 
படுத்துக 


248 

இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
( சேரன் கண் இரண்டே உடையன் ஆதலின் இந்திரன் 
அல்லன் ; பிறை சூடவில்லை ஆதலின் சிவபெருமான் அல்லன் ; 
கோழிக்கொடியானைப் போலன்றி ஒரே முகத்தன் ஆதலின் 
அவனும் அல்லன் ; எனவே , அவனைத் திருமால் என்றே 
கொள்ளுதல் வேண்டும் எனச் சேரனைத் தேவர்பலரோடும் 
ஒப்பிட்டதும் பூவை நிலைப் பக்கமாம் . ) 


பரிசில் துறை : 


மண்ணகம் காவல் மன்னன் முன்னர் 
எண்ணிய பரிசில் இது என உரைத்தன்று . 


4 பா . 5 


வரிசை கருதாது வான்போல் தடக்கைக் 
குரிசில் நீ நல்கயாம் கொள்ளும் - பரிசில் 
அடுகளம் ஆர்ப்ப அமர் ஓட்டித் தந்த 
படுகளி நால்வாய்ப் பகடு . 


பு பா . 5 


[ மழைத்தடக்கை மன்னனே ! எம் தகுதியைக் கருதாது 
நீ எமக்கு அளிக்கவேண்டிய பரிசில் , போர்க்களத்தில் பகை 
வரை வெருட்டிக் கைப்பற்றிக் கொணர்ந்த களிறேயாம் 


என்றவாறு . 


• குரிசில் ! நீ நல்க யாம் கொள்ளும் பரிசில் நால்வாய்ப் 
பகடு என்பது துறைச்செய்தி ] 

இயன்மொழி வாழ்த்து : 


இன்னோர் இன்னவை கொடுத்தார் நீயும் 
அன்னோர் போல அவைஎமக்கு ஈஎன 
என்னோரும் அறிய எடுத்துரைத் தன்று 


4. பா . 8 


முல்லைக்குத் தேரும் மயிலுக்குப் போர்வையும் 
எல்லை நீர் ஞாலத்து இசைவிளங்கத் - தொல்லை 
இரவாமல் ஈந்த இறைவர்போல் நீயும் 
கரவாமல் ஈகை கடன் . 


பு . பா . 6 


புறத்திணையியல் - பாடாண் நூற்பா எண் 19 


249 


[ முல்லைக்குத் தேர் ஈந்த பாரியும் மயிலுக்குப் போர்வை 
ஈந்த பேகனும் , அவை இரவாமலேயே ஈந்து அழியாப் புகழ் 
பெற்றனர் . அவர் போல , நீயும் யாம் இரவாமலேயே , உள் 
ளதை மறைத்து வைத்துக் கொள்ளாமல் எமக்கு வழங்கு 
வதே ஏற்றது என்றவாறு . 

பாடல் முழுதும் துறைச்செய்தி ) 


இயன்மொழி வாழ்த்துப் பக்கம் : 
• மயல் அறு சீர்த்தி மான்தேர் மன்னவன் 
இயல்பே மொழியினும் அத்துறை ஆகும் , பு . பா . 7 


ஒள்வாள் அமருள் உயிர் ஓப்பான் தான் ஈயக் 
கொள்வார் நடுவண் கொடைஓம்பான் - வெள்வாள் 
கழியாமே மன்னர் கதம்காற்றும் வேலோன் 
ஒழியாமே ஓம்பும் உலகு . 


பு.பா .7 


( வாளை உறையிலிருந்து நீக்காமலேயே பகைமன்னர் 
சினத்தைப்போக்கும் நம் மன்னன் , போர் ஏற்படின் உயிரைப் 
பற்றிக் கவலைப்படாமலும் கொடைத்தொழிலைச் செய்யும் 
போது எப்பொருளையும் வழங்குதலைத் தவிராமலும் , அறநெறி 
தவறாமல் உலகைப் பாதுகாப்பான் என்றவாறு . 


பாடல் முழுதும் துறைச்செய்தி . ] 


கண்படை நிலை : 


‘ நெடுந்தேர்த் தானை நீறுபட நடக்கும் 
கடுந்தேர் மன்னவன் கண்படை மலிந்தன்று . 


பு . பா . 8 


மேலார் இறை அமருள் மின்னார் சினம்சொரியும் 
வேலான் வீறல்முனை வென்று அடக்கிக் - கோலால் 


32 


பு பா . 8 


250 இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 

கொடிய உலகில் குறுகாமை எங்கோன் 
கடியத் துயிலேற்ற கண் . 

[ வீரர் தங்கும் போரிலே தன் வேற்படையானே பகை 
வரை வென்றடக்கித் தன் செங்கோலினாலே நாட்டில் தவறு 
நிகழாமல் அவற்றைப் போக்கிவிடுகையினாலே , அமைதியாக 
அரசன் கண்கள் உறக்கத்தை மேற்கொண்டன என்றவாறு , 


எங்கோன் பகைவரை வென்றடக்கிக் கோலால் கொடிய 
கடிய அவன் கண் துயிலேற்ற என்பது துறைச்செய்தி ] 


துயில் எடை நிலை : 
அடுதிறல் மன்னரை அருளிய எழுக எனத் 
தொடுகழல் மன்னனைத் துயில் எடுப் பின்று . பு.பா. 9 


அளந்த திறையார் அகல் இடத்து மன்னர் 
வளந்தரு வேலோய் வணங்கக் - களம் தயங்கப் 
பூமலர்மேல் புள் ஒலிக்கும் பொய்கைசூழ் தாமரைத் 
தூமலர்க்கண் ஏற்க துயில் . 

பு பா . 

9 


[ வேலோய் ! வண்டுகள் ஒலிக்கும் பொய்கையிடத்த 
தாமரை போன்ற நின் கண்கள் , இவ்வுலக மன்னர்கள் திறைப் 
பொருளை வழங்கி நின்னை வணங்கும் வாய்ப்பினைப் பெறுவ 
தற்காக உறக்கம் நீங்கி எழுக என்றவாறு . 

வேலோய் ! மன்னர் வணங்க நின் மலர்க்கண் துயில் 
ஏற்க என்பது துறைச் செய்தி . ] 


மங்கல நிலை : 


• கங்குல் கனைதுயில் எழுந்தோன் முன்னர் 
மங்கலம் கூறிய மலிவுஉரைத் தன்று . பு . பா . 10 


விண்வேண்டின் வேறாதல் மங்கலம் வேந்தர்க்கு 
மண்வேண்டின் கைகூப்பல் மங்கலம் பெண்வேண்டின் 


4. பா . 10 


புறத்திணையியல் - பாடாண் நூற்பா எண் 19 251 
துன்னல் மடவார்க்கு மங்கலம் தோலாப்போர் 
மன்னன் வரைபுரையும் மார்பு . 

( மன்னர்கள் , வீரசுவர்க்கம் வேண்டின் எம் மன்னனோடு 
பகைத்தல் மங்கலமாம் ; தம் நாட்டாட்சி நிலைபெறல் வேண் 
டின் அவனை அணங்குதல் மங்கலமாம் ; மகளிர் , பெண்மை 
யின் இன்ப நலன் வேண்டின் அவனது மலையை ஒத்த மார் 
பினைத் தழுவுதல் மங்கலமாம் என்றவாறு . 

பாடல் முழுதும் துறைச் செய்தி . ] 


மங்கல நிலைப்பக்கம் : 
“ மன்னிய சிறப்பின் மங்கலம் மரபின் 
துன்னினன் என்றலும் அத்துறை ஆகும் . பு.பா. 11 


ஈண்டிய 


- 


தீண்டியும் கண்டும் பயிற்றியும் தன் செவியால் 
வேண்டியும் கங்கல் விடியலும் 
மங்கலம் ஆய நுகர்ந்தான் மறமன்னர் 
வெங்களத்து வேல்உயர்த்த வேந்து . 


4. பா , 11 


[ பொழுது விடியும் வரை மெய் கண் வாய் செவி 
இவற்றிற்கும் , மூக்கிற்கும் உரிய ஐம்பொறி இன்பங்களை 
நுகர்ந்து , போர்க்களத்தில் வேலை ஓச்சி வீரம் காட்டிய 
வேந்தன் , அந்தப்புரத்தே காமவின்பத்தில் மங்கலமான 
வகையில் திளைத்தான் என்றவாறு . 

கங்குல் வீடியலும் மங்கலமாய நுகர்ந்தான் வேந்து 
என்பது துறைச்செய்தி . விடியலும் விடிவளவும் . ) 


- 


விளக்கு நிலை : 


- 


அளப்பரும் கடல் தானையான் 
விளக்குநிலை விரித்துஉரைத்தன்று /பு.பா. 12 
வளிதுரந்தக் கண்ணும் வலந்திரியாப் பொங்கி 
ஒளிசிறந்து ஓங்கி வரலான் 

அளிசிறந்து 


252 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


பு . பா . 12 


நன்னெறியே காட்டும் நயம்தெரி கோலாற்கு 
வெல்நெறியே காட்டும் விளக்கு . 
[மக்கள் நலன் நாடி அரசாளும் செங்கோல் வேந்தனுக்கு 
அவன் திருவிளக்கு , காற்று வேகமாக அடித்தபோதும் 
வலப்பக்கமாகச் சுழன்று எழுந்து ஒளிமிக்கு உயர்ந்து 
வருதலின் , வெல்லும் நெறியையே காட்டும் 


என்ற 


வாறு . 


விளக்கு ஓங்கி வரலான் கோலாற்கு வெல்நெறியே 
காட்டும் என்பது துறைச்செய்தி . ) 

விளக்கு நிலையின் பக்கம் : 
* அடல் அவிர் பைம்பூண் வேந்தன் தன்னைச் 

சுடரொடு பொருவினும் அத்துறை ஆகும் . பு.பா. 13 
வெய்யோன் கதிர்விரிய விண்மேல் ஒளிஎல்லாம் 
மையாந்து ஒடுங்கி மறைந்தாங்கு - வையகத்துக் 
கூத்து அவை ஏத்தும் கொடித்தேரான் கூடிய பின் 
வேத்து அவையுள் மையாக்கும் வேந்து . 

[ கதிரவன் கதிர்வீரியத் தோன்றும் அளவில் வானத்தி 
லுள்ள ஒளிகள் பிறயாவும் பொலிவு இழந்து மறைந்தாற் 
போல , கூத்தர் குழாம் புகழும் நம்கொடித்தேர் மன்னவன் 
வேந்தர் அவையை எய்தின் , ஏனைவேந்தர் பொலிவு இழப்பர் 


4. பா . 13 


என்றவாறு . 


பாடல் முழுதும் துறைச்செய்தி . ) 


கபிலை நிலை : 


* அண்ணல் நான்மறை அந்தணாளர்க்குக் 
கண்ணிய கபிலை நிலைஉரைத் தன்று . 


4. பா . 14 


பருக்காழும் செம்பொன்னும் பார்ப்பார் முகப்பக் 
குருக்கண் கபிலை கொடுத்தான் செருக்கோடு 


253 


புறத்திணையியல் - பாடாண் நூற்பா எண் 19 


இடிமுரசத் தானை இகல் இரிய எங்கோன் 
கடிமுரசம் காலைச் செய 


பு . பா . 14 


( செருக்கோடு முரசார்த்துவந்த பகைப்படை மாறுபாடு 
கெட்டு ஓட , காலையிலே தன் காவல் முரசம் முழங்கா நிற்க , 
எங்கோன் , நன்னிறமுடைய கண்களை உடைய பசுக்களைப் 
பெரிய மணிகளோடும் செம்பொன்னோடும் பார்ப்பாருக்குத் 
தானம் ஈந்தான் . 


எங்கோன் பார்ப்பார் முகப்பக் கபிலை கொடுத்தான் 
என்பது துறைச்செய்தி . 


இது வரையா ஈகை அன்றி இன்னலுற்றால் கொடுக்க 
எனப் 

பெரியோர் கூறு நாட்காலையிலே கொடுப்பதாகும் 
என்பர் நச்சினார்க்கினியர் . ) 


வேள்வி நிலை : 


. 


அந்தமில் புகழான் அமரரும் மகிழச் 
செந்தீ வேட்ட சிறப்புஉரைத் தன்று . 


4. பா . 15 


கேள்வி மறையோர் கிளைமகிழ்தல் என்வியப்பாம் 
வேள் வீ வீறல்வெய்யோன் தான்வேட்ப - நீள் விசும்பின் 
ஈர்ந்தார் இமையோரும் எய்தி அழல்வாயால் 
ஆர்ந்தார் முறையால் அவீ . 


பு . பா . 15 


( ஆற்றலை விரும்பும் நம் அரசன் வேள்வி செய்ய , 
வானத்து இமையோரும் வந்து தீ ஆகிய தம் வாயினால் 
தத்தமக்கு உரிய அவியினை நுகர்ந்தார் ஆதலின் , இவ் 
வேள்வி கருதி நிலஉலகத் தேவராகிய மறையோர் இனம் 
மகிழ்வதில் வியப்பு ஒன்றும் இல்லை என்றவாறு . 


விறல் வெய்யோன் வேள்வி வேட்ப இமையோரும் அவி 
ஆர்ந்தார் என்பது துறைச்செய்தி . ] 


254 


லக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


வெள்ளி நிலை : 


- 


4.பா. 16 


துயர்தீரப் புயல் தரும் என 

உயர்வெள்ளி நிலைஉரைத்தன்று . பு பா . 16 
சூழ்கதிர் வான்விளக்கும் வெள்ளி சுடர்விரியத் 
தாழ்புயல் வெள்ளம் தரும் அரோ சூழ்புரவீத் 
தேர்வில் தார் தாங்கித் திகழ்ந்திலங்கு வேலோய் நின் 
மார்வில் தார் கோலி மழை 
[ பகைவருடைய தேர் புரவி வில் ஏந்தியதார் ஆகிய 
படைகளைத் தடுத்து விளங்கும் வேலோய் ! கதிர்கள் சூழும் 
வானத்தில் வெள்ளியின் ஒளி நன்னிலையில் தங்கிப் பரவுத 
லால் , நின் மார்பில் உள்ள மாலையைப் போல நீர்த்தாரைகளை 
மேகங்கள் பெய்து மழைவளம் சுரக்கும் என்றவாறு . 

வெள்ளி சுடர் வீரியப் புயல் மழை தரும் என்பது 
துறைச்செய்தி . ] 

நாடு வாழ்த்து : 
தாள் தாழ் தடக்கையான் 
நாட்டது வளம்உரைத்தன்று . 


4. பா . 17 


- 


எண்ணின் இடர்எட்டும் இன்றி வயல்செந்நெல் 
கண்ணின் மலரக் கருநீலம் விண்ணின் 
வகைத்தாய் வளனொடு வைகின்று வென்வேல் 
நகைத்தாரான் தான் விரும்பும் நாடு . 


4. பா . 17 


இடர் எட்டாவன : 


விட்டில் கிளிநால்வாய் வேற்றாசு தன்னரசு 

நட்டம் பெரும்பெயல்காற்று எட்டு 
என இவை , 

[ நம் மன்னன் விரும்பி ஆளும் நாடு எண்வகை இடரும் 
இன்றி , வயலிலே நீலமலர்கள் செந்நெல் இடையே கண் 


புறத்திணையியல் - பாடாண் நூற்பா எண் 19 255 
போல மலர , வளமிகுதியால் தேவர் உ.லகு போலக் காட்சி 
வழங்குகிறது என்றவாறு 


நகைத்தாரான் விரும்பும் நாடு விண்ணின் வகைத்தாய் 
வளனொடு வைகின்று என்பது துறைச் செய்தி . ) 


கிணை நிலை : 


திருக்கிளரும் அகன்கோயில் 

அரிக்கிணைவன் வளம்உரைத்தன்று . பு . பா . 18 
வெள்ளி முளைத்த விடியல் வயல் ஆமை 
அள் அகட்டு அன்ன அரிக்கிணை வள்ளியோன் 
முன் கடை தட்டிப் பகடுவாழ்க என்னாமுன் 
என்கடை நீங்கிற்று இடர் . 


4. பா . 18 


( வள்ளலாகிய மன்னன் வாயிலில் வெள்ளி தோன்றும் 
வைகறை நேரத்தில் கிணைப்பறையைக் கொட்டி , அவன் 
யானைப்படை வாழ்க என்று வாழ்த்திய அளவில் , எங்கள் 
வறுமைத்துயரம் நீங்கிற்று என்றவாறு . 

வள்ளியோன் முன்கடை விடியல் கிணை தட்டிப் பகடு 
வாழ்கான என் இடர் நீங்கிற்று என்பது துறைச்செய்தி . ) 


களவழி : 
* செங்களத்துச் செழுஞ்செல்வம் 
வெண்துறையாழ்ப் பாணர்விளம்பின்று . 


4. பா . 19 


ஈண்டி எருவை இறகு உளரும் வெங்களத்து 
வேண்டியாம் கொண்ட விறல் வேழம் வேண்டாள் 
வளைகள் வயிர் இயப்பும் வாள் தானை வேந்தே 
வீளைகள் பகர்வாள் வீலை . 


4. பா . 19 


[ வேந்தே ! பருந்துகள் தம் இறகுகளைக் கோதும் போர்க் 
களத்தில் யாம் நின்னிடம் பெற்ற வேழத்தைக் கள் விலை 
யாட்டி எம்மிடம் 

எம்மிடம் இப்பொழுது கள்விலையாகக் கொள்ள 


256 இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
மறுக்கிறாள் ; நீ வழங்கிய வேழம் பலவும் கள்விலையாக 
முன்னரே பலரிடம் பெற்றுள்ளாள் ஆதலின் , வேழத்தின் 
மதிப்பைக் குறைத்துக் காண்கிறாள் என்று பாணர் வேந்த 
னிடம் சொற்றது . 
பாடல் முழுதும் துறைச்செய்தி . ) 

வீற்றினிதிருந்த பெருமங்கலம் : 


4.பா. 20 


கூற்று இருந்த கொலைவேலான் 

வீற்றிருந்த விறல்மிகுத்தன்று . 
அழல் அவீர் பைங்கண் அரிமான் அமளி 
நிழல் அவிர்பூண் மன்னர் நின்று ஏத்தக் - கழல்புனைந்து 
வீமலிதார் மன்னவனாய் வீற்றிருந்தான் வீங்கு ஒலி நீர்ப் 
பூமலி நாவல் பொழிற்கு. 

[ அரிமான் அமளியிலே ஏனை மன்னர் நின்று தன்னைப் 
புகழக் கழல் புனைத்து , நாவலந்தீவாகிய பரதகண்டத் 
திற்கே , நம் அரசன் மலர்மாலை அணிந்து மன்னர்மன்ன 
னாய் வீற்றிருந்தான் என்றவாறு . 


பு.பா. 20 


அரிமான் அமளி மன்னர் ஏத்த நாவல்பொழிற்கு மன்ன 
வனாய் வீற்றிருந்தான் என்பது துறைச்செய்தி . ) 


குடுமி களைந்த புகழ்சாற்று நிலை : 
நெடுமதில் எறிந்து நிரைதார் மன்னன் 
குடுமி களைந்த மலிவுஉரைத் தன்று . 


4. பா . 21 


பூந்தா மரையில் பொடித்துப் புகல்விசும்பின் 
வேந்தனை வென்றான் வீறல்முருகன் - ஏந்தும் 
நெடுமதில் கொண்டு நிலமிசையோர் ஏத்தக் 
குடுமி களைந்தான்எங் கோ . 


4. பா . 21 


குடுமி களை தல் - மயிர்ச்சிகைனயக் கூட்டி முடித்தல் . 


புறத்திணையியல் - பாடாண் நூற்பா எண் 19 257 
( சரவணப் பொய்கையில் தாமரைப் பூவில் பிறந்து 
இந்திரனை வென்றான் , ஆற்றல் சான்ற முருகப்பெருமான் . 
எம் அரசனோ பகைவர் மதிலைக் கைக்கொண்டு , மக்கள் 
துதிக்க , அரண் கொள்ளாது முடியேன் என்று விரித் 
திருந்த மயிர்ச்சிகையைக் கூட்டி முடித்தான் என்றவாறு . 

குடுமிகளை தல் - பகைவர் மணிமுடியை நீக்கலுமாம் . 
நெடு மதில்கொண்டு எங்கோ குடுமி களைந்தான் என்பது 
துறைச்செய்தி . ] 

மணமங்கலம் : 


இகல் அடுதோள் எறிவேல் மன்னன் 
மகளிரொடு மணந்த மங்கலம் கூறின்று . பு . பா . 22 


அணக்கருந் தானையான் அல்லியந்தார் தோய்ந்தோள் 
மணக்கோல மங்கலம்யாம் பாட -- வணக்கருஞ்சீர் 
ஆர்எயில் மன்னன் மடமகள் அம்பணைத்தோள் 
கூர்எயிற்றுச் செவ்வாய்க் கொடி . 


4. பா . 22 


( தாழ்த்தமுடியாத சிறப்பினையும் அரிய அரணினையும் 
உடைய மன்னனின் செவ்வாய்க்கொடி போன்ற மடமகள் 
யாங்கள் மணக்கோலத்தைப் பாடும்படி பகைவர் வருத்துதற் 
கரிய தானையை உடைய எம் மன்னனை மணந்தாள் என்ற 


வாறு . 


எயில்மன்னன் மடமகள் மணக்கோலம் யாம் பாட எம் 
மன்னன் தார் தோய்ந்தாள் என்பது துறைச் செய்தி ] 


பொலிவு மங்கலம் : 


4. பா . 23 


வேல் வேந்தன் உள் மகிழப் 

பாலன் பிறப்பப் பலர் புகழ்ந் தன்று . 
கருங்கழல் வெண்குடைக் காவலற்குச் செவ்வாய்ப் 
பெருங்கண் புதல்வன் பிறப்பப் பெரும்பெயர் 


- 


33 


258 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
விண்ணார் மகிழ்ந்தார் வியல் இடத்தார் ஏத்தினார் 
எண்ணார் அவிந்தார் இகல் . 


4. பா . 23 


பு . பா . 24 


( மன்னனுக்குப் புதல்வன் பிறந்தானாக விண்ணோர் 
மகிழ மண்ணோர் வாழ்த்தப் பகைவர் மாறுபாடு ஒழிந்தனர் . 

காவலற்குப் புதல்வன் பிறப்ப வியலிடத்தார் ஏத்தினார் 
என்பது துறைச்செய்தி . ) 

நாள் மங்கலம் : 
அறந்தரு செங்கோல் அருள்வெய்யோன் 

பிறந்தநாள் சிறப்புரைத் தன்று . 
கரும்பகடும் செம்பொன்னும் வெள்ளணி நாள் பெற்றார் 
விரும்பி மகிழ்தல் வீயப்போ - சுரும்பு இமிர் தார் 
வெம்முரண் வேந்தரும் வெள்வளையார் தோள் விழைந்து 
தம்மதில் தாம் திறப்பர் தாள் . 

4. பா . 

24 
[ அரசன் மங்கலமான வெள்ளணி அணிந்திருக்கும் 
அவன் பிறந்தநாள் விழாவில் பரிசிலர் யானையும் பொன் 
னும் பெற்று மகிழ்ந்ததில் வியப்பு இல்லை . பகைவரும் தம் 
உரிமை மகளிரொடு காமம் நுகர்ந்து மதில் கதவுகளைத் 
திறந்து மகிழ்வோடு இருப்பர் என்றவாறு ; அரசன் பிறந்த 
நாளை ஒட்டிப் பகைவரையும் நலியான் ஆதலின் . 

இப் 
பாடலே துறைச்செய்தி . 

* சிறந்த நாள் அணி செற்றம் நீக்கிப் 

பிறந்த நாள் வயின் பெருமங்கலம் 
என்பார் தொல்காப்பியனார் ) . 

தொல் . பொ . 91 


. 


பரிசில் நிலை : 


புரவலன் மகிழ் தூங்க 

இரவலன் கடைக்கூடின்று . 
வெல்புரவி பூண்ட விளங்கு மணித்திண்டேர் 
நல்கிய பின்னும் நனி நீடப் - பல்போர் 


4. பா 25 


பு. பா 25 . 


புறத்திணையியல் - பாடாண் நாற்பா எண் 19 259 
விலங்கும் கடல்தானை வேற்றார் முனைபோல் 
கலங்கும் அளித்து என் கடும்பு . 
புரவி பூட்டிய திண்டேரைப் பரிசிலாக நல்கிய பின்னும் 
அரசன் பரிசீலனுக்கு விடை நல்கக் காலம் தாழ்க்கவே 
அவன் அரசனிடம் பகைவர் நாடு கலங்குவது போலத் தன் 
சுற்றம் வறுமையால் கலங்கிக் கொண்டிருக்கும் எனக் கூறி 
விடை வேண்டினான் என்றவாறு . 

திண்டேர் நல்கிய பின்னும் நனி நீட , என் கடும்பு 
கலங்கும் என்றான் என்பது துறைச்செய்தி . ) 


பரிசில் விடை : 
வேந்தன்உள் மகிழ வெல்புகழ் அறைந்தோர்க்கு 
ஈந்து பரிசில் இன்புற விடுத்தன்று . 


பு . பா . 26 


படை நவின்ற பல்களிறும் பண் அமைந்த தேரும் 
நடை நவின்ற பாய்மாவும் நல்கிக்- கடைஇறந்து 
முன்வந்த மன்னர் முடிவணங்கும் சேவடியால் 
பின்வந்தான் பேர் அருளி னான் 


4. பா . 20 


( பேரருளினானாகிய மன்னன் களிறும் தேரும் பாய் 
மாவும் நல்கி , மன்னர் வணங்கும் தன் கால்களால் நடந்து 
வந்து ஏழடி தொடர்ந்து வழி அனுப்பினான் என்றவாறு . 


பாடல் முழுதும் துறைச்செய்தி . ] 


ஆள்வினை வேள்வி : 


வினைமுற்றிய கனைகழலோன் 
மனை வேள்வி மலிபுஉரைத்தன்று . 


4. பா . 27 


நின்ற புகழொடு நீடுவாழ்க இவ்வுலகில் 
ஒன்ற உயிர்களிப்ப ஓம்பலால் - வென்று அமருள் 
வாள்வினை நீக்கி வருக விருந்துான்னும் 
ஆள்வினை வேள்வி அவன் . 


4. பா .27 


260 இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 

[ விருந்து ஓம்புதலாகிய ஆள்வீனை வேள்வி செய்யும் 
அரசன் உயிர்கள் களிப்பப் பாதுகாத்தலால் இம்மையில் 
போரில் வெற்றி பெறுக ; இறந்த பின்னும் நிலைபெற்ற புகழு 
டலால் இவ்வுலகில் நீடு வாழ்க என்று சான்றோர் ஏத்திய 
எறு . 

ஆள்வினை வேள்வியவன் உயிர் ஓம்பலால் வாள்வீனை 
நீக்கி வருக ; நின்ற புகழொடு நீடு வாழ்க என்பது துறைச் 
செய்தி ) . 

பாணாற்றுப்படை : 


வா 


சேண் ஓங்கிய வரைஅதரில் 
பாணனை ஆற்றுப்படுத்தன்று . 


4. பா . 28 


இன்தொடை நல்லிசை யாழ்ப்பாண எம்மைப்போல் 
கன்று உடை வேழத்த கான்கடந்து சென்று அடையின் 
காமரு சாயலாள் கேள்வன் கயம்மலராத் 
தாமரை சென்னி தரும் . 


4. பா . 28 


[ பாண ! எம்மைப்போல் களிறு பரந்த கான் கடந்து 
விரும்புதல் வரும் மென்மையை உடையாள் கணவனாகிய 
வள்ளலைச் சென்று அடையின் அவன் பொற்றாமரைப் பூக் 
களைச் சென்னியில் சூடுதற்கு வழங்குவான் என்றவாறு . 


பாண ! எம்மைப்போல் சென்றடையின் கேள்வன் 
கயம்மலராத் தாமரை தரும் என்பது துறைச்செய்தி ] 

கூத்தர் ஆற்றுப்படை : 


ஏத்திச்சென்ற இரவலன் 
கூத்தரை ஆற்றுப்படுத்தன்று . 


பு . பா . 29 


கொலைவில் புருவத்துக் கொம்பு அன்னார் கூத்தின் 
தலைவ தவீராது சேறி - சிலைகுலாம் 
காரினை வென்ற கவிகையான் கைவளம் 
வாரினை கொண்டு வரற்கு . 


பு . பா . 29 


புறத்திணையியல் - பாடாண் நூற்பா எண் 19 


261 


4 


பு.பா. 30 


[ மகளிர் கூத்தின் தலைவ ! கார்மேகத்தை வென்ற 
கொடைக்கையான் தரும் வளத்தை வாரி வரத் தவிராது 
செல்க என்பது துறைச்செய்தி . 
பாடல் முழுதும் துறைச்செய்தி . ] 

பொருநர் ஆற்றுப்படை : 
பெருநல்லான் உழையீர் ஆகஎனப் 

பொருநனை ஆற்றுப்படுத்தன்று . 
தெருவில் அலமரும் தெண்கண் தடாரிப் 
பொருவு இல் பொருந நீ சேறின் - செருவில் 
அடும் தடக்கை நோன் தாள் அமர் வெய்யோன் ஈயும் 
நெடுந்தடக்கை யானை நிரை . 
[ தெருவில் சுற்றித்திரியும் தடாரி அடிக்கும் பொருந ! 
நீ சென்று வேண்டின் போரை விரும்பும் வள்ளல் நிளக்கு 
யானை நிரைகளையே வழங்குவான் . 


4. பா . 30 


பொருந் 


! நீ சேறின் அமர்வெய்யோன் யானை நிரை 
ஈயும் என்பது துறைச் செய்தி ) 

விறலி ஆற்றுப்படை : 
" திறல் வேந்தன் புகழ்பாடும் 

விறலியை ஆற்றுப்படுத்தன்று . 
சில்வளைக்கைச் செவ்வாய் விறலி செருப்படையான் 
பல்புகழ் பாடிப் படர்தியேல் நல் அவையோர் 
ஏத்த இழை அணிந்து இன்னே வருதியால் 
பூத்த கொடி போல் பொலிந்து . 


பு . பா . 31 


- 


பு . பா . 31 


( விறலி ! நீ படை மன்னன் புகழ் பாடிச் செல்லின் 
பூத்த கொடியைப் போலப் பொலிந்து அவையோர் புகழ 
அணிகலன் பல அணிந்து வரும் வாய்ப்பினைப் பெறுவாய் 
என்றவாறு . 

பாடல் முழுதும் துறைச்செய்தி . ] 


262 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


4. பா . 32 


4. பா . 32 


வாயுறை வாழ்த்து : 
பிற்பயக்கும் எம்சொல் என 

முற்படர்ந்த மொழிமிகுத்தன்று . 
எம்சொல் எதிர்கொண்டு இகழான் வழிநிற்பின் 
குஞ்சர வெல்படையான் கொள்ளானோ - எஞ்சும் 
இகல் இடன் இன்றி எறிமுந்நீர் சூழ்ந்த 
அகல் இடம் அங்கை அகத்து . 
(எம் சொல்லை ஏற்றுப் பிறழாது பின்பற்றினால் 
யானைப் படையை உடைய மன்னன் பகைவர் நாடு என்பதே 
இன்றி கடல் சூழ்ந்த உலகம் முழுதும் கைப்பற்றுவான் 
என்றவாறு . 
பாடல் முழுதும் துறைச்செய்தி . ] 

செவியறிவுறூஉ : 
மறம் திரிவு இல்லா மன்பெருஞ் சூழச்சி 
அறம்தெரி கோலாற்கு அறிய உரைத்தன்று . பு.பா. 33 
அந்தணர் சான்றோர் அருந்தவத்தோர் தம்முன்னோர் 
தந்தைதாய் என்றிவர்க்குத் தார்வேந்தே - முந்தை 
வழி நின்று பின்னை வயங்கு நீர் வேலி 
மொழி நின்று கேட்டல் முறை . 

[ அந்தணர் சான்றோர் தவர் தமையன்மார் தந்தை தாய் 
இவர்களிடம் நெறி தவறாது நடந்து பின் உலகத்து மொழி 
களை நின்று கேட்டலே வழக்காகும் என்றவாறு . 

பாடல் முழுதும் துறைச்செய்தி . 


4. பா. 33 


* செவியுறைதானே , 
பொங்குதல் இன்றிப் புரையோர் நாப்பண் 

அவிதல்கடன் எனச் செவியுறுத் தற்றே 
என்றார் தொல்காப்பியனார் ] 


தொல் பொ . 426 


புறத்திணையியல் - பாடாண் நூற்பா எண் 19 


263 


குடைமங்கலம் : 


நால் திசையும் புகழ் பெருக 
வீற்றிருந்தான் குடை புகழ்ந் தன்று . 


பு . பா . 34 


தன் நிழலோர் எல்லோர்க்கும் தண்கதிராம் தற்சேரா 
வெந்திறலோர் எல்லோர்க்கும் வெங்கதிராம் - இன்னிழல்வேல் 
மூவா வீழுப்புகழ் முல்லைத்தார்ச் செம்பியன் 
கோவாய் உயர்த்த குடை . 


4. பா . 34 


கோவாய் - அரசு தொழிற்கு அமைந்ததாய் . 


( கெடாத நற்புகழான் ஆகிய சோழனுடைய அரசுத் 
தொழிலுக்கு அமைந்த குடை தமருக்கு மதிபோலக் குளிர்ந்து 
பகைவருக்குக் கதிரவன் போல அழல் செய்வதாம் . 


செம்பியன்குடை தன் நிழலோர்க்குத் தண்கதிராய் , தற் 
சேரார்க்கு வெங்கதிராம் என்பது துறைச்செய்தி . ] 


வாள்மங்கலம் : 


கடக்க அருங் கடல் தானை 
வயக்களிற்றான் வாள்புகழ்ந்தன்று . 


4. பா . 35 


- 


கொங்கு அவிழ் ஐம்பால் மடவார் வியன் கோயில் 
மங்கலம் கூற மறம்கனலும் - செங்கோல் 
நிலம் தரியச் செல்லும் நிரை தண் தார்ச் சேரன் 
வலம்தரிய ஏந்திய வாள் . 


4 பா . 35 


[ மகளிர் அரண்மனையில் மங்கலம் கூற , பகைவரது 
நிலத்தைக் கைப்பற்றச் செல்லும் சேரன் வெற்றி பெறுதற்கு 
ஏந்திய வாள் வீரத்தை வெளிப்படுத்தும் என்றவாறு . 


சேரன் ஏந்திய வாள் மடவார் வீயன்கோயில் மங்க 
லம் கூற மறம் கனலும் என்பது துறைச் செய்தி .] 


264 


இலக்கணவிளக்கம்- பொருளதிகாரம் 


மண்ணுமங்கலம் : 


எண் அருஞ் சீர்த்தி இறைவன் எய்தி 

மண்ணும் மங்கல மலிவு உரைத்தன்று .பு பா . 36 
கொங்கு அலர் கோதைக் குமரி மடநல்லாள் 
மங்கலம் கூற மலிவு எய்திக் 

கங்கையாள் 
பூம்புனல் ஆகம் செழீஇயினான் போர் அடுதோள் 
வேம்பு ஆர் தெரியல்எம் வேந்து . 


4. பா . 36 


( குமரியாகிய பெண் தனக்கு மங்கலம் கூறச் சிறப்பு 
எய்தி , வேப்பமாலையை அணிந்த போர் அடுதோள் பாண்டி 
யன் கங்கையாளுடைய பொலிவுடைய நீராகிய மார்பினைத் 
தழுவினாள் என்றவாறு . 

குமரி மங்கலம் கூற வேம்பு ஆர் தெரியல் எம் வேந்து 
கங்கையாள் ஆகம் கெழீ இயினான் என்பது துறைச்செய்தி ] 


ஓம்படை : 


ன்னது செய்தல் இயல்பு என இறைவன் 
முன்நின்று அறிவன் மொழிதொடர்ந் தன்று . பு.பா. 37 


ஒன்றின் இரண்டாய்ந்து மூன்றடக்கி நான்கினால் 
வென்று களப்கொண்ட வேல்வேந்தே - சென்றுஉலாம் 
ஆழ்கடல்சூழ் வையகத்து ஐந்துவென்று ஆறு அடக்கி 
ஏழ்கடிந்து இன்புற்று இரு . 


4. பா. 37 


ஒன்று -- ஞானம் ; ஆன்மா என்றுமாம் . இரண்டு 
காரண காரியங்கள் ; புண்ணியம் பாவம் என்றுமாம் . முன்று - 
நட்புப்பகை நொதுமல் ; உச்சாகசத்தி பிரபுசத்தி மந்திரசத்தி 
என்றுமாம் . நான்கு - யானை தேர் குதிரை காலாள் ; சாம 
தான பேத தண்டம் என்றுமாம் . ஐந்து - செவி மெய் கண் 
மூக்கு வாய் எனப் பெயரிய பொறிகள் . ஆறும் ஏழும் 


புறத்திணையியல் - பாடாண் நூற்பா - எண் 19 


265 


நாடிய நட்புப் பகைசெலவு நல்லிருக்கை 
கூடி னரைப் பிரித்தல் கூட்டல் ஆறு - ஈடிலா 
வேட்டம் கடுஞ்சொல் மிகுதண்டம் சூதுபொருள் 
ஈட்டம்கள் காமம் இவை ஏழ் . 


என முறையே இவையாம் 


( ஞானத்தினால் நன்மை தீமைகளை ஆராய்ந்து , பகை 
நொதுமல் நட்பு என்ற மூன்றினையும் உளத்தில் அடக்கி , 
தானை யானை குதிரை தேர் என்ற நால்வகைப் படையாலும் 
வென்று போர்க்களத்தைக் கைப்பற்றிய வேல் வேந்தே ! 
கடல் சூழ்ந்த இவ்வுலகில் , மெய் வாய் கண் மூக்குச் செவி 
என்ற ஐம்புலன்களையும் அறிவால் அடக்கி , படை குடி கூழ் 
அமைச்சு நட்பு அரண் என்ற ஆறு உறுப்புகளையும் 
பெருக்கி , வேட்டம் கடுஞ்சொல் மிகுதண்டம் சூது பொரு 
ளீட்டம் கள் காமம் என்ற ஏழையும் நீக்கி இன்புற்று இருப் 
பாயாக என்றவாறு . பிறவாறும் உரைப்ப . 


பாடல் முழுதும் துறைச்செய்தி . ] 


புறநிலை வாழ்த்து : 


வழிபடு தெய்வம் நிற்புறம் கரப்ப 
வழிவழி சிறக்க என வாய்மொழிந்தன்று . 


பு . பா . 38 


கொடிபடு முத்தலைவேல் கூற்றக் கணிச்சிக் 
கடிபடு கொன்றையான் காப்ப நெடிது உலகில் 
பூமலி நாவல் பொழில் அகத்துப் போய் நின்ற 
மாமலை போல் மன்னுக நீ . 


4. பா . 38 


[ முத்தலை வேலினையும் கூற்றத்தை ஒத்த குந்தாலிப் 
படையினையும் கைக்கொண்டு கொன்றைமாலை அணிந்த 
சிவபெருமான் காப்பாற்றுதலால் , பூமியின் 

நடுவைப் 


34 


288 

இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
பிளந்து போய் நிலைத்து நிற்கும் மேருமலையைப் போல , 
நீ இவ்வுலகில் நெடிது வாழ்க என்றவாறு . 

கொன்றையான் காப்ப நெடிது உலகில் நீ மன்னுக 
என்பது துறைச்செய்தி ] 


கொடி நிலை : 


பு . பா . 39 


மூவர்கொடி உள்ளும் ஒன்றோடு பொரீஇ 

மேவரு மன்னவன் கொடி புகழ்ந் தன்று . பு.பா. 9 
பூங்கண் நெடுமுடிப் பூவைப்பூ மேனியான் 
பாம்புஉண் பறவைக் கொடிபோல ஓங்குக 
பல்யானை மன்னர் பணியப் பனிமலர்த்தார்க் 
கொல்யானை மன்னன் கொடி . 

[ தாமரைக்கண்ணனாய்ப் பூவைப்பூ நிறத்தினனாய் நெடு 
முடி சூடிய திருமாலினது பாம்பை உண்ணும் கருடக்கொடி 
யினைப்போல , நம்மன்னன் கொடி பல மன்னரும் பணிய 
ஓங்குவதாகுக என்றவாறு . 

மன்னன் கொடி மன்னர் பணியப் பறவைக்கொடி போல 
ஓங்குக என்பது துறைச்செய்தி . ) 

கந்தழி : 


சூழுநேமியான் சோஎறிந்த 
வீழாச்சீர் விறல் மிகுத்தன்று . 


பு . பா . 40 


மாயவன் மாயம் அதுவால் மணி நிரையுள் 
ஆயனா எண்ணல் அவன் அருளால் - காயக் 
கழல் அவிழக் கண்கனலக் கைவளையார் சோரச் 
சுழல் அழலுள் வைகின்று சோ . 


4. பா . 40 


[ திருமாலை மாடுமேய்க்கும் ஆயனாகக் கருதாதே . அவன் 
வெகுண்ட அளவில் , அசுரர்கள் வீரக்கழல் நெகிழவும் , கண் 
கள் சிவக்கவும் மகளிர் மயங்கவும் வாணாசுரனுடைய சோ 


புறத்திணையியல் - பாடாண் நூற்பா எண் 19 267 
என்ற அரணம் தீக்கு இரையாயிற்று . மறைத்து வெளிப் 
படுத்தும் அத்திருமாலினது ஆற்றல் அத்தகையது என்ற 


வாறு . 


மாயவன் காயச் சோ சுடர் அழலுள் வைகின்று என்பது 
துறைச்செய்தி . ) 

வள்ளி : 


4. பா . 41 


‘ பூண்முலையார் மனம் உருக 

வேல் முருகற்கு வெறியா டின்று . 
வேண்டுதியால் நீயும் விழைவோ விழுமிதே 
ஈண்டு இயம் வீம்ம இனவளையார் பூண் தயங்கச் 
சூலமொடு ஆடும் சுடர்ச்சடையோன் காதலற்கு 
வேலனொடு ஆடும் வெறி . 

பு.பா. 

41 
[ ஒலிக்கருவிகள் ஒலிக்க , மகளிர் அணிகலன்கள் ஒளிவீச , 
சூலத்தோடு ஆடும் சிவபெருமான் மகனாகிய முருகப்பெருமா 
னுக்கு வேலனோடு ஆடும் வெறியாட்டுக் கூத்தினை நீயும் 
விரும்புக . அவ்விருப்பம் மேதக்கது என்றவாறு . 


இனவளையார் கா தலற்கு வேலனொடு 

காதலற்கு வேலனொடு வெறியாடுவர் 
என்பது துறைச்செய்தி ) 

புலவர் ஆற்றுப்படை : 


இருங்கண்வானத்து இமையோருழைப் 
பெரும்புலவனை ஆற்றுப்படுத்தன்று . 


4. பா . 42 


வெறிகொள் அறை அருவி வேங்கடத்துச் செல்லின் 
நெறிகொள் படிவத்தோய் நீயும் பொறிகட்கு 
இருள் ஈயும் ஞாலத்து இடர் எல்லாம் நீங்க 
அருள் ஈயும் ஆழி யவன் . 

4. பா . 

42 


[ மணங்கமழும் அருவியை உடைய வேங்கடமலைக்குச் 
சென்றால் , முறையாக அமைந்த விரத ஒழுக்கத்தினை உடைய 


268 

இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
நீயும் ஐம்பொறிகளுக்கும் மயக்கம் தரும் இவ்வுலகத் துயர் 
நீங்க , திருமால் அருள் ஈவாள் என்றவாறு . 

வேங்கடத்துச் செல்லின் இடர் நீங்க ஆழியவன் அருள் 
ஈயும் என்பது துறைச்செய்தி . ] 


புகழ்ந்தனர் பரவல் : 


இன்னது ஒன்று எய்துதும் இருநிலத்து யாம் என 
துன்னருங் கடவுள் தொடுகழல் தொழுதன்று . பு . பா . 43 


- 


சூடிய வான் பிறையோய் சூழ்சுடலை நீற்று அரங்கத்து 
ஆடி அசையா அடி இரண்டும் பாடி 
உரவுநீர் ஞாலத்து உயப்போக என்று 
பரவுதும் பல்கால் பணிந்து . 


பு . பா . 43 


( பிறை சூடிய பெருமானே ! பேய் சூழும் சாம்பல் அரங்கம் 
ஆகிய சுடுகாட்டில் ஆடித் தளராத நின் திருவடிகளைப் பாடி 
உலகஇடரினின்றும் விடுபடுவதற்கு நின்னைப் பணிந்து பல 
காலும் துதிக்கின்றோம் என்றவாறு . 

வான் பிறையோய் ! .ஞாலத்து உயப்போக நின் அடி 
இரண்டும் பாடிப் பல்கால் பணிந்து பரவுதும் என்பது 
துறைச்செய்தி . ) 

பழிச்சினர் பணிதல் : 


வயங்கியபுகழ் வானவனைப் 
பயன்கருதிப் பழிச்சினர்பணிந் தன்று . பு . பா . 44 


ஆடல் அமர்ந்தான் அடிஅடைந்தார் என் பெறார் 
ஓடி அரி உண்கண் உமைஒருபால் - கூடிய 
சீர்கால் அகலத்தைச் செங்கண் அழல் நாகம் 
தாராய்த் தழுவப் பெறும் . 

பு . பா . 44 


[ பார்வதியை இடப்பாகமாகக் கொண்ட சிவபெரு 
மானது மார்பினைப் பாம்பு மாலையாகத் தழுவும் பேற்றினைப் 


புறத்திணையியல் - பாடாண் நூற்பா எண் 19 


269 


பெற்றுள்ளது ஆதலின் , கூத்தப்பிரான் அடியை அடைந்த 
வர் பெற இயலாதபேறு ஒன்றும் இன்று என்றவாறு . 


ஆடல் அமர்ந்தான் அடி அடைந்தார் என்பெறார் என் 
பது துறைச் செய்தி ] 

கைக்கிளை : 


தண்டாக் காதல் தளர் இயல் தலைவன் 
வண்தார் விரும்பிய வகைஉரைத் தன்று . பு . பா . 45 


மங்குல் மனம்கவர மால்மாலை நின்றேற்குப் 
பொங்கும் அருவிப் புனல் நாடன் கங்குல் 
வருவான்கொல் வந்தான் வனமுலைமேல் வைகித் 
தருவான் கொல் மார்பு அணிந்த தார் . 

பு . பா . 

45 


( முகில்கள் நெஞ்சைக் கவர மயக்கந்தரும் மாலைக்காலத் 
துத் தடுமாறி நிற்கும் எனக்கு , சோழமன்னன் இரவில் வந்து 
என்னைத் தழுவித் தான் மார்பில் அணிந்த மாலையைத் தரு 
வானா ? எனக் கைக்கிளைத் தலைவி பாட்டுடைத்தலைவனை 
நினைந்து கூறியவாறு . புனல்நாடன் - சோழன் . 

மால்மாலை நின்றேற்குப் புனல் நாடன் மார்பு அணிந்த 
தார் தருவான்கொல் என்பது துறைச்செய்தி . ] 


பெருந்திணை : 


. 


பெய்கழல் பெருந்தகை பேணாமுயக்கு இவர்ந்து 
மல்கு இருள் செல்வோள் வகைஉரைத் தன்று . பு.பா. 48 


வயங்குஉளைமான் தென்னன் வரை அகலம் தோய 
இயங்கா இருளிடைச் செல்வேன் - மயங்காமை 
ஓடு அரிக் கண்ணாய் உறைகழிவாள் மின்னிற்றால் 
மாடம் மறுகின் மழை . 

46 


பு . பா . 


[ தோழீ ! பாண்டியனுடைய மலையை ஒத்தமார்பினைத் 
தழுவ மக்கள் நடமாட்டம் இல்லாத இருளிடைச் செல்லும் 


270 இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
எனக்கு . மாடம் நிறைந்த தெருவில் மேகம் வாள் போல 
மின்னி ஒளி தருகின்றது என்றவாறு . 

தென்னன் அகலம் தோய இருளிடைச் செல்வேன் எனப் 
பெருந்திணைத் தலைவி சொற்றது துறைச்செய்தி . 

தென்னன் எனப் பாட்டுடைத் தலைவன் பெயர் கூற 
லின் , இஃது அகமாகாது புறமாயிற்று ; கைக்கிளையும் அது . ) 


புலவிப் பாடாண் பாட்டு 1 


. 


- 


* வில்ஏர் நுதலி விறலோன் மார்பம் 
புல்லேம் யாம்எனப் புலந்துஉரைத் தன்று . பு. பா . 47 
மலைபடு சாந்தம் மலர்மார்ப யாம் நின் 
பலர்படி செல்வம் படியேம் புலர்வீடியல் 
வண்டினம்கூட் டுண்ணும் வயல்சூழ் திருநகரில் 
கண்டனம் காண்டற்கு இனிது . 
இம்மூன்றும் பாட்டுடைத் தலைவனையே கிளவித்தலைவ 
னாகக் கூறலின் , அகமாகாது புறமாயின. 


4. பா . 47 


( சந்தனம் அணிந்த பரந்த மார்பனே ! நாள் வெயிற் 
காலையிலே வயல்சூழ்ந்த அழகிய நகரில் , நின் மெய்க்கண் 
பரத்தையர் செய்த குறிகளைக் கண்டேம் ஆதலின் , நின் பரத் 
தையர் பலரும் தோயும் நின்மார்பினைத் தழுவோம் என்ற 


வாறு . 


பாடல் முழுதும் துறைச்செய்தி . ) 


கடவுள் மகளிர் கடவுளை நயந்த பக்கம் : 


* இமையா காட்டகத்த இலங்கு இழை மகளிர் 

அமையாக் காதல் அமரரை மகிழ்ந் தன்று . பு பா . 48 
நல்கு எனின் நாமிசையாள் நோம் என்னும் சேவடிமேல் 
ஒல்குானின் உச்சியாள் நோம் என்னும் மல்கு இருள் 


புறத்திணையியல் - பாடாண் நூற்பா எண் 19 


271 


4. பா . 48 


ஆடல் அமர்ந்தாற்கு அரிதால் உமையாளை 

உணர்த்துவது ஓர் ஆறு . 
( கூத்தப்பிரான் உமாதேவியின் ஊடலைப் போக்குதற்கு , 
அவளை நோக்கி அருள்வாயாக என வேண்டின் , அவனது 
நாவில் இருக்கும் கலைமடந்தை மனம் நோவாள் ; அவள் அடி 
யில் வணங்குவோம் என்றால் , தலையில்உள்ள கங்கை மனம் 
நோவாள் ; 

ஆதலின் உமையின் ஊடலைப் போக்கு , தல் 
சிவபெருமானுக்கு அரிதாய் உள்ளது என்றவாறு 


சிவபெருமான் நாவில் கலைமடந்தை உள்ளாள் என்ற 
கருத்தும் உண்டு போலும் . பாடல் முழுதும் துறைச்செய்தி . ) 


பூதலத்து அரிவையர் நயந்த கடவுட்பக்கம் : 
முக்கணான் முயக்கம் வேட்ட 

மக்கட்பெண்டிர் மலிவுஉரைத்தன்று . பு . பா . 49 
அரிகொண்ட கண் சிவப்ப அல்லில்ான் ஆகம் 
புரிகொண்ட நூல்வடுவாப் புல்லி வரிவண்டு 
பண் நலம்கூட் டுண்ணும் பணிமலர்ப் பாசூர்என் 
உள்நலம் கூட்டுண்டான் ஊர் . 


4. பா . 49 


[ வண்டுகள் பண்போலப்பாடும் குளிர்ந்த மலர்களை 
உடைய பாசூரே , இரவில் என் கண் சிவக்குமாறும் தன் 
பூணூல் என் மார்பில் வடு உண்டாக்குமாறும் என்னைத் 
தழுவி என் நலன் நுகர்ந்தான் ஊராகும் . (ஈண்டு நுகர்ந்த 
வன் தேவனாவான் . ) 


பாசூரே என் உள் நலம் கூட்டுண்டான் ஊர் என்பது 
துறைச்செய்தி . ) 

குழவி மருங்கின் கூறிய பகுதி ; 
இளமைந்தர் நலம் வேட்ட 
வளமங்கையர் வகைஉரைத்தன்று . 


. 


பு , பா . 50 


272 

லக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
வரிப்பந்து கொண்டொளித்தாய் வாள் வேந்தன் மைந்தா 
அரிக்கண்ணி அஞ்சி அலற - எரிக்கதிர்வேல் 
செங்கோலன் நுங்கோச் சினக்களிற்றின் மேல்வரினும் 
எம் கோலம் தீண்டல் இனி . 


பு . பா . 50 


[ வேந்தன் மைந்தனே ! இச் சிறுமி அஞ்சி அலறுமாறு 
அவள் பந்தினை எடுத்துச் சென்று ஒளித்துவைத்துவிட்டாய் . 
உம் தந்தையாகிய அரசனே யானை மீது இவர்ந்து வந்து 
நினக்காகப் பரிந்து பேசினும் , யாம் ஏலேம் ; எம் அணியினை 
இப்பொழுது தீண்டாதே என மங்கையர் சிறுவனிடம் 
கூறியவாறு . 


வாள்வேந்தன் மைந்தா எம்கோலம் தீண்டல் என்பது 
துறைச் செய்தி ] 


பதிநிலை உரைத்தல் : 


நீங்காக் காதல் மைந்தரும் மகளிரும் 
பாங்கு உறக் கூடும் பதிஉரைத் தன்று . 


பு . பா . 51 


- 


ஊடிய ஊடல் அகல உளம்நெகிழ்ந்து 
வாடிய மென்தோள் வலை ஒலிப்பக் கூடியபின் 
யாமம் நீடு ஆகஎன்ன யாழ்மொழியார் கைதொழூஉம் 
ஏமநீர்க் கச்சிஎம் ஊர் . 


பு . பா . 51 


19 


( ஊடல் நீங்க மனன் நெகிழ்ந்து தோள்வளை ஒலிப்பக் 
கணவரோடு கூடிய இன்சொல் மங்கையர் • இராப்பொழுது 
நீள்வதாகுக என இறைவனை வணங்கி வேண்டும் பாது 
காவலையும் நீர்வளத்தையும் உடைய காஞ்சியே எம் ஊரா 
கும் என்றவாறு . 


, 


பாடல் முழுதும் துறைச்செய்தி . ) 


புறத்திணையியல் - பாடாண் நூற்பா எண் 19 


273 . 


1 


. 


ஒத்த நூற்பாக்கள் 
* அமரர்கண் முடியும் அறுவகை யானும் 
புரைதீர் காமம் புல்லிய வகையினும் 
ஒன்றன் பகுதி ஒன்றும் என்ப , 

தொல் . பொ . 81 
‘ வழங்கியல் மருங்கின் வகைப்பட நிலை இப் 
பரவலும் புகழ்ச்சியும் கருதிய பாங்கினும் 
முன்னோர் கூறிய குறிப்பினும் செந்துறை 
வண்ணப் பகுதி வரைவீன்று ஆங்கே . 

82 
காமப் பகுதி கடவுளும் வரையார் 
ஏனோர் பாங்கினும் என்மனார் புலவர் 

83 
குழவி மருங்கினும் கிழவது ஆகும் . 

84 
ஊரொடு தோற்றமும் உரித்து என மொழிப் 

85 
வழக்கொடு சிவணிய வகைமை யான . 

86 
• மெய்ப்பெயர் மருங்கின் வைத்தனர் வழியே . 87 
கொடி நிலை கந்தழி வள்ளி என்னும் 
வடு நீங்கு சிறப்பின முதலன மூன்றும் 
கடவுள் வாழ்த்தொடு கண்ணிய வருமே 88 
* கொற்ற வள்ளை ஓரிடத் தான . 

89 
அடுத்தூர்ந்து ஏத்திய இயன்மொழி வாழ்த்தும் 
சேய்வரல் வருத்தம் வீட வாயில் 
காவலர்க்கு உரைத்த கடைநிலை யானும் 
கண்படை கண்ணிய கண்படை நிலையும் 
கபிலை கண்ணிய வேள்வி நிலையும் 
வேலின் ஒக்கிய விளக்கு நிலையும் 
வாயுறை வாழ்த்தும் செவியறி வுறூஉம் 
ஆவயின் வரூஉம் புறநிலை வாழ்த்தும் 


35 


274 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
கைக்கிளை வகையோடு உளப்படத் தொகைஇத் 
தொக்க நான்கும் உளஎன மொழிப் . தொ . பொ . 90 


தாவில் நல்லிசை கருதிய கிடந்தோர்க்குச் 
சூதர் ஏத்திய துயில் எடை நிலையும் 
கூத்தரும் பாணரும் பொருநரும் விறலியும் 
ஆற்றிடைக் காட்சி உறழத் தோன்றிப் 
பெற்ற பெருவளம் பெறாஅர்க்கு அறிவுறீஇச் 
சென்றுபயன் எதிரச் சொன்ன பக்கமும் 
சிறந்த நாளணி செற்றம் நீக்கிப் 
பிறந்த நாள்வயின் பெருமங் கலமும் 
சிறந்த சீர்த்தி மண்ணுமங் கலமும் 
நடைமிகுத் தேத்திய குடை நிழல் மரபும் 
மாணார்ச் சுட்டிய வாள்மங் கலமும் 
மன்னெயில் அழித்த மண்ணுமங் கலமும் 
பரிசில் கடைஇய கடைக்கூட்டு நிலையும் 
பெற்ற பின்னரும் பெருவளன் ஏத்தி 
நடைவயின் தோன்றும் இருவகை விடையும் 
அச்சமும் உவகையும் எச்சம் இன்றி 
நாளும் புள்ளும் பிறவற்றின் நிமித்தமும் 
காலம் கண்ணிய ஓம்படை உளப்பட 
ஞாலத்து வரூஉம் நடக்கையது குறிப்பின் 
காலம் மூன்றொடு கண்ணிய வருமே ! , தொ . பொ . 91 


பாடாண் பாட்டே வாயில் நிலையே 
கடவுள் வாழ்த்தொடு பூவை நிலையே 
பரிசில் துறையே இயன்மொழி வாழ்த்தே 
கண்படை நிலையே துயில் எடை நிலையே 
மங்கல நிலையே விளக்கு நிலையே 
கபிலை கண்ணிய புண்ணிய நிலையே 
வேள்வி நிலை யொடு வெள்ளி நிலையே 
நாடு வாழ்த்தொடு கிணையது நிலையே 


275 


புறத்திணையியல் - பாடாண் நூற்பா எண் 19 


களவழி வாழ்த்தே , 
வீற்றினிது இருந்த பெருமங் கலமே 
குடுமி களைந்த புகழ்சாற்று நிலையே 
மணமங் கலமே பொலிவுமங் கலமே 
நாள்மங் கலமே பரிசில் நிலையே 
பரிசில் விடையே ஆள்வினை வேள்வி 
பாணாற்றுப் படையே கூத்தர் ஆற்றுப் படையே 
பொருநராற்றுப்படையொடுவிறலியாற்றுப்படையே 
வாயுறை வாழ்த்தே செவியறி வுறூஉக் 
குடைமங் கலமொடு வாள்மங் கல மே 
மண்ணுமங் கலமே ஓம்படை ஏனைப் 
புறநிலை வாழ்த்தும் உளப்படத் தொகைஇ 
அமரர்கண் முடியும் அறுவகை ஆகிய 
கொடி நிலை கந்தழி வள்ளி குணஞ்சால் 
புலவரை அவர்வயின் புகழ்ந்தாற்றுப் படுத்தல் 
புகழ்ந்தனர் பரவல் பழிச்சினர் பணிதல் 
நிகழ்ந்த காமப் பகுதியுள் தோன்றிய 
கைக்கிளை வகையும் பெருந்திணை வகையும் 
நற்றுனி நவின்ற பாடாண் பாட்டும் 
கடவுள் பக்கத்தும் ஏனோர் பக்கத்தும் 
மடவரல் மகளிர் மகிழ்ந்த பக்கமும் 
மாதர் மகிழ்ந்த குழவியும் ஊரின் 
கண்ணே தோன்றிய காமப் பகுதியொடு 
ஆங்க ஆறெண் பகுதிப் பொருளும் 

பாங்குற உரைப்பது பாடாண் பாட்டே . பு . வெ . 9 
புகட்சி பரவல் குறிப்புக் கொடி நிலை கந்தழியே 
இகட்சி மலிவள்ளி என்றிவை ஆறும் நெறிமுறையில் 
திகட்சி மலைதரு பாடாண் பகுதி செப்பாதனவும் 
இகட்சியுண்டாகா வகைதேர்ந்தறிதல் இயல்புடைத்தே . 

வீர . 106 


19 


276 


618 


லக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 

ஒழிபு கூறுவன 
சாற்றாது ஒழிந்தவும் சாற்றிய திணைவயின் 
ஏற்றன பொதுவும் என இரு திறனும் 
ஓதிய புறப்பொருள் ஒழிபு எனப் படுமே . 


இது புறப்பொருள் ஒழிபு இவை என்கின்றது . 


( இ - ள் ) மேற்கூறாது ஒழிந்தவும் , மேற் கூறிப்போந்த 
திணைகளின் இடத்து இயைவனவாகிய பொதுவும் என்ற 
இருகூற்றுத் துறைகளும் , முற்கூறிய புறப்பொருள் ஒழிபு 
என்று சொல்லப்படும் என்றவாறு 

அங்ஙனம் இருவகைத்தாதல் மேற்கூறும் துறைகளா 
னும் அவற்றிற்குக் காட்டும் உதாரணங்களானும் உய்த்து 
உணர்ந்துகொள்க. 

20 


விளக்கம் 


[ புறப்பொருள் வெண்பாமாலையின் பொதுவியற் படலச் 
செய்தியை , இவ்வாசிரியர் பொதுவியல் என ஓர் இயல் 
அமைத்தல் கூடாது என்ற கருத்தான் , ஒழி புஎன்ற பெயரில் 
கொண்டுள்ளார் . இவ்வொழிபில் , கூறாது ஒழிந்தனவும் புறத் 
திணை ஏழற்கும் பொதுவாய் அமைந்தனவும் ஆகிய இரு 
திறத் துறைகளும் விளக்கப் பெற்றுள்ளன . ) 

ஒழிபின் துறைகள் 


20 


619 


வேந்து இடை தெரிதல் வேண்டி ஏந்து புகழ்ப் 
போந்தை வேம்பே ஆர்என வரூஉம் 
மாபெருந் தானையர் மலைந்த பூவும் 1 . 
துன்னருந் துப்பின் தொடுகழல் மன்னனை 
உன்னம் சேர்த்திய உன்ன நிலையும் 3 
ஏழகம் ஊரினும் இன்னன் என்று அவன் 
தாழ்வுஇல் ஊக்கத்து ஏழக நிலையும் 


புறத்திணையியல் - ஒழிபு நூற்பா எண் 21 


277 


15 


ஏந்து புகழ் இறைமகன் இளமை நோக்கான் 
வேந்து இயல் பூண்ட மற்ற தன் பகுதியும் 4 
துளக்கம் இல் வயவன் தொடுகழல் புனைதலும் 
களத்திடை வீழ்ந்தோர்க்குக் கல்கண் டிடுதலும் 
கற்கோள் நிலையும் கல்நீர்ப் படுத்தலும் 8 
மற்றவை நிரைத்த அத்துறைப் பகுதியும் 
கல்நாட் டுதலும் 10 கல்முறை பழிச்சலும் 11 
பொன்னார் இல்கொடு புகுதலும் 12 அதாஅன்று 
நனிமிகு சுரத்திடைக் கணவனை இழந்து 
தனிமகள் புலம்பிய முதுபாலை யானும் 18 
வாகை வேலவன் வழங்க அருஞ் சுரத்திடைத் 
தோகையை இழந்து துளங்குசுர நடையும் 14 
மனைவியை இழந்து மனைவயின் இருந்தோன் 
தனிநிலை உரைத்த தபுதார நிலையும் 
இவர்பூண் மொய்ம்பன் இறந்தபின் மனையோள் 
தவம்மேற் கொண்ட தாபத நிலையும் 16 
மாய்பெருஞ் சிறப்பின் சிறுவற் பயந்த 
தாய்தப வருஉம் தலைப்பெயல் நிலையும் 17 
பல் இதழ் மழைக்கண் பாலகன் மாய்ந்தெனப் 
புல்லிய பெருங்கிளைப் பூசல் மயக்கமும் 18 
வேந்தன் மாய்ந்தென வியல் இடம் புலம்பிய 
ஆய்ந்த அத்தறைப் பகுதியும் 19 ஈமத்து 
நல்லோள் கணவனொடு நனி அழல் புகீ இச் 
சொல் இடை யிட்ட மாலை நிலையும் 20 
கணவனொடு முடிந்த படர்ச்சி நோக்கிச் 
செல்வோர் செப்பிய முதா னந் தமும் 1 
கொடியான் கூர்ங்கணை குளிப்பத் தன் தொழில் 
முடியான் அவிந்த அத்துறைப் பகுதியும் 2 2 
ஆடு அமைத் தோளி விரிச்சியும் சோகியும் 
வேறுபடல் அஞ்சிய விதுப்பு ஆனந்தமும் : 3 
தவப்பெரியதோர் வெஞ்சமம் குறுகும் 


278 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
அவற்கு இரங்கிய அத்துறைப் பகுதியும் - 4 
தலைவன்விண் புகஉயிர் தாங்கினன் என்று அணங்கு 
அலமரல் எய்திய ஆனந்தப் பையுளும் 
கொடித்தேர் மன்னவன் மாய்ந்தெனக் குறைவுற்று 
அடுத்தோர் புலம்பிய கையறு நிலையோடு 26 
கழிந்தோன் தன்புகழ் காதலித்து உரைத்த 
மொழிந்த மற்றதன் பகுதியும் 2 7 அதாஅன்று 
ஏதம் இல் அறம்முதல் இயல்பு இவை என்னும் 
மூதுரை பெரருந்திய முதுமொழிக் காஞ்சியும் 
மாற்ற அருங் கூற்றம் வரும்முனம் தீதுஒரீஇப் 
போற்றுமின் நன்று எனப் புகல் பெருங் காஞ்சியும் 
மேதகு முனிவர் விளம்பிய நெறிமுறை 
போதக என்ற பொருள்மொழிக் காஞ்சியும்30 
நிலம்மிசை உலகின் நெறிமை கூறிய 
புலவர் ஏத்தும் புத்தேள் நாடும் : 1 
தலைவரும் பொருளைத் தக்காங்கு உணர்த்தி 
நிலையாமை உரைத்த நீள் முது காஞ்சியும் - 2 
மலர்தலை உலகத்து மரபுநன்கு அறியப் 
பலர்செலச் செல்லாக் காடு வாழ்த்தொடு 30 
துவர்வாய்ப் பேதையைத் தோய்ந்து காதலன் 
கவலையி லேம்எனக் கழறிய முல்லையும் 3 4 
ஏர்ஆர் கட்டூர் எய்திய காதலன் 
வாரா முன்கார் வந்தகார் முல்லையும் 35 
வார்கழல் பகைஞரை வணக்கிய மன்னவன் 
தேர்வரவு உரைத்த தேஎர் முல்லையும் 30 
ஆண்தகை அகல அணங்கு அழி இல்வயின் 
நாண்துணை யாஉமாஉம் நா அண் முல்லையும் 37 
புல்வளம் பழித்துப் புரவலற் புகழ்ந்துதம் 
இல்வளம் மிகுத்த இல்ஆண் முல்லையும் 38 
வயல்உழு பகட்டொடு மணாளனை மனையாள் 
பயிலுறப் பொரீஇய பகட்டு முல்லையும் 


| 


80 


279 


புறத்திணையியல் - ஒழிபு நூற்பா எண் 21 
மாலை மார்பன் மடந்தையைப் புணர்த்த 
பாலை வாழ்த்திய பாஅல் முல்லையும் 10 
ஆர்அமு தத்தினும் அன்பன் நல்கிய 
கார் அடகு இனிது எனும் கற்பு முல்லையும் 41 
மேவரு கணவன் தணப்பத் தன் இறைக் 
காவல் கூறலும் - 2 கடிநகர் அடைந்தவள் 
அன்னவன் பெருவளன் ஏத்தலும் 9 ஆகிய 
முன்னதன் பகுதிஓர் இரண்டும் அதாஅன்று 
கொடுப்போர் ஏத்திக் கொடாஅர்ப் பழித்தலும் * 4 
விடுத்தல் அறியா விறல்புரி வாகையுள் 
வாணிகன் வென்றியும் - உழவன் வென்றியும் 4 6 
கோள் நெறி பிழையா மல்ல வென்றியும் 7 
இகல்புரி ஏறொடு + 8 கோழியும் + 9 எதிர்வன் 
தகருடன் யானை தணப்புஇல் வெண் பூழொடு 
சிவல் 53 கிளி5 4 பூவை 5 செழும்பரி 58 தேரோடு 
இவர் தரும் சூது 58 யாழ் பாடல் 0 ஆடல் 1 
பிடி என 2 நின்ற பெரும்பெயர் வென்றியோடு 
அடைவுறக் கிடந்த அறுபதிற் றிரண்டும் 
இன்னன பிறவும் எழுவகைத் திணையுள் 
துன்னிய ஒழிபுஎனத் தூக்கினர் கொளலே . 


52 


இது முற்கூறிய ஒழிபு இத்துணைத் துறை உடைத்து 
என்கின்றது . 

( இ - ள் ) வேந்து இடை தெரிதல் வேண்டி ஏந்து 
புகழ்ப் போந்தை வேம்பே ஆர்என வருஉம் மாபெருந் 
தானையர் மலைந்த முதல் , ஈறாகிய பிடி என நின்ற பெரும் 
பெயர் வென்றியும் எனப் பொருத்தம் உறக் கிடந்த அறுபத் 
திரண்டு துறையும் , இவை போல்வன பிறவும் , வெட்சி முத 
லாக மேற்கூறிய எழு வகைத் திணையுள்ளும் செறிந்த ஒழிபு 
என்று ஆராய்ந்து கொள்க என்றவாறு . 


280 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


விளக்கம் 


1 


மலைந்த பூ : 


உ 


உற்ற பகைக்கண் வேந்தர்கள் தம்மிடையே வேறுபாடு 
உணர்தல் வேண்டிச் சேரனும் பாண்டியனும் சோழனும் 
ஆகிய மூவகை மன்னர்களின் தானையின் உள்ளாரும் 
முறையே சூடிய பனை வேம்பு ஆத்தி என்ற பூக்களாகிய 
அடையாளப் பூக்களைப் புகழ்ந்து கூறுவது . 


2 உன்னநிலை : 


பகைவர் கிட்டுதற்கு அரிய சிறப்பினையும் அணிந்த 
வீரக்கழலையும் உடைய அரசனை நிமித்தம் பார்க்கும் 
உன்னமரத்தோடு சேர்த்தி உரைக்கும் திறத்தைக் கூறு 
வது . 


3 ஏழக ரிலை : 


அரசன் 


ஆட்டுக்கிடாய்மேல் இவர்ந்து சென்றாலும் , 
இத்தகைய ஆற்றல் உடையவன் என்று அவனுடைய 
குறைவு இல்லாத ஊக்கத்தைக் குறிப்பிடுவது . 
4 ஏழகநிலைப் பக்கம் : 


மிக்க புகழை உடைய அரசன் , தான் சிறுவன் என்ப 
தைக் கருதாது , சிறுபிராயத்திலேயே ஆட்சியை மேற் 

கொள்ளும் செய்தியைக் கூறுவதும் ஏழக நிலையாம் . 
5 கழல் நிலை : 


போர்க்களத்தில் நடுக்கம் இல்லாத வீரன் வீரக்கழல் 

புனைந்த திறத்தைக் கூறுவது . 
6 கற்காண்டல் : 


போர்க்களத்தில் இறந்துபட்ட வீரனுக்குக் கல் நடுவ 
தற்கு நல்ல கல்லைத் தேர்ந்து எடுத்தலைக் கூறுவது . 


புறத்திணையியல் - ஒழிபு நூற்பா எண் 21 


281 


7 


கல் நீர்ப்படுத்தல் : 


அங்ஙனம் தேர்ந்து எடுத்த கல்லினைப் புண்ணிய நீரால் 
அபிடேகம் செய்த செயலைக் கூறுவது . 


8 கல் நீர்ப்படுத்தலின் பக்கம் : 


கல் நடும் இடத்திற்கு அதனைக் கொண்டு சேறல் அதன் 
பகுதியாம் . 


9 கற்கோள்நிலை : 
அங்ஙனம் தேர்ந்த கல்லை எடுத்து வருஞ் சிறப்பைக் 
கூறுவது . 


10 கல்நாட்டல் : 


கல்லிலே வீரனுடைய பெயரும் பீடும் பொறித்து , 
அதன்கண் வீரனைப் பிரதிட்டை செய்வதைக் கூறுவது . 


11 கல்முறை பழிச்சுதல் : 

அக்கல்லிற்குச் சிறப்புச் செய்து , அதனை வீரர்கள் முறை 

யாகப் பாராட்டி வழிபடுதலைக் கூறுவது . 
12 இற்கொண்டு புகுதல் : 

அழகான கோயில் ஒன்றை அக்கல்லினை நட்ட இடத் 
தில் அமைத்தலைக் கூறுவது . 


13 முதுபாலை : 


வெப்பம் மிகுதி மிக்க பாலை நிலத்திலே தன்உடன் வந்த 
கணவனை எதிர்பாராத வகையில் இழந்து தனியள் 
ஆகிய தலைவி புலம்பிய வருத்தத்தை விளக்கிக் கூறு 
வது . 


36 


282 


இலக்கணவிளக்கம்- பொருளதிகாரம் 


14 சுரநடை : 


உடைய 


வாகைமாலையை அணிந்த வேலை 

வீரன் , 
மக்கள் போக்குவரத்து இல்லாத பாலை நிலத்திலே மயில் 
போன்ற சாயலை உடைய தன் மனைவியை இழந்து , 

மனம் தடுமாறிய செய்தியை வீரித்துக் கூறுவது . 
15 தபுதார நிலை : 

மனைவியைச் சாவுக்கு இரையாகக் கொடுத்து வீட்டில் 
தங்கி இருந்த கணவனுடைய தனிப்படர் மிகுதியை 

எடுத்து விளக்கிக் கூறுவது . 
16 தாபத நிலை : 

கணவன் இறந்துப்பட்டானாக , தலைவி கைம்மைநோன்பு 
நோற்று உயிர்வாழ்தலைக் கூறுவது . 


17 தலைப்பெயல் நிலை : 


ஆராய்ந்து கூறத்தக்க பெருஞ்சிறப்பினை உடைய 
ஆண்மகனைப் பெற்றெடுத்த தாய் , சின்னாள் களில் உ.யிர் 
நீத்த செய்தியை விரித்துக் கூறுவது . 


இதனை , வீரமகனைப் பெற்ற தாய் மகிழ்ச்சியால் உயிர் 
துறக்கப் போர்க்களத்தில் அவனைச் சென்று சேருதலாக 
வும் , கோழைமகனைப் பெற்ற தாய் வருத்தத்தால் உயிர் 
துறக்கப் போர்க்களத்தில் அவனைச் சென்று சேருதலாக 
வும் விளக்கிப் பொருள் கொள்ளுமாறு குறிப்பிட்டுள் 

ளார் தொல்காப்பியனார் 
18 பூசல்மயக்கம் : 
பூப்போன்ற குளிர்ந்த கண்களை 

சிறுவன் 
இறந்து பட்டானாக , அவனைச் சேர்ந்த பெரிய சுற்றத் 
தார் பலரும் வருந்திப் புலம்புவனவற்றைக் கூறுவது . 


உடைய 


283 


புறத்திணையியல் - ஒழிபு நூற்பா எண் 21 
19 பூசல் மயக்கத்தின் பக்கம் : 


அரசன் இறந்துபட்டானாக , அந்நிலத்திலுள்ளார் புலம் 
பியவாற்றைக் கூறுதலும் பூசல் மயக்கத்தின் பாற்படும் . 


20 


மாலைநிலை : 


உயர்ந்த பண்பினளாகிய மனைவி , இறந்த தன் கணவ 
னோடு ஈமத்தீயில் புகுதலைத் தடுத்தாரிடம் நிகழ்த்திய 
உரையினை விளக்கிக் கூறுவது . இதனை நச்சினார்க் 
கினியர் பாலை நிலை என்பர் . 


21 மூதானந்தம் : 

தலைவன் இறந்துபட்ட அளவில் மனைவியும் உடன் 
இறந்தது கேட்டு , வழிச்செல்வார் வியந்து சொற்றவற் 

றைக் கூறுவது . 
22 முதானந்தத்தின் பக்கம் : 

வீரன் ஒருவன் , பகைவருடைய கூர்மையான அம்புகள் 
தன்மீது பாய்தலால் , தன் செயலை முடித்து வெற்றியைக் 

காணாது இறந்ததனைக் கூறுவதும் மூதானந்தமாகும் . 
23 விதுப்பு ஆனந்தம் : 

புண்பட்ட கணவனைக் காத்து வருவாள் ஆகிய தலைவி , 
நல்வாய்ப்புள்ளும் சகுனமும் தமக்குத் தீயனவாய் இருத் 
தலை நோக்கிக் கணவன் உயிர்க்கு ஏதம் நிகழுமோ 
என்று நடுங்குதலைக் கூறுவது . ஆனந்தம் - சாக்காடு . 

விதுப்பு - நடுக்கம் . 
24 விதுப்பு ஆனந்தத்தின் பக்கம் : 


மிகப்பெரிய போர்க்களம் ஒன்றனைப் போரிடக் கருதிச் 
சென்றடையும் கணவன் செயல்கண்டு தலைவீ இரங்கிக் 
கூறுதல் விதுப்பு ஆனந்தத்தின் பகுதியாம் . 


284 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


25 ஆனந்தப்பையுள் : 

கணவன் போரிட்டு வீரசுவர்க்கம் அடைந்த பின்னும் 
அவனோடு சென்று சேராத தன் உயிரை நினைத்துத் 
தலைவி மனம் தடுமாறிய நிலையைக் கூறுவது . 


26 கையறுநிலை : 

கொடிகள் கட்டப்பட்ட தேரினை உடைய அரசன் இறந் 
தானாக , உள்ள எழுச்சி குறைந்து அவனை அடுத்து 
வாழ்ந்தவர்கள் தனிப்படர் உழந்த செய்தியைக் கூறு 

வது . 
27 கையறுநிலையின் பக்கம் : 

இறந்துபட்டவன் புகழ்ச்செய்திகளை விரும்பிக்கூறிப் 

புலம்புதலும் அதன்பாற்படும் . 
28 முதுமொழிக்காஞ்சி : 


குற்றம் அற்ற அறம் முதலாகிய மும்முதற்பொருள்களின் 
இயல்பு இவை என்று சான்றோர் கூறிய பழைய செய்தி 

களை விளக்கிக் கூறுவது . 
29 பெருங்காஞ்சி : 

நீக்குதற்கு அரிய கூற்றுவன் உயிர்கோடற்கு வரும் 
முன்னர்த் தீயனவற்றை நீக்கி அவற்றில் மீண்டும் செல் 
லா தபடி மனத்தைப் பாதுகாத்துக்கொள்ளுமாறு உப 

தேசம் செய்வதனைக் கூறுவது . 
30 பொருள்மொழிக் காஞ்சி : 

மேம்பட்ட முனிவர்கள் சொல்லிய நெறிமுறையில் 

வாழ்க்கையைச் செலுத்துக என்று உறுதி கூறுவது . 
31 புத்தேள் நாடு : 

இவ்வுலகிற்கும் தேவர் உலகிற்கும் அப்பாற்பட்ட வீட் 
டுலகத்தின் இயல்பினைக் கூறுவது . 


புறத்திணையியல் - ஒழிபு நூற்பா எண் 21 285 
32 முதுகாஞ்சி : 

மேம்பட்டதாகி வரும் உறுதிப்பொருளைத் தக்கவாறு 
உணர்த்தி நிலையாமையை விளக்கிக் கூறுவது . 


33 காடுவாழ்த்து : 


பரந்த இடத்தையுடைய இல்வுலகின் மரபினை நன்றாக 
அறியுமாறு , உலகில் தோன்றியவர் பலரும் மாயவும் , 
தான் மட்டும் அழிவின்றி இருக்கும் புறங்காடு பற்றிக் 
கூறுவது . 


34 முல்லை : 


சிவந்த இதழினை உடைய மனைவியைக் கூடித் தலைவன் 
இனி வாழ்க்கையில் எந்தவிதக் கவலையும் எமக்குக் 
இல்லை என்று வெளிப்படையாகக் கூறுவது . 


35 கார்முல்லை 


. 


அழகிய பாசறையை அடைந்த தலைவன் மீண்டுவரும் 
முன் கார்காலம் வந்த வீரைவைக் கூறுவது . 


36 தேர்முல்லை ; 

பெரிய வீரக்கழலைக்கட்டிய பகைவரைத் தோற்று ஓடச் 
செய்த மன்னவன் தேரின் மேல் இவர்ந்து வெற்றி வீர 
னாய் வரும் காட்சியைப் புகழ்ந்து கூறுவது . 


7 நாண்முல்லை : 


ஆண்களுக்குள் மேதக்கனாகிய தலைவன் பிரிந்து சென்ற 
காலை , அவன் தலைவி , அவன் இல்லாமல் பொலிவு இழந்த 
தன்வீட்டில் நாணமே தனக்குத் துணையாக வாழ்ந்த 
நிலையினைச் சிறப்பித்துக் கூறுவது . 


286 இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
38 இல்லாண்முல்லை : 

மற்றவர் அடையும் வளங்களைக் குறைத்துக் கூறித் 
தன் கணவனைப் புகழ்ந்து கூறித் தன் கணவனுடைய 
இல்லற வளத்தைத் தலைவி உயர்த்திக் கூறுவது . 


39 பகட்டுமுல்லை : 


வயலிலே உழுதொழிலைச் செய்யும் காளையோடு கண 
வனை மனைவி ஒப்பிட்டுச் சிறப்பித்துக் கூறுவது . 


40 பால் முல்லை : 

மாலையை அணிந்த மார்பினை உடைய தலைவன் தன் 
மனைவியைத் தனக்கு வகுத்துத்தந்த நல்லூழினைப் 
புகழ்ந்து வாழ்த்துக் கூறுவது . 


41 கற்பு முல்லை : 


பிறந்த வீட்டில் அமுதம் உண்பதனை விடக் கணவன் 
அன்போடு ஈட்டித்தந்த கரிய இலைஉணவு உண்டற்கு 
இனிது என்று மனைவி மனத்துக்கொள்வதனைக் கூறு 


வது . 


42 கற்புமுல்லையின் பக்கம் : 


விரும்புதல் வரும் கணவன் பிரிந்த காலையும் , மனை வீ 
மறை பிறர் அறியாமல் தன்நெஞ்சினை நிறுத்தற்கு ஆம் 
நிறையே தனக்குக் காவலாக வாழ்வதனைக் கூறுவது 
கற்புமுல்லையின் பாற்படும் . 


43 கற்புமுல்லையின் மற்றொரு பக்கம் : 


விளக்கம்பொருந்திய புக்ககம்புக்க தலை வி கணவனு 
டைய பெரிய செல்வத்தைப் புகழ்ந்து கூறுதலும் கற்பு 
முல்லையாம் . 


புறத்திணையியல் - ஒழிபு நூற்பா எண் 21 


287 


44 கொடுப்போர் ஏத்திக் கொடாஅர்ப் பழித்தல் : 


புலவர்கள் மற்றவராதல் நல்வாழ்வு வாழ்தல் வேண் 
டும் 

நல்லெண்ணத்தால் , வள்ளல்களைப் 
புகழ்ந்து உலோபியர்களைப் பழித்துக் கூறும் செய்தி 


என்ற 


யைக் கூறுவது . 


இவற்றுடன் வணிகன் வெற்றி முதலியவற்றைக் கூட்ட 
அமையும் அறுபத்திரண்டு துறையும் , இவைபோல்வன 
வாகிய கைக்கிளை பெருந்திணைத் துறைகளும் ஒழிபின்பாற் 
படுவன . அவை பின்வருமாறு . 


45 வாணிகன் வென்றி : 

காடுகளைக் கடந்தும் கடலைக்கடந்தும் வேற்று நாடு 
களுக்குச் சென்று நேரிய முறையில் வாணிபம் செய்து 
பொருள் ஈட்டி அதனை அறத்தாற்றில் வாணிகன் செல 

விடுதலைக் கூறுவது . 
46 உழவன் வென்றி : 
மண்வளம் நோக்கி ஆழ 

உழுது தக்க வீதைகளை 
விதைத்து எருவிட்டு நீர்பாய்ச்சிப் பயிரைப்பாதுகாத்து 
வீளைவித்து உழவன் மக்களுக்கு வழங்கும் சிறப்பைக் 

கூறுவது . 
47 மல் வென்றி : 

மல்லன் தன் தோள்களைக் கொட்டி ஆர்த்துப் பகைத்து 
வந்த மல்லனை வானத்தை நோக்கி வீசி , வென்ற 

வெற்றியைக் கூறுவது . 
48 ஏறுகொள் வென்றி 

ஆயர் குலத்தலைவன் தொழுவத்தில் விடப்பட்ட அஞ் 
சத்தக்க ஏற்றினை அடக்கி அதன் மீது இவர்ந்துவரும் 
சிறப்பினைக் கூறுவது . 


. 


288 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


49 கோழி வென்றி : 
போரிடுவதற்கென்றே பழக்கப்பட்ட 

உத்தம இலக்க 
ணத்தை உடைய கோழி தன்னை எதிர்த்துப் பொர 
வந்த கோழியோடு பாய்ந்தும் எறிந்தும் படிந்தும் 
காய்ந்தும் அலகினால் தாக்கியும் பொருது 

வென்ற 
சிறப்பைக் கூறுவது . 
50 தகர் வென்றி : 

போரிடுவதற்கென்றே பழக்கப்பட்ட உத்தம இலக்க 
ணத்தை உடைய ஆட்டுக்கிடாய் தன்னொடு பொரவந்த 
கிடாயிடம் அகலாதம் அணுகாதும் நின்று அப்பகைக் 
கிடாய் மயங்கி விழுமாறு கொம்பும் தலையும் கொண்டு 

பொருது வென்ற சிறப்பைக் கூறுவது . 
51 யானை வென்றி ; 

மதத்தால் கதஞ்சிறந்து , பகைத்து வந்த யானையை 
வீழ்த்திய வேழம் தன் நிழலையும் காயும் சினத்தது 

என்று அதன் வெற்றி கூறுவது . 
52 பூழ் வென்றி : 

குறும்பூழாளிகளால் முறைப்படி மறைமொழி கூறி 
ஆற்றல் மிகுவிக்கப்பட்ட குறும்பூழ்ப்பறவைகள் அவ் 
வாய்ப்பு இல்லாத ஏனைய குறும்பூழ்களை வெல்லும் 

சிறப்பைக் கூறுவது . 
53 சிவல் வென்றி : 

நன்கு பழக்கப்பட்ட சிவல் என்ற பறவை தன் பெருமித 
முடைய பார்வையினாலே யே பகைச்சிவல் தோற்றோடச் 

செய்யும் என்ற அதன் சிறப்பைக் கூறுவது . 
54 கிளி வென்றி : 

நன்கு பழக்கப்பட்ட கிளி , நாகணவாய்ப் பறவையும் 
தோற்குமாறு பாடும் ஆற்றலைப் பெறும் அதன் சிறப் 
பைக் கூறுவது . 


புறத்திணையியல் - ஒழிபு நூற்பா எண் 21 


289 


55 பூவை வென்றி : 

நன்கு பழக்கப்பட்ட நாகணவாய்ப்பறவை , பழக்கத் 
தால் சொற்களைச் சேர்த்துப் பேசுவதில் கிளியையும் 
வெல்லும் ஆற்றலைக் கூறுவது . 


56 குதிரைவென்றி : 


ஐவகைச் செலவும் , பதினெட்டுவகைச் சுற்றுவரவும் கற்ற 
குதிரை தன் சேவகன் விருப்பப்படி பணி செய்து பகை 

வரை வென்ற திறம் கூறுவது . 
57 தேர்வென்றி : 

தேர் தன்னிடைப் பூட்டப்பட்ட குதிரைகள் ஐவகைச் 
செலவும் பதினெட்டுவகைச் சுற்றுவரவும் தன்னை இயக் 
குவோன் 

விரும்பியாங்குச் செல்வதற்கேற்றதாய் 
அமைந்து வெற்றிக்கு உதவும் திறம் கூறுவது . 


58 சூதுவென்றி : 

சூதாடும் இடத்து இயல்பு , சூதாடு காய்கள் இயல்பு 
இவற்றை நன்கு உணர்ந்து நினைத்தபடி தாயம் இட் 

டுச் சூதில் வெல்லும் திறம் கூறுவது . 
59 யாழ்வென்றி 

பாலை முதலிய பண்களையும் பண்ணியங்களையும் இலக் 
கண முறைப்படி அறிந்து அவற்றை யாழ் நரம்பில் 

ஒலிப்பித்துச் சிறப்புறும் செய்தி கூறுவது , 
60 பாடல் வென்றி : 


. 


இலக்கண முறை வழுவாமல் , பண்களையும் திறங்களை 
யும் , யாழ் ஒலிக்கும் மிடற்றொலிக்கும் வேறுபாடு காண் 


37 


290 

இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
டல் இயலாத வகையில் இசை எழீஇப் பாடும் சிறப்பைக் 
கூறுவது . 


61 ஆடல்வென்றி : 

கை , கால் , புருவம் , கண் இவற்றால் , தாளத்தையும் , 
இசையையும் நன்கு கருதிக்கொண்டு , விறல்பட ஆடும் 

சிறப்பைக் கூறுவது . 
62 பிடிவென்றி : 

பிடி என்பது பெண்யானை போல அசைந்தாடும் கூத்து . 
இக்கூத்தினைத் தாளமும் இசையும் இயக்கமும் தப்பா 
மல் ஆடும் சிறப்பைக் கூறுவது . 

44 முதல் 62 ஈறாகிய செய்திகள் புறப்பொருள் வெண்பா 
மாலையில் வென்றிப்பெருந்திணை என்ற தனித்த நூற்பாவில் 
( 18) கூறப்பட்டுள்ளன . அதுவே அந்நூலின் இறுதி நூற்பா 
வாகும் . 

இனி , அகத்திணை ஒழிபாய் , பொருட்பகுதிகளாகிய 
அகம் புறம் என்ற இரண்டற்கும் இறுதியாகக் கூறப்படும் 
கைக்கிளை பெருந்திணை என்பன இன்னன பிறவும் என்ப 
தனால் இவ்வொழிபில் கொள்ளப்பட்டுள்ளன . 


அவற்றுள் ஆண்பால் கூற்றுக் கைக்கிளை ஒன்பது 
துறைகளையும் பெண்பால் கூற்றுக் கைக்கிளை பன்னிரண்டு 
துறைகளையும் , பெண்பால் கூற்றுப் பெருந்திணை பத்தொன் 
பது துறைகளையும் , இருபால் பெருந்திணை பதினெட்டுத் 
துறைகளையும் உடையன . எனவே இவை ஐம்பத்தெட் 
டாகும் . 

ஆண்பால் கூற்றுக் கைக்கிளை : 
1 காட்சி , 


பூம்பொழிலில் சுடர்வேற்காளை பெருங்கண்ணின 
ளாகிய தலைவியைக்கண்டு விரும்பியது . 


1 


புறத்திணையியல் - ஒழிபு நூற்பா எண் 21 


291 


2 ஐயம் : 

வலிய தோளினனாகிய காளை அவளை இன்ன 
உலகத்தவள் என்று அறுதியிட முடியாமல் ஐய 
முற்றது . 


2 


3 துணிவு : 
தான்கண்ட மலர் சூடிய நங்கை நிலஉலக மாதே 
என்று துணிந்தது . 


3 


4 உட்கோள் : 


இம் மலர் சூடிய மாது என் உள்ளத்தில் இடம் 
பெற்றும் என் உள்ளத்தை உணராமல் இருக்கி 
றாளே என்று கருதியது . 


5 பயந்தோர்ப் பழிச்சல் : 
இந்நங்கையைப் பெற்று வளர்த்த இருமுதுகுரவர் 
நீடு வாழ்க என்று அவளுடைய பெற்றோரை 
வாழ்த்தியது . 


5 


6 நலம் பாராட்டல் : 

காமநோயால் துயர் கூரவும் , அந்நங்கையின் 
பேரழகை அவன் பாராட்டியது . 


6 


7 நயப்புற்று இரங்கல் : 

அவள் கூட்டத்தைப் பெரிதும் விரும்பிய காளை 
அவளை எய்துதல் அரிதாதலின் அவளைப் பெரிதும் 
புகழ்ந்து மனம் தளர்ந்தது . 


7 


8 புணரா இரக்கம் : 

அவள் உள்ளக்கிடக்கையை அறிந்தாலன்றி அவ 
ளைத் தீண்டுதல் அரிதாகலின் , அவளை அடையாமை 
யால் ஏற்பட்ட தளர்ச்சியோடு தனித்துத் தங்கி 
யிருப்பது . 


8 


292 இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
9 வெளிப்பட இரத்தல் ; 

தலைவியின் கூட்டம் பெறாமையால் ஏற்பட்ட 
துயர் மிகுகையினாலே , தன் நிறை அழிந்து 
அவளைத் தன்கருத்துக்கு இசையுமாறு இரக்கத் 
துணிவது . 


8 


பெண்பால்கூற்றுக் கைக்கிளை : 


10 காண்டல் : 


மாலை மார்பனை வேயுறுதோளி தானே கண்டு 
அவள் தொடர்பை விழைந்து மனம் மெலிந்தது . 


1 


11 நயத்தல் ; 


வலிய தோளினனாகிய காளையைக் கண்ட அரிவை 
அவன்மாட்டுக் கொண்ட விருப்பத்தைக் குறிப்பிடு 
வது . 


2 


12 உட்கோள் : 


வண்டு அமரும் சிகையினனாகிய காளையை விரும் 
பிய அரிவை உள்ளத்துக்கொண்ட காமநோயின் 
திறத்தைக் குறிப்பிடுவது . 


3 


13 மேலிதல் : 


கௌவை : நோயுற்றவர் கூறும் பழிச்சொல்லுக்கு 
அஞ்சித் தலைவி தன்கருத்தை வெளியிட முடியாமல் 
உடல் மெலிவது . 


14 மெலிவோடுவைகல் , 


வளை நெகிழ வனப்பு அழிய , தலைவி தளரும் தளர்ச் 
சியின் மிகுதியைக் குறிப்பிடுவது . 


5 


203 


புறத்திணையியல் - ஒழிபு நூற்பா- எண் 21 


15 காண்டல் வலித்தல் : 


தன் வளைகள் கழலுதலினால் மலை நாட்டுத் தலைவனை 
அம்மடந்தை நேரில் சென்று காணவேண்டும் என்ற 
உறுதியைக் கொள்வது . 


6 


16 பகல் முனிவு உரைத்தல் : 


7 


வளை நெகிழத் தனித்து வருந்திய தலைவி வருத் 

தத்தால் பகற்பொழுதை வெறுப்பது . 
17 இரவு நீடுபருவரல் : 

தனிமைத்துயரால் வருந்தும் தலைவி இரவில் தான் 
பெரிதும் கலங்கும் நிலையை வருந்தி உரைப்பது . 


81 


18 கனவின் அரற்றல் : 


தலைவி அஞ்சத்தக்க இருளில் தலைவனைக் கனவில் 
கண்டு கண் விழித்துப் பின் அவன் காணப்பெறா 
மையால் வாய்விட்டுப் புலம்புவது . 


19 கனவின் அரற்றலின் பக்கம் : 


10 


தலைவி, தலைவனுடைய தொடர்பு ஏற்பட்டால் தான் 
இரவில் உயிர் பிழைத்திருத்தல் கூடும் எனக் கூறு 

வது . 
20 நெஞ்சொடு மெலிதல் : 

இன்சொல் நங்கை இருள் செறிந்த இரவில் தலைவன் 
இருப்பிடத்துக்குச் செல்லக் கருதி மனத்தோடு 
உரையாடுவது . 


11 


21 நெஞ்சோடு மெலிதலின் பக்கம் : 


தன் வளையலை நெகிழ்த்த தலைவனுடைய இருக்கைக் 
குத் தான் செல்லத் துணிந்ததை மகளிர் எல்லாரும் 
அறிக என்று தலைவி கூறுவது . 


12 


294 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


பெண்பால் கூற்றுப் பெருந்திணை 


22 வேட்கை முந்துறுத்தல் : 


1 


தலைவன் மாட்டுத்தான் கொண்ட காமம் மிகுகை 
யினாலே , அவன் தன் வேட்கையைக் கூறும் முன்ன 
மேயே தலைவி தான் அவன்பால் கொண்ட வேட் 

கையைக் குறிப்பிடுவது . 
23 பின்னிலை முயறல் : 

தலைவி தலைவனால் தான் முன்பு இழந்த அழகை 
மீண்டும் பெறுதலை விரும்பித் தலைவன் பின் இரந்து 
நிற்றலை மேற்கொள்வது . 


2 


24 பிரிவிடை ஆற்றல் : 


தன்வளை நெகிழத் தன் துயருக்கு வருந்தி , ஊரவர் 
கூறும் அலரையும் பொறுத்துக்கொண்டு , தலைவன் 
பிரிந்தவழித் தலைவி ஆற்றியிருப்பது . 


3 


25 


வரவு எதிர்ந்திருத்தல் : 
முல்லை முகையை ஒத்த முறுவலாளாகிய தலைவி 
தன் வளமனைக்கண் தலைவனுடைய வருகையை 
எதிர்நோக்கி இருப்பது . 


4 


5 


26 வாராமைக்கு அழிதல் : 

வேயுறுதோளியாகிய தலைவி தீய நிமித்தம் கண்டு 
தலைவன் தன்னிடம் வருவான் அல்லன் என்று 

மனம் வருந்துவது . 
27 இரவுத்தலைச்செறல் : 

மேம்பட்ட மென்மையை உடையாள் தலைவனைக் 
காணும் வேட்கையால் செறிந்த இருளுடைய நடு 
இரவில் தன் வீட்டிற்கு வெளியே புறப்படுவது . 


5 


295 


புறத்திணையியல் - ஒழிபு நூற்பா எண் 21 


28 இல்லவைக்குதல் : 

தலைவி வளவயலூரனாய தலைவன் செய்யாதவற்றைச் 
செய்தனவாகக் கூறி முன் ஊடிப் பின் மகிழ்ந்து 
கூடுவது . 


7 


29. புலவியுள்புலம்பல் : 


நல்வளை மடந்தை ஊடல் காரணத்தால் தலைவன் 
அணிந்த மாலையை அறுத்து மீண்டும் ஊடல் 
தணியாது தனித்திருப்பது . 


8 


30 பொழுதுகண்டு இரங்கல் : 

அமைதியின்றிப் பெருமூச்செறிந்து மனம் சுழலும் 
தலைவி மாலைப் பொழுதுகண்டு வருந்துவது . 


31 


பரத்தையை ஏசல் : 
தலைவனோடு நீர் விளையாட்டினை விரும்பிய தலைவி , 
அவ்வாய்ப்பினைத் தலைவனோடு அப்பொழுது 
பெறும் வாய்ப்பினை இழந்த பரத்தையரை இகழ்ந்து 
கூறுவது . 


10 


32 கண்டுகண்சிவத்தல் : 


பரத்தையர் சேரியினின்றும் அவரால் அணிவிக்கப் 
பட்ட மாலையோடு இல்லிற்கு மீண்டு வந்த தலைவ 
னுடைய மாலையை வெறுப்போடு தலைவி பார்த்துக் 
கோபத்தால் கண் சிவப்பது . 


33 காதலின்களித்தல் : 


குறிஞ்சி நிலமன்னனாகிய தலைவனுடைய மார்பைப் 
பொருந்தி , நீக்கமில்லாத காமத்தாலே தலைவி 
மகிழ்வது . 


12 


296 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


34 கொண்டு அகம்பகுதல் : 


காதல் மிகுகையினாலே தலைவி தன் கணவனைக் 
கண்ட அளவில் அவனை மாலையால் கட்டித் தன் 
வசப்படுத்தி வீட்டிற்குள் அழைத்துச்செல்வது . 


13 


35 கூட்டத்துக் குழைதல் : 

மாலையை அணிந்த தலைவனைப் பிரிதலைப் பொறாத 
தலை: வீ அவனோடு கூடியிருந்தபொழுதும் அவன் 
இனிப் பிரிவானோ என்று நினைந்து மனம் நெகிழ் 

வது . 
36 ஊடலுள் கெகிழ்தல் : 


141 


ஒளிமிக்க வனையலணிந்த தலைவி தன்மனம் தலைவ 
னிடத்துக் கொண்ட ஊடலை , இருள் செறிந்த மாலை 
யில் காமம் தன்னை நலிகையினாலே கைவிடுவது . 


15 


37 உரைகோட்டு நயத்தல் : 


181 


தலைவனைப் பிரிந்த துயரத்தோடு தங்கியிருந்த 
தலைவி, குறிஞ்சி நாடனாகிய தலைவனுடைய சொற் 
களைக் கேட்ட அளவில் பழைய துயரை மறந்து 

மனம் தளிர்ப்பது . 
38 பாடகச் சீறடிபணிந்தபின் இரங்கல் : 

மலை நாடனாகிய தலைவன் கைகள் கூப்பிப் பாடகம் 
என்ற காலணியை அணிந்துள்ள தலைவியின் சிறிய 
அடிகளைப் பணிந்து தன் தவறுகளைப் பொறுக்கு 
மாறு வேண்டியபின் தலைவி அவனிடத்து நெஞ்சு 

நெகிழ்வது . 
39 பள்ளிமிசைத் தொடர்தல் : 

செறிந்த இருளிலே , தலைவி தான் தனித்துப் 
படுத்திருந்த படுக்கையில் உறங்குதலை விடுத்து , 


17 


புறத்திணையியல் - ஒழிபு நூற்பா எண் 21 


297 


18 


மலை நாடனாகிய தலைவனுடைய 

படுக்கையை 
அணுகி அவன் வெளியே புறப்பட்டபோது அவ 

னைப் பற்றிக் கொள்வது . 
40 செல்க என விடுத்தல் : 

செறிந்த இருளில் கணவன் பிறள் ஒருத்தியை 
நினைத்து வெளியே புறப்படுதலைக் கண்டு தலைவி 
நீ நின் விருப்பம் போலப் புறத்தொழுக்கிற்குச் 
செல்க என்று விடுப்பது . 


19 


இருபால் பெருந்திணை : 


41 செலவு அழுங்குதல் : 

வேலானாகிய தலைவன் தலைவியைப் பிரிந்து மூங்கில் 
செறிந்த கான் வழியே சேறத்துணிந்து பின் அச் 
செலவினைத் தவிர்வது . 


1 


42 மடல்ஊர்தல் : 


தலைவியைப் பற்றிப் பித்தரைப் போலப் பல செய்தி 
களைப்பாடி ஊர்ப் பொதுவிடத்திலே தலைவன் 
மடல்மாவைச் செலுத்துவது . 


2 


43 தூது இடையாடல் : 

ஊழிக்காலம் போல நீண்டு துயர் தரும் மாலைக் 
காலத்தில் தலைவியின் மிக்க துன்பத்தை நோக்கித் 
தோழி , தலைவியைப் பிரிந்து , துன்புறுத்திய 
தலைவன்பால் தூதாகச் செல்வது . 


3 


44 துயர் அவற்குஉரைத்தல் : 
மயங்கும் மாலைக் காலத்தில் , மயில் 

போன்ற 
சாயலை உடைய தலைவி பிரிதலாற்றாளாய் வருந்திய 
துயரத்தைத் தோழி தலைவனிடம் கூறுவது . 


38 


298 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


45 கண்டுகைசோர்தல் : 


மலர்சூடிய கூந்தலையும் , பொன்னாலாகிய தொடி 
என்ற வளையலையும் உடைய தலைவியின் காமம் 

மிகுதல் கண்டு தோழி செயலறவு படுவது . 
46 பருவம்மயங்கல் : 


5 


அழகிய வளையலணிந்த தலைவி உடலும் உள்ளமும் 
வாடியமைகண்டு , தோழி தலைவன் மீண்டு வருவ 
தாகக் கூறிய பருவம் அப்பொழுது வந்து விட்ட 

தோ என்று ஐயுற்றுத் துன்பம் உறுவது . 
47 பருவம்மயங்கலின்பக்கம் : 


6 


மணங்கமழும் மாலையை அணிந்த தலைவி தலைவன் 
கூறிய பருவம் இன்னும் வரவில்லை என்று துணி 
வது பருவம் மயங்கலின் பக்கமாம் . 


7 


48 ஆண்பாற்கிளவி : 

தலைவியை விழைந்த காமம் மிகுகையினாலே மனம் 

ஏங்கி மயக்கமுற்றிருந்த தலைவன் கூறுவது . 
49 பெண்பாற் கிளவி : 


8 


என் வளையல்களைச் நெகிழச்செய்து பின் என்னை 
மறந்த தலைவனை இவ்வூரவர் கண்டாரிலரே என்று 
தலைவி கூறுவது . 


9 


50 வெறியாட்டு : 


தலைவி தனக்குத் தலைவன் தவறாது அருள் செய் 
தலைக் கருதித் தன் தாய்க்குக் கூடப் புலனாகாத 
வகையில் வேங்கை மரங்கள் செறிந்த மலை நாட்டுக் 
கடவுளாகிய முருகனுக்கு வெறியாடல் நிகழ்த்து 
பது . 


10 


299 


புறத்திணையியல் - ஒழிபு நூற்பா எண் 21 


பாண்வரவுஉரைத்தல் : 


தலைவனைப் பிரிந்து இல்லிலிருக்கும் தலைவிக்குத் 
தோழி தலைவனுடைய பாணன் வாயில்வேண்டி 
வந்திருக்கும் செய்தியைக் குறிப்பிடுவது . 


11 


52 பரத்தைகூறல் : 


பக்கலில் உள்ளவர் செவிமடுக்குமாறு , பரத்தை , 
மலை நாடனாகிய தலைவனுடைய மாலையைத் தான் 
எளிதில் பெறக்கூடிய செய்தியைக் கூறுவது . 


12 


53 விறலிகேட்பத்தோழிகூறல் : 


தலைவனுக்கு ஆண்டில் மூத்த பரத்தையருடைய 
கூட்டம் சிறந்த அமுதமாகும் என்று தோழி 
பாணனுடைய மனைவியாகிய விறலிக்குக் கூறு 


வது . 


54 விறலிதோழிக் குவிளம்பல் : 


பரத்தையருக்குத் தலைவனுடைய முப்பு மிக்க களிப் 
பைத் தருமாற்றை விறலி பாங்கி செவிமடுக்கு - 
மாறு கூறுவது . 


14 


, 


55 பரத்தைவாயில் பாங்கிகண்டு உரைத்தல் : 


சேரிப்பரத்தையின் தோழி உன் தலைவி கூறிய 
சொல் பொய்க்குமாறு எம் வீட்டிற்குத் தலைவன் 
பாகனோடும் தேரோடும் வருவான் என்று இற் 
பரத்தையின் தோழியிடம் கூறுவது . 


15 


56 பிறர்மனைத் துயின்றமை விறலி கூறல் : 

பரத்தையர் சேரியில் தலைவன் தங்கியிருந்த செயலை 
விறலி தலைவிக்கு எடுத்துக் கூறுவது . 


16 


300 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


17 


57 குற்றிசை : 

தன் பொன்மாலை அணிந்த மார்பினை முறைப்படி 
மணந்து நுகரும் தலைவியருக்குத் தலைவன் இறுதி 
வரை தண்ணளி செய்யாது இடையிலே அவரைக் 

கைவிட்ட செய்தியைக் கூறுவது . 
58 குறுங்கலி 

தலைவன் தலைவியைக் கைவிட்டு நாறு இருங்கூந் 
தல் பரத்தையரை விரும்புமாறு அவன் மனத்து 
ஏற்பட்ட கடைப்பட்ட காமம் கெடுமாறு சான் 
றோர் அவற்கு நல்லுரை கூறுவது . 


18 ] 


அடையாளப்பூ - போந்தை : 
கலவா மன்னர் கண்ணுறு ஞாட்பின் 

புலவேல் வானவன் பூப்புகழ்ந் தன்று , பு.பொ .1 
குடை அலர் காந்தள் தன் கொல்லிச் சுனைவாய்த் 
தொடை அவிழ் தண்குவளை சூடான் - புடைதிகழும் 
தேர் அதிரப் பொங்கும் திருந்துவேல் வானவன் 
போர் எதிரின் போந்தையாம் பூ . 
[ தேர்ப்படை நடுங்கச் சினக்கும் வேற்படையை உடைய 
சேரன் போருக்குப் புறப்படும் போது காந்தள் மலரும் , தன் 
கொல்லி மலையின் சுனையிடத்து மலரும் குவளைப்பூவும் 
சூடானாய்ப் பனம்பூவையே அடையாளப்பூவாகச் சூடுவான் 


பு . பொ . 1 


என்றவாறு . 


வானவன் போர் எதிரின் பூப் போந்தையாம் என்பது 
துறைச்செய்தி . ] 

அடையாளப்பூ வேம்பு : 


விரும்பார் அமரிடை வெல்போர் வழுதி 
சுரும்புஆர் முடிமிசைப் பூப்புகழ்க் தன்று . பு . பொ . 2 


புறத்திணையியல் - ஒழிபு நூற்பா எண் 21 


301 


தொடிமணித்தோள் ஆடவர் தும்பை புனையக் 
கொடிமணித்தேர் கூட்டணங்கும் பொழுதின் - முடி அணியும் 
காத்தல்சால் செங்கோல் கடுமான் நெடுவழுதி 
ஏத்தல்சால் வேம்பின் இணர் . 


பு . பொ . 2 


( வீரர் தும்பைப்பூவினைச்சூட , தேர்ப்படைகள் தொகுதி 
யாகப் பகைவரை வருத்தச் செல்லும்போது , செங்கோலினை 
யும் விரைந்து செல்லும் தேரினையும் உடைய பாண்டியன் 
புகழப்படும் . வேப்பம் பூவினையே அடையாளப் பூவாகச் 
சூடுவான் என்றவாறு . 


ஆடவர் தும்பை புனையும் பொழுதில் எழுதி ஏத்தல் சால் 
வேம்பின் இணர் முடிபுனையும் என்பது துறைச்செய்தி .] 

அடையாளப் பூ 
விறல்படை மறவர் வெஞ்சமம் காணின் 
மறப்போர்ச் செம்பியன் மலைபூ உரைத்தன்று . 

கொல்களிறு ஊர்வர் கொலை மலி வாள் மறவர் 
வெல்கழல் வீக்குவர் வேல் இளையர் மல்கும் 
கலங்கல் ஒலிபுனல் காவிரி நாடன் 
அலங்கல் அமர் அழுவத்து ஆர் . 


பு. பொ . 3 


- 


பு . பொ . 3 


[ வாள் மறவர் களிறு ஊர சிலைவீரர் கழல் அணிய , 
காவிரி நாடனாகிய சோழன் பகைவரைத் தாக்கும் போர்க் 
களத்தில் ஆத்திப்பூமாலையை அடையாளமாகச் சூடுவான் 
என்றவாறு . 

அமர் அழுவத்துக் காவிரிநாடன் அலங்கல் ஆர் என்பது 
துறைச்செய்தி . ) 


உன்ன நிலை : 
தன்னருந்துப்பின் தொகேழல் மன்னனை 
உன்னம் சேர்த்தி உறுபுகழ் மலிந்தன்று . பு . பொ . 4 


302 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


துன்னருந் தானைத் தொடுகழலான் துப்பு எதிர்ந்து 
முன்னர் வணங்கார் முரண்முருங்க 

மன்னரும் 
ஈடு எலாம் தாங்கி இகல் அவிந்தார் நீயும் நின் 
கோடு எலாம் உன்னம் குழை 


பு . பொ . 4 


(உன்னமரமே ! அரசனுடைய வலிமையை எதிர்த்து 
முன் வணங்காத பகைவர் மாறுபாடு கெடப் பொருகையி 
னாலே , அரசரும் எதிர்த்து மாறுபாடு நீங்கி , இவ்வரசனுக்கு 
வழிமொழிந்தனர் . ஆதலின் , நாட்டில் நலன் நிகழுங்கால் 
நீ நிகழ்த்தும் வழக்கம் போல நின் கிளைகள் தழைப்பனவாக 
என்றவாறு . 


உன்னம் ! பகைமன்னர் ஈடு அழிந்தார் ஆதலின் நின் 
கோடெல்லாம் குழை என்பது துறைச்செய்தி ] 


ஏழக நிலை : 


ஏழகம் ஊரினும் இன்னன் என்று அவன் 
தாழ்வு இல் ஊக்கமொடு தகைபுகழ்ந் தன்று . பு . பொ . 5 


எம்மனை யாம்மகிழ ஏழகம் மேற்கொளினும் 
தம்மதில் தாழ்வீழ்த்து இருக்குமே தெம்முனையுள் 
மானொடு தோன்றி மறலுங்கால் ஏழகத் 
தானொடு நேராம் அரசு . 


பு . பொ . 5 


( பகைவர் போர்க்களத்தில் குதிரைமீது ஏறிப் பொருங் 
கால் , எம் அரசன் தன் ஆட்டுக்கிடாயைச் செலுத்துபவனோடு 
பகைவரைக் கிட்டிப்பொரும் ஆற்றலன் . எம் அரசன் ஆட் 
டுச்கிடாய்மேல் ஏறிப்புறப்படு தலைக் காண்டலும் , அச்சத் 
தால் தம் அரண்கதவங்களைப் பகைவர் , யாம் செய்திகேட்டு 
மகிழுமாறு , தாழிட்டு அஞ்சி இருப்பர் என்றவாறு . 


அரசு ஏழகம் மேற்கொளினும் தெவ் மதில் தாழ் வீழ்த் 
திருக்கும் என்பது துறைச்செய்தி . ) 


புறத்திணையியல் - ஒழிபு நூற்பா எண் 21 


303 


ஏழக நிலைப் பக்கம் : 


* ஏந்து புகழ் உலகில் இளமை நோக்கான் 
வேந்து நிற்றலும் ஏழக நிலையே , 


பு . பொ 6 


பு . பொ . 6 


வேண்டார் பெரியார் விறல்வேலோன் தான் இளையன் 
பூண்டான் பொழில்காவல் என்றுரையாம் ஈண்டு 
மருளன்மின் கோள் கருதும் மால்வரை ஆளிக் 
குருளையும் கொல்களிற்றின் கோடு . 

[ அரசன் இளமையிலேயே நாடுகாவலை மேற்கொண்டு 
விட்டானே ; அவன் பகைவரோ பெரியவர்களாக உள்ளாரே 
என்று கருதற்க ; மலையில் சிங்கக்குட்டியும் களிற்றின் கொம் 
பினைக் கொள்ள நினையா நிற்கும் என்பது அறிக என்றவாறு . 


வேலோன் இனையன் , பொழில்காவல் பூண்டான் , வேண் 
டார் பெரியர் என்று உரையாம் என்பது துறைச்செய்தி . ] 


தொடுகழல் புனைதல் : 
அடுமுரண் அகற்றும் ஆள்உகு ஞாட்பின் 
கடுமுரண் வயவன் கழல்புனைந் தன்று . பு . பொ . 7 


வாள் அமரின் முன்விலக்கி வான்படர்வார் யார்கொலோ 
கேள் அலார் நீக்கிய கிண்கிணிக்கால் - காளை 
கலங்கு அழல் வாயில் கடுத்தீற்றி யற்றால் 
பொலங்கழல் கால்மேல் புனைவு . 


பு . பொ 7 


[ சதங்கை அணிந்த இளம் பருவத்து அரசன் தன் பகை 
வரை அழிப்பதற்கு வீரக்கழலையும் தன் காலில் அணியும் 
செயல் , நெருப்பில் நஞ்சு தடவுதற்த நேராகும் . இனிப் 
போரில் அவனை முன் நின்று தடுத்து வீரசுவர்க்கம் அடை 
யும் பகைவர்கள் யார் தாமோ ? என்றவாறு . 

காளை கிண்கிணிக்கால் கேள் அலார் நீக்கிய கழல் புனைந் 
தான் என்பது துறைச்செய்தி . ] 


3041 


லக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


கல் கண்டிடுதல் : 


ஆனா வென்றி அமரில் வீழ்ந்தோற்குக் 
கானம் நீளிடைக் கல்கண் டன்று , 


4. பொ . 


மிகை அணங்கு மெய்ந்நிறீஇ மீளி மறவர் 
புகை அணங்கப் பூமாரி சிந்திப் - பகை அணங்கும் 
வீளைக் கடுங்கணையால் வேறாகி விண்படர்ந்த 
காளைக்குக் கண்டு அமைத்தார் கல் . 


4. பொ . 8 


மக் 


[ பகைவரை அழிக்கும் ஆற்றலுடைய அம்பினாலே உட 
லில் இருந்த உயிர் நீங்கி வீரசுவர்க்கம் அடைந்த வீரனுக 
குத் தெய்வத்தை உடலில் நிறுத்தி நறும் புகை காட்டிப் 
பூமாரி பொழிந்து நிறுத்துவதற்குரிய நல்ல கல்லினை 
உறுதிப்படுத்தினார்கள் என்றவாறு . 


கடுங்கணையால் வேறாகி வீண்படர்ந்த காளைக்கு மீளி 
மறவர் கண்டு கல் அமைத்தார் என்பது துறைச்செய்தி .] 


கல்கோள் நிலை : 
மண்மருளத் துடிகறங்க 
விண்மேயாற்குக் கல்கொண்டன்று . 


பு . பொ 9 


பூவொடு நீர் தூவிப் பொங்க வீரைபுகைத்து 
நா உடை நன்மணி நன்குஇயம்ப - மேவார் 
அழல்மறம் காற்றி அவிந்தாற்கு என்று ஏத்திக் 
கழல் மறவர் கைக்கொண்டார் கல் . 


பு . பொ . 9 


( பகைவர் வீரத்தை அழித்து இறந்த வீரனுக்கு , மறவர் 
பூவும் நீரும் தூவி நறும்புகை புகைத்து மணி ஓசையோடு 
நடுதற் குரிய கல்லைக் கைக்கொண்டனர் என்றவாறு . 

மேவார் அழல் மறம் காற்றி அவிந்தாற்குக் கழல்மற 
வர் கல் கைக்கொண்டார் என்பது துறைச்செய்தி . ] 


புறத்திணையியல் - ஒழிபு நூற்பா எண் 21 


305 


கல் நீர்ப்படுத்தல் : 
‘ வண்டு சூழ் தாமம் புடையே அலம்வரக் 
கண்டு கொண்ட கல்நீர்ப் படுத்தன்று . 


பு . பொ . 10 


காடு கனலக் கனலோன் சினம்சொரியக் 
கூடிய வெம்மை குளிர்கொள்ளப் - பாடி 
நயத்தக மண்ணி நறுவிரைகொண்டு ஆட்டிக் 
கயத்து அகத்து உய்த்திட்டார் கல் . 

பு . பொ . 10 


( காடு வெம்மை உறும்படி , கதிரவன் காலும் வெப்பம் 
நீங்கிக் குளிரும்படி , கல்லினைக் கழுவி மணம் கமழ்ந்த 
நீரால் நீராட்டிக் குளத்தில் கொண்டுபோய் இட்டார்கள் 
என்றவாறு . 

கல் மண்ணி ஆட்டிக் கயத்தகத்து உய்த்திட்டார் 
என்பது துறைச்செய்தி . ] 


கல் நீர்ப்படுத்தலின் பக்கம் : 


* ஓங்கியகல் உய்த்து ஒழுக்கல் 
ஆங்கு எண்ணினும் அத்துறை ஆகும் . பு பொ . 11 


கணன் ஆர்ந்து உவப்பக் கடுங்கண் மறவர் 
பிணன் ஆர்ந்து பேய்வழங்கும் ஞாட்பின் - நிணன் ஆர் 
வீழுக்கினால் வேய்ந்த விறல்வேலோர் கல்லை 
ஒழுக்கினார் ஒன்று ஒருவர் முன் . 

பு . பொ . 11 


( பேய்கள் பிணத்தைத்தின்று வழங்கும் போர்க்களத்தில் 
பகைவர் தம் கொழுப்பு நிறைந்த மார்பின் தசையால் மூடப் 
பட்ட இறந்துபோன வீரருக்குக் கண்ட கற்களைக் 

கல் 
நடுவோர்முன் வீரர் குழாத்தினர் மகிழ்வோடு நிறுத்தினர் 


என்றவாறு . 


39 


308 


இலக்கணவிளக்கம்- பொருளதிகாரம் 


மறவர் வேலோர்கற்களை ஒன்று ஒருவர் முன் ஒழுக்கினார் 
என்பது துறைச் செய்தி ] 

கல்நாட்டுதல் . 
அவன் பெயர்கல் மிசைப்பொறித்துக் 
கவின்பெறக் கல் நாட்டின்று . 


பு. பொ . 12 


மாலை துயல மணி எறிந்து மட்டு உகுத்துப் 
பீலி அணிந்து பெயர் பொறித்து - வேல் அமருள் 
ஆண்தக நின்ற அமர்வெய்யோற்கு ஆகான்று 
காண்தக நாட்டினார் கல் . 


பு . பொ . 12 


வேற்போரில் ஆண்மைமிக எதிர்த்து இறந்த வீரனுக்கு 
ஆவதாக என்று , கல்லினை மாலை சூட்டி மணி ஒலித்துக் 
கள்ளினைத் தெளித்துப் பீலி அணிவித்துப் பெயர் பொறித்து 
அழகாக நட்டனர் என்றவாறு 


அமர்வெய்யோற்கு ஆக என்று கல் காண்தக நாட் 
டினார் என்பது துறைச்செய்தி . ) 

கல்முறை பழிச்சல் : 
நிழல் அவிர் எழில்மணிப்பூண் 
கழல்வெய்யோன் கல்வாழ்த்தின்று , 


பு . பொ .13 


அடும்புகழ் பாடி அழுதழுது நோனாது 
இடும்பையுள் வைகிற்று இருந்த - கடும்பொடு 
கைவண் குரிசில்கல் கைதொழூஉச் செல்பாண 
தெய்வமாய் நின்றான் திசைக்கு . பு . பொ . 13 


கடும்பு 


குடும்பம் . 


[பாண ! குரிசில் இப்பொழுது கல்லிடைத் தெய்வமாய் 
நிலைபெற்றான் ஆதலின் , அவன் புகழ்பாடி அழுது மனம் 
தாங்காது வருந்தி இருக்கும் அவன் உறவினரோடு நீயும் 
அக்கல்லினைத் தொழுது செல்வாயாக என்றவாறு . 


புறத்திணையியல் - ஒழிபு நூற்பா எண் 21 307 
பாண ! திசைக்குத் தெய்வமாய் நின்றான் கல்லினைக் 
கைதொழுஉச் செல் என்பது துறைச்செய்தி . ] 


இல்கொடு புகுதல் : 
வேத்து அமருள் லிளிந்தோன் கல்என 
ஏத்தினர் துவன்றி இல்கொண்டு புக்கன்று . பு. பொ . 14 


வாள் புகா ஊட்டி வடிமணி நின்றியம்பக் 
கோள்புலி அன்ன குரிசில்கல் - ஆள் கடிந்து 
வில்கொண்ட வென்றி விறல் மறவர் எல்லோரும் 
இல்கொண்டு புக்கார் இயைந்து . 


பு . பொ .14 


( பகைவரை வென்று வில் வெற்றி கொண்ட மறவர் 
எல்லோரும் வீரனுக்குக் கோயில் எடுத்து , கொற்றவாளுக்கு 
உணவு இட்டு , மணி ஒலிப்ப , அக்கல்லினை அக்கோயிலில் 
கொண்டு சென்று நாட்டினர் என்றவாறு . 


குரிசில்கல் விறல்மறவர் இயைந்து இல்கொண்டு புக்கார் 
என்பது துறைச் செய்தி ] 

முதுபாலை : 


* காம்பு உயர் கடத்திடைக் கணவனை இழந்த 

பூங்கொடி மடந்தை புலம்புஉரைத் தன்று . பு . சி . 1 
நீர்மலி கண்ணொடு நின்றேன் நிலை நோக்காய் 
தார்மலி மார்பன் தகை அகலம் - சூர்மகளே 
வெள்ளில் விளைவு திரும் வேய் ஓங்கும் வெஞ்சுரத்துக் 
கொள்ளல் நீ கோடல் கொடிது . 

பு . சி .1 


[ வீளமரத்தின் பழம் உதிரும் மூங்கில்மிக்க இக்காட் 
டிலே , சூர்மகளே ! கண்ணீர் உகுத்து நிற்கும் என் நிலையை 
நோக்காது , தலைவன் பரந்த மார்பினை நீ கோடல் அடாது 
அதனைக் கொள்ளுதலை நீக்குவாயாக என்றவாறு 

வெஞ்சுரத்தில் சூர்மகளே என் நிலை நோக்காய் மார்பன் 
அகலம் கோடல் கொடிது என்பது துறைச்செய்தி . ] 


308 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


சுரநடை - 


மூது அரில் நிவந்த முதுகழை ஆர் இடைக் 
காதலி இழந்த கணவன்நிலை உரைத்தன்று .பு . சி . 2 


உரவுஎரி வேய்ந்த உருப்பு அவிர் கானுள் 
வரவுஎதிரின் வைவேல்வாய் வீழ்வாய் கரவீனால் 
பேதையைப் பெண்ணியலைப் பெய்வளையை என்மார்பின் 
கோதையைக் கொண்டொளித்த கூற்று . 


பு . சி , 2 


(நெருப்பு மூடிய வெய்ய இக்காட்டில் என்மார்பின் 
மாலைபோல்வாளாகிய என் தலைவி உயிரைக்கொண்டு 
மறைந்த கூற்றமே ! நீ .என்கண்முன்வரின் , என்கூரிய 
வேலின் வாயில் பட்டுமடிவாய் என்றவாறு . 


கானுள் என் கோதையைக்கொண்டு ஒளித்த கூற்றே ! 
நீ வரவு எதிரின் என்வைவேல்வாய் வீழ்வாய் என்பது 
துறைச்செய்தி . ] 

தபுதாரநிலை : 
புனை இழை இழந்தபின் புலம்பொடு வைகி 
மனைஅகத்து உறையும் மைந்தன்நிலை உரைத்தன்று . 


பு. சி . 3 


பைந்தொடி மேல்உலகம் எய்தப் படர்உழந்த 
மைந்தன் குரிசில் மழைவள்ளல் - எந்தை 
தபுதாரத்து ஆழ்ந்த தனி நிலைமை கேளாச் 
செவிடாய் ஒழிகஎன் செவி . 


4. சி . 3 


[ தலைவி இறந்தாளாக வருந்திய தலைவன் தலைவியை 
இழந்து வருந்தும் துயரச் செய்தியைக் கேளாது என் செவி 
கள் செவிடுபடுவனவாக என்று பாங்கன் கூறியவாறு . ) 


எந்தை தபுதாரத்து ஆழ்ந்த தனி நிலைமை என்பது 
துறைச் செய்தி . 


புறத்திணையியல் - ஒழிபு நூற்பா எண் 21 


309 


* காதலி இழந்த தபுதார நிலை என்ற தொல்காப்பிய 
நூற்பாச் சொற்றொடருக்கு நச்சினார்க்கினியர்- " தபுதார 
நிலை - தாரம் இழந்த நிலை ; தன் காதலியை இழந்தபின் வழி 
முறைத்தாரம் வேண்டின் அது காஞ்சிக்குறிப்பு அன்று 
என்பதற்கும் , எஞ்ஞான்றும் மனைவி இல்லாதானும் தபுதார 
நிலைக்கு உரியன் ஆயினும் அது காஞ்சி ஆகாது என்றற்கும் , 
தபுதார நிலை என்றே பெயர் பெறுதல் மரபு என்றற்கும் , 
காதலி இழந்த நிலையும் என்றே ஒழியாது பின்னும் 
தபுதார நிலையும் என்றார் . இது யாக்கையும் இன்பமும் 
ஒருங்கு நிலையின்மையாம் என்று விளக்கம் கூறியுள்ளார் . 

( தொல் . பொ . 79 ) 


. 


தாபத நிலை : 


குருந்து அலர் கண்ணிக் கொழுநன் மாய்ந்தெனக் 
கருந்தடங் கண்ணி கைம்மை கூறின்று . 


பு : சி . 4 


கலந்தவனைக் கூற்றம் கரப்பக் கழியாது 
அலைந்து இனையும் அவ்வளைத் தோளி புலந்தவன் 
தாரொடு பொங்கி நிலன்அசைஇத் தான் மிசையும் 
கார் அடகின் மேல்வைத்தாள் கை 


பு . சி , 4 


[ கணவன் இறந்துபடத் தானும் இறவாது நொந்து 
வருந்தும் பண்டு வளையல் அணிந்த தலைவி , அவன் அணி 
வித்த மாலையைப் பறித்து வீசி , வறுநிலத்தில் தங்கிக் கரிய 
இலைஉணவு உண்டு வாழும் நிலையள் ஆயினாள் என்றவாறு . 


கலந்தவனைக் கூற்றம் கரப்ப வளைத்தோளி ஒழியாது 
நிலத்து அசைஇக் காரடகின் மேல் வைத்தாள் கை என்பது 
துறைச்செய்தி . ) 


தலைப்பெயல் நிலை : 
இன்கதிர் முறுவல் பாலகன் என்னும் 
தன்கடன் இறுத்ததாய் தபுநிலை உரைத்தன்று . பு . சி 5 


310 


இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 


-- 


இடம்படு ஞாலத்து இயல்போ கொடிதே 
தடம் பெருங்கண் பாலகன் என்னும் கடன் கழித்து 
முள் எயிற்றுப் பேதையாள் புக்காள் முரண் அவியா 
வள் எயிற்றுக் கூற்றத்தின் வாய் . 


பு.சி. 5 


[ பாலகனைப் பெறுதல் என்ற மனைவியின் கடமையைக் 
கழித்தபிறகு , பேதைமையளாகிய தாய் , கொடிய கூற்றத் 
தின் வாயில் அகப்பட்டாள் ஆதலின் , உலக இயல்பு கொடி 
தாய் உள்ளது என்றவாறு . 


பேதையாள் பாலகன் என்னும் கடன்கழித்துக் கூற்றத் 
தின் வாய்ப்புக்காள் என்பது துறைச்செய்தி . 

தலைப்பெயல் நிலைக்கு நச்சினார்க்கினியர்-- பொருகளத் 
துப் பொருது மாயும் சிறப்பில் தீர்ந்து தன்மகன் புறங் 
கொடுத்துப் போந்தானாக , அதுகேட்டுத் தாய் சாக்காடு 
துணிந்து சென்று மகனைக் கூடும் கூட்டம் எனவும் , இனி 
அவன் பிறர் சிறப்பு மாய்தற்குக் காரணமாகிய பெருஞ்சிறப் 
பொடு களப்பட்டுத் துறக்கத்துப்போயவழி அவனொடு 
இறந்துபட வரும் தாயது தலைப்பெயல் நிலைமை எனவும் 
பொருள் கூறுவார் . 

தொல் . பொ . 89 
பூசல் மயக்கு : 


. 


பல் இதழ் மழைக்கண் பாலகன் மாய்ந்தெனப் 
புல்லிய பெருங்கிளைப் பூசல் கூறின்று 


பு சி 6 


அலர்முலை அஞ்சொல் அவள் ஒழிய அவ்வில் 
குலமுதலைக் கொண்டொளித்தல் அன்றி - நிலம்உறப் 
புல்லிய பல்கிளைப் பூசல் பரியுமோ 
கொல்லிய வந்து ஒழியாக் கூற்று . 


பு . சி . 5 


( தாய் உயிர்கொண்டிருக்கவும் அக்குடும்பக் குலமுதலைக் 
கொண்டு ஒளித்தலைச் செய்வானே அன்றி , உறவினர் பலரும் 


புறத்திணையியல் - ஒழிபு நூற்பா எண் 21 


311 


புலம்பும் குரல் கேட்டு , கொல்லவந்த கூற்றுவன் இரக்கம் 
கொண்டு அச்சிறுவன் உயிரை விடுத்துச் செல்வானோ என்ற 


வாறு . 


கூற்று குலமுதலைக்கொண்டு ஒளித்தல் அன்றிக் கிளைப் 
பூசல் பரியுமோ என்பது துறைச்செய்தி . 


பேரிசைமாய்ந்த மகனைச் சுற்றிய சுற்றம் 
ஆய்ந்த பூசல் மயக்கம் . 

தொ . பொ 89 


என இதனை வீரனுடைய சாக்காட்டிற்குக் கொள்வர் 
தொல்காப்பியனார் . 


பூசல் மயக்கின் பக்கம் : 


வேந்தன் மாய்ந்தென வியல் இடம் புலம்பினும் 
ஆய்ந்த புலவர் அது என மொழிப் 


பு சி . 7 


எண்ணின் இகல்புரிந்தோர் எய்தாதது இல்போலும் 
கண்ணின் ஒளிர் வேலான் கரந்தபின்- அண்ணல் 
புகழொடு பூசல் மயங்கிற்றால் பொங்கும் 
அகழ்கடல் வேலி அகத்து . 


பு . சி . 7 


( வேலான் ஆகிய மன்னன் இறந்தபிறகு உலகு முழுதும் 
அவன் புகழ் ஆரவாரத்தோடு பேசப்பட்டதனை நோக்க , 
போரினை விரும்பிய வீரர் அடைய முடியாத பேறு ஒன்றும் 
இன்று என்பது புலனாகும் என்றவாறு . 


வேலான் காந்தபின் உலகத்து அவன் புகழொடு பூசல் 
மயங்கிற்று என்பது துறைச்செய்தி . ) 


. 


. 


மாலை நிலை 
கதிர்வேல் கணவனொடு கனை எரி முழுக 
மதிஏர் நுதலி மாலைநின் றன்று . 


பு . சி . 8 


312 இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 

சோலை மயிலன்னாள் தன் கணவன் சொல்லியசொல் 
மாலை நினையா மனம் கடைஇக் - காலைப் 
புகை அழல் வேலோன் புணர்ப்பாகி நின்றாள் 
அகை அழல் ஈமத்து அகத்து 

இதனைப் பாலை நிலை என்று பாடம் ஓதுவாரும் உளர் . 
( நச்சினார்க்கினியர் ) ; அது பாடம் அன்மை உரையாசிரியர் 
உரையானும் மாலையீடு என்னும் வழக்கானும் உணர்க . 


பு . சி. 8 


( மயில் அனைய தலைவி , தன் கணவன் தன்னிடம் கூறிய 
சொற்களை மாலைப்பொழுதில் 

மாலைப்பொழுதில் நினைத்துத் தன்மனத்தை 
முடுக்கி மறுநாட் காலை அவனை எரிவித்த ஈமத்தீயில் அவ 
னோடு கூடி உயிர் நீத்தாள் என்றவாறு . 

மயில் அன்னாள் தன் கணவன் ஈமத்து அகத்துப் புணர்ப் 
பாகி நின்றாள் என்பது துறைச் செய்தி . ] 


மூதானந்தம் : 


“ கயல்ஏர் கண்ணி கணவனோடு முடிய 
வியல் நெறிச் செல்வோர் வியந்துஉரைத் தன்று 


2 


பு . சி. 9 


பு . சி . 9 


ஓர் உயி ராக உணர்க உடன்கலந்தார்க்கு 
ஈர்உயிர் என்பர் இடைதெரியார் - போரில் 
விடன் ஏந்தும் லேலோற்கும் வெள்வளையி னாட்கும் 
உடனே உலந்தது உயிர் . 
[ போரில் விடம் பூசிய வேலை ஏந்திய வீரனுக்கும் அவன் 
தலைவிக்கும் உயிர் ஒருங்கே பிரிந்து வீட்டது ஆதலின் , 
வீரனுக்கும் அவன் மனைவிக்கும் 

அவன் மனைவிக்கும் உயிர் ஒன்றே என்பது 
அறிக ; இரண்டு உயிர்கள் வெவ்வேறாக உள்ளன என்பார் 
உண்மையை ஆராய்ந்து உணரும் ஆற்றல் அற்றவரே 


என்றவாறு . 


இப்பாடல் முழுதும் துறைச்செய்தி .] 


313 


புறத்திணையியல் - ஒழிபு நூற்பா எண் 21 


மூதானந்தத்தின் பக்கம் : 


‘ கொடியான் கூர்ங்கணை குளிப்பத் தன்தொழில் 
முடியான் அவிதலும் முதா னந்தம் . 


4. சி . 10 


முந்தத்தான் மாவொடு புக்கு முனை அமருள் 
சிந்தத்தான் வந்தார் செருவிலக்கிக் - குந்தத்தால் 
செல்கணை மாற்றிக் குரிசில் சிறைநின்றான் 
கொல்கணைவாய் வீழ்தல் கொடிது . 


பு . சி. 10 


[ தான் குதிரைமீது ஏறிப் பகைப்புலத்தை முன்நோக்கிச் 
சென்று , போரில் வந்தாரை ஓட்டி , தன் கையிலிருந்த சவளப் 
படையால் பகைவர் எய்த அம்புகளைத் தடுத்து , வெள்ளத் 
தைத் தடுக்கும் அணைபோலத் தான் ஒருவனே நின்று , பகை 
வர் அம்பினால் குரிசில் இறந்த செய்தி கேட்பதற்குக் கொடிய 
தாய் உள்ளது என்றவாறு . 


சிறை நின்றானாகிய குரிசில் கொல்கணைவாய் வீழ்தல் 
கொடிது என்பது துறைச்செய்தி . ] 


விதுப்பு ஆனந்தம் : 


ஆடு அமைத் தோளி விரிச்சியும் சோகினமும் 
வேறுபட அஞ்சி விதுப்புஉற் றன்று . 


பு . சி . 11 


வேந்து ஆர்ப்ப வெஞ்சமத்து வேல் அழுவம் தாங்கினான் 
சாந்து ஆர் அகலத்துத் தாழ்வடுப்புண்- தாம்தணியா 
மன்னா சொகினம் மயங்கின வாய்ப்புளும் 
என்னாங்கொல் பேதை இனி . 


பு . சி . 11 


[ அரசன் மகிழ்ந்து ஆரவாரிக்கும்படி வேற்போர் செய்து 
விழுப்புண்பட்ட வீரனுடைய புண்கள் இன்னும் ஆறவில்லை ; 
சகுனமும் பொருந்தவில்லை ; நற்சொல்லும் ஏற்றனவாயில்லை ; 


40 


314 இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
அவன் இறந்து படுதல் உறுதி ஆதலின் , அவன் மனைவியின் 
மனநிலை யாதாக இருக்குமோ ? என்று பக்கலில் உள்ளார் 
சொற்றவாறு . 

வீரன் விழுப்புண் தணியா , சொகினம் மன்னா, வாய்ப் 
புள்ளும் மயங்கின , பேதை என்னாங்கொல் என்பது துறைச் 
செய்தி ) 


விதுப்பானந்தப் பக்கம் : 


• தவப்பெரிய வெஞ்சமம்குறுகும் 
அவற்கு இரங்கினும் அத்துறைஆகும் . 


பு . சி . 12 


இன்னா சொகினம் இசையா விரிச்சியும் 
அன்னா அலம் வரும் என் ஆர் உயிரும் - என்னாங்கொல் 
தொக்கார் மறமன்னர் தோலாத் துடிகறங்கப் 
புக்கான் விடலையும் போர்க்கு . 

பு . சி . பொ . 12 


[ அன்னையே ! சகுனமும் பொருந்தவில்லை ; நல்வாய்ப் 
புள்ளும் ஏற்றதாக இல்லை ; பகை மன்னர்கள் போர்க்களத்தில் 
கூடிவீட்டனர் ; நம் தலைவனும் துடி ஒலிக்கப் போருக்குப் 
போய்விட்டான் ; முடிவு யாதாகுமோ என்று என் உயிர் 
சுழலுகிறது என்றவாறு . 


பாடல் முழுதும் துறைச்செய்தி . ] 


ஆனந்தப்பையுள் : 


• விழுமம் கூர வேய்த்தோள் அரிவை 

கொழுநன் வீயக் குழைந்து உயங் கின்ற . பு . சி . 13 
புகழ் ஓழிய வையகத்துப் பூங்கழல் காளை 
திகழ் ஒளிய மாவிசும்பு சேர - இகழ்வார்முன் 
கண்டே கழிகாதல் இல்லையால் கைசோர்ந்தும் 
உண்டே அளித்தது என் உயிர் . 


4. சி . 13 


புறத்திணையியல் - ஒழிபு நூற்பா- எண் 21 315 
[ உலகில் புகழை நிறுத்திக் காளைப்பருவத்தானாகிய என் 
தலைவன் ஒளிமிக்க வானுலகம் சேரவும் , என்னை இகழ்ந்து 
பேசுவாருக்கு வாய்ப்புத் தாராமல் என் கணவனோடு இறந்து 
படும் ஆழ்ந்த அன்பைப் பெறாதாகி , இரங்கத்தக்க என் உயிர் 
இன்னும் உளதே என்று தலைவி இரங்கியவாறு . 


காளை விசும்பு சேரக் கழிகாதல் இன்றி என் உயிர் 
உண்டே என்பது துறைச்செய்தி . ) 


கையறு நிலை : 


‘ செய்கழல் மன்னன் மாய்ந்தெனச் சேர்ந்தோர் 
கையற உரைத்துக் கைசோர்ந் தன்று . 


4. சி . 14 


- 


பு. சி . 14 


தாய் அன்னான் தார்விலங்கி வீழத் தளர்வொடு 
நீ என்னாய் நின்றாய்ான் நெஞ்சு அளியை ஈான்றார்க்கு 
இல் என்றல் தேற்றா இகல்வெய்யோன் வீண்படரப் 
புல்என்ற நாப்புலவர் போன்று . 

[ இறந்தவர்க்கு இல்லை என்று கூறி அறியாத போரில் 
வல்ல தலைவன் வீண்படர , பொலிவு இழந்த புலவர் போன்று 
நிற்கும் என் நெஞ்சே ! தாயை ஒத்த நம் தலைவன் பகைவர் 
படை யை விலக்கி இறந்து படவும் , இரங்கத்தக்க நீ என்ன 
எண்ணத்தால் இன்னும் உயிரோடு இருக்கின்றாய் ! 
நெஞ்சை நோக்கி வருந்திப் புலம்பியவாறு . 


என 


தாய் அன்னான் வீழத் தளர்வோடு நீ என்னாய் நின்றாய் 
என்பது துறைச்செய்தி ) 


என்னாய் 


- 


எத்தன்மை உடையையாய் . 


கையறு நிலையின் பக்கம் : 


5 


கழிந்தோன் தன்புகழ் காதலித்து உரைப்பினும் 
மொழிந்தனர் புலவர் அத்தறை என்ன . 


பு . சி , 15 


316 


இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 


நின்று நிலமிசையோர் ஏத்த நெடுவிசும்பில் 
சென்று கழிந்தான் செருவெய்யோன் - என்றும் 
அழலும் கதிர்வேல் அவன் புகழ் பாடி 
உழலும் உலகத்து உயிர் . 


பு. சி . 15 


[ உலகவர் புகழப் போரை விரும்பும் நம் தலைவன் வானு 
லகு அடைந்தான் . வேல் ஏந்திய அவன் புகழைப் பாடி 
உலகத்து உயிர்கள் என்றும் இனி வருந்தும் போலும் என்ற 
எறு . 


வா 


செருவெய்யோன் கழிந்தான் ; உலகத்து உயிர் அவன் 
புகழ்பாடி உழலும் என்பது துறைச்செய்தி . ] 


முதுமொழிக் காஞ்சி ! 
‘ பலர்புகழ் புலவர் பன்னினர் தெரியும் 
உலகியல் பொருள் முடிபு உணரக் கூறின்று . 

பு . கா . பொ . 1 


ஆற்றின் உணரின் அருள் அறமாம் ஆற்றார்க்குப் 
போற்றார் வழங்கின் பொருள் பொருளாம் - மாற்றிப் 
புகலாது ஒழுகும் புரிவளையார் மென்தோள் 
அகலாது அளித்து ஒழுகல் அன்பு . 

பு.கா. பொ . 1 


( நுல் நெறியான் ஆராய்ந்து உணருமிடத்து , அருளே 
அறமாகும் ; தன் பொருளை இவறாது ஏழைகளுக்கு வழங்கும் 
பொருளே உண்மைப் பொருளாம் ; கணவனை அன்றிப் பிறரை 
விரும்பாது வாழும் உரிமைமகளிர் தோள்மருவி , அவர்களுக் 
குத் தண்ணளி செய்து வாழ்தலே இன்பமாகும் என்றவாறு . 

பாடல் முழுதும் துறைச்செய்தி . ] 


பெருங்காஞ்சி : 
மலை ஓங்கிய மாநிலத்து 
நிலையாமை நெறி உரைத்தன்று . 


பு . கா . பொ .2 


புறத்திணையியல் - ஒழிபு நூற்பா எண் 21 317 
ஆயாது அறிவயர்ந்து அல்லாந்து அகல்இடத்து 
மாயா நிதியம் மனைச்செறீஇ 
இறுகப் பொதியன்மின் இன்றொடு நாளைக் 
குறுக வரும் அரோ கூற்று . 

பு . கா . பொ . 2 


- 


ஈயாது 


[ மறுமையை ஆராயாது அறிவு தளர்ந்து மனம் மறுகி , 
கெடாத பொருளை வீட்டில் சேமித்து வறியாருக்கு ஈயாது 
இறுகக் கட்டிவைக்காதீர்கள் ; இன்றோ நாளையோ கூற்று . 
வன் வரின் , நும் செல்வம் நும் உயிருடன் வாராது என்ற 


வாறு . 


தன்னை உடையார் கெடுதல் அன்றித் தான் கெடுதல் 
இல்லாத செல்வம் ஆதலின் , வீதல் அறியா விழுச்செல்வம் 
மாயா நிதியம் எனப்பட்டது . 


இப்பாடல் முழுதும் துறைச் செய்தி .] 


பொருள்மொழிக் காஞ்சி : 


எரிந்து இலங்கு சடை முனிவர் 
புரிந்துகண்ட பொருள் மொழிக் தன்று . பு . கா . பொ . 3 


ஆய பெருமை அவிர்சடையோர் ஆய்ந்து உணர்ந்த 
பாய நெறிமேல் படர்ந்து ஒடுங்கித் - தீய 
இருளொடு வைகாது இடம்படு ஞாலத்து 
அருளொடு வைகி அகல் . 

பு . கா . பொ . 3 


[ மேதக்க பெருமையினராகிய சடைமுடி தரித்த முனி 
வர் ஆய்ந்து குறிப்பிட்ட வழியில் வாழ்நாளைக்கழித்து 
மன அடக்கத்தோடு மனமயக்கம் நீத்து அருளோடு வாழ்ந்து 
பிறப்பை அறுப்பாயாக என்றவாறு . 

பாடல் முழுதும் துறைச்செய்தி . ] 


318 


இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 


புலவர் ஏத்தும் புத்தேள் நாடு : 


நுழைபுலம் படர்ந்த நோய் அறு காட்சி 
விழைபுலம் கடந்தோர் வீடு உரைத்தன்று . 


பு.கா. பொ . 4 


பு . கா . பொ . 4 


பொய்இல் புலவர் புரிந்துஉறையும் மேல்உலகம் 
ஐயம் ஒன்று இன்றி அறிந்துரைப்பின் - வெய்ய 
பகல் இன்று இரவுஇன்று பற்று இன்று துற்று இன்று 
இகல் இன்று இளிவரவும் இன்று . 
( ஞானிகள் விரும்பித் தங்கும் வீட்டுலக இயல்பினை 
அறிந்து உரைப்பின் , அவ்வுலகில் பகலோ இரவோ பாசமோ 
வினை நுகர்ச்சியோ மாறுபாடோ தாழ்வுமனப்பான்மையோ 
ஒன்றும் இன்று என்பது உணரப்படும் என்றவாறு . 


பாடல் முழுதும் துறைச்செய்தி ] 


முதுகாஞ்சி : 


தலைவரும் பொருளைத் தக்காங்கு உணர்த்தி 
நிலைநிலை யாமை நெறிப்பட உரைத்தன்று . 


பு.கா. பொ . 5 


4. கா , பொ . 5 


இளமை நிலை தளர மூப்போடு இறைஞ்சி 
உளமை உணராது ஒடுங்கி - வளமை 
வியப்புஓவல் இல்லா வீயல் இடத்து வெஃகாது 
உயப்போகல் எண்ணின் உறும் . 
[ இளமை நிலை தளர முதுமையால் உடல்வளைய உண்மை 
யை அறியாது ஒடுங்கிச் செல்வத்தின் மருட்கை நீங்காது 
அமைவது இவ்வுலகம் ; இவ்வுலகத்தில் ஒன்றனையும் விரும்பா 
மல் உயிர் பிழைத்துப் போதலே ஏற்றது என்றவாறு . 


வீயலிடத்து வெஃகாது உயப்போகல் உறும் என்பது 
துறைச்செய்தி . ) 


புறத்திணையியல் - ஒழிபு நூற்பா எண் 21 


319 


காடு வாழ்த்து : 


பல்லவர்க்கு இரங்கும் பாடு இமிழ் நெய்தல் 
கல்என ஒலிக்கும் காடு வாழ்த் தின்று பு.கா. பொ . 6 


முன்புறம் தான் காணும் இவ்வுலகை இவ்வுலகில் 
தன்புறம் கண்டறிவார் தாம் இல்லை - அன்பின் 
அழுதார்கண் நீர்விடுத்த ஆறு ஆடிக் கூகை 
கழுது ஆர்ந்து இரவழங்கும் காடு . 

பு . கா . பொ . 6 


[ அன்பினால் பிரிந்தோரை நினைத்து அழுதவர் வடித்த 
கண்ணீர் ஆற்றில் மூழ்கிக் கோட்டான் பேய்களோடு இராப் 
பொழுதில் திரியும் சுடுகாடு , இவ்வுலகின் முதுகினைத் தான் 
காணும் வாய்ப்புப் பெற்றதே அன்றி , அதன் முதுகினைக் 
கண்டு அறிவார் ஒருவரும் இரார் என்றவாறு . 


மலர்தலை உலகத்து மரபு நன்கு அறியப் 
பலர்செலச் செல்லாக் காடுவாழ்த்து தொ . பொ . 79 


என்றார் தொல்காப்பியனார் . 


காடு பிறர்புறம் தான் காணும் ; அதன் புறம் கண்டறி 
வார் இலர் என்பது துறைச்செய்தி . ] 


முல்லை : 


தடவரை மார்பன் தன் அமர் காதல் 
மடவரற் புணர்ந்த மகிழ்ச்சிநிலை உரைத்தன்று . 


பு . மு . பொ . 1 


ஊதை உளர ஒசிந்து மணம்கமழும் 
கோதைபோல் முல்லைக் கொடி மருங்குல் - பேதை 
குவை இ இணைந்த குவி மூலை ஆகம் 
கவை இக் கவலை இலம் . 


4. மு . பொ . 1 


320 

இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 
( காற்று அடித்தலானே தளர்ந்து மணம் வீசும் முல்லைக் 
கொடி போன்ற இடையாள் ஆகிய இத்தலைவியின் திரண்டு 
இணைந்த மார்பினைத்தழுவிக் கவலையற்று வாழ்கிறேன் என்று 
இல்லறம் நடத்தும் தலைவன் சொற்றவாறு . 

பேதை ஆகம் கவை இக் கவலை இலம் என்று தலைவன் 


சொற்றவாறு . 


இதனை இவ்வாசிரியர் புறத்திணை ஒழிபில் சேர்த்தமை 
ஆராயத்தக்கது . ஏனைய இம்முல்லைப்பாடல்களும் அனைய . 
அகத்தில் கூற இடமின்மையின் , பொருட்பகுதியின் ஈற்றில் 
வைத்தார் போலும் . ) 


கார்முல்லை : 


அருந்திறல் கட்டு ரவர்வா ராமுன் 
கருங்கடல் முகந்து கார்வந் தன்று . பு . மு . பொ . 2 


புனையும் பொலம்படைப் பொங்கு உளைமான் திண்தேர் 
துனையும் துனைபடைத் துன்னார் - முளையுள் 
அடல் முகந்த தானை யவர்வாரா முன்னம் 
கடல்முகந்து வந்தன்று கார் . 


4. மு . பொ . 2 


உடைய 


[ பரிபூட்டிய தேர் , விரைந்து செல்லும் வீரர்படை இவற் 
றோடு பகைவர் வலிமையைக்கெடுத்த தானையை 
தலைவர் மீண்டு வரும் முன் , கடல் நீரை முகந்து கார்மேகம் 
வந்துவிட்டது என்றவாறு . 

தானையவர் வாராமுன் கார் வந்தது என்பது துறைச் 
செய்தி . ] 

தேர்முல்லை : 
உருத்து எழு மன்னர் ஒன்னார் தம் நிலை 
திருத்திய காதலர் தேர்வரவு உரைத்தன்று . பு . மு . பொ . 3 


4. மு . பொ . 3 


புறத்திணையியல் - ஒழிபு நூற்பா எண் 21 321 
தீர்ந்து வணங்கித் திறைஅளப்பத் தெம்முனையுள் 
ஊர்ந்து நம் கேள்வர் உழைவந்தார் - சார்ந்து 
பரிகோட்டம் இன்றிப் பதவு ஆர்ந்து உகளும் 
திரிகோட்ட மா இரியத் தேர் . 
[ பகை தீர்ந்து வணங்கிப் பகைவர் திறையளக்குமாறு 
பகைவரை வென்று , நம் தலைவர் , அறுகம்புல்லை மேயும் 
மான்கள் தேர் கண்டு அப்பால்தாவி ஓடும்படி , தம்தேர்ப் 
பரிகளை நெடுஞ்செலவில் செலுத்தி நம்பக்கல் வந்துவிட்டார் 
என்றவாறு . 

நம் கேள்வர் தேர் ஊர்ந்து சார்ந்து உழைவந்தார் 
என்பது துறைச்செய்தி . ] 

நாண் முல்லை : 


செறுநர் நாணச் சேயிழை அரிவை 
வறுமனை வைகித் தற்காத் தன்று . 


4. மு . பொ . 4 


கொய்தார மார்பின் கொழுநன் தணந்தபின் 
பெய்வளை யாட்குப் பிறிதில்லை - வெய்ய 
வளிமறையும் இன்றி வழக்குஒழியா வாயில் 
நளிமனைக்கு நல்துணை நாண் . 


4. மு . பொ , 4 


[ மாலை மார்பனாகிய தலைவன் பிரிந்துசென்றகாலை , 
போக்குவரத்து நீங்காத தெருவில் கதவுகூட இல்லாத 
வீட்டில் அவன் வரவு நினைந்து தங்கியிருக்கும் தலைவிக்கு 
நாணம் அன்றிப் பிறிது ஒரு துணை இல்லை . 


கொழுநன் தணந்தபின் பெய்வளையாட்கு நற்றுணை 
நாண் என்பது துறைச்செய்தி . ] 

இல்லாள் முல்லை : 
கழுமிய காதல் கணவனைப் பழிச்சி 
இழும் என் சீர்த்தி இல்மலிபு உரைத்தன்று .. பு.மு பொ . 5 


41 


பு . மு . பொ . 5 


322 

இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 
கல்என் நீர் வேலிக் கணவன் கழல்வாழ்த்தி 
ஒல்லும் வகையால் விருந்தோம்பிச் - செல்லும் தம் 
இல்செல்வம் அன்றி இரந்தவர்க்கு ஈகல்லா 
புன்செல்வம் பூவா புகழ் . 
( உலகில் மனைவி , கணவனுடைய அடிகளை வாழ்த்தி 
இயன்றவாறு விருந்தோம்பி நடத்தும் இல்லறமே அன்றி , 
ஏழைகளுக்கு வழங்காது இவறி வைக்கும் அற்பமான செல் 
வம் புகழைத் தாராது என்றவாறு . 

கணவனை வாழ்த்தி விருந்தோம்பிச் செல்லும் இற்செல்வ 
மே புகழ் என்பது துறைச் செய்தி . ) 


பகட்டு முல்லை : 
வயல்மிகு சிறப்பின் வருத்தமும் நோன்மையும் 
லியன்மனைக் கிழவனைப் பகட்டொடு பொரீ இயன்று . 


4. மு . பெர . 6 


மு . மு. பொ . 6 


உய்த்தல் பொறுத்தல் ஒழிவின்று ஒலிவயலுள் 
எய்த்தல் அறியாது இடையின்றி வைத்த 
படு நுகம் பூண்ட பகட்டொடு மானும் 
நெடுமொழி என்கணவன் நேர் . 

[ வீரவுரை பேசும் என் கணவன் , வயலில் நுகத்தைப் 
பூண்டு அதனைத் தளர்ச்சி இன்றிப் பொறுத்துச் செலுத்தும் 
ஆற்றல் வல்ல பகட்டினை ஒப்ப , இல்லறத்தின்கண் நிகழும் 
இடுக்கண்களுக்குத் தளராது நலன் பயப்பான் என்றவாறு . 

என் கணவன் படு நுகம் பூண்ட பகட்டொடு மானும் 
என்பது துறைச் செய்தி .] 


மடுத்த வாயெல்லாம் பகடன்னான் உற்ற 

இடுக்கண் இடர்ப்பாடுடைத்து . ( குறள் - 624 ) 
என்ற குறட் கருத்தை நோக்குக. 


புறத்திணையியல் - ஒழிபு நூற்பா எண் 21 


323 


பால் முல்லை : 


அரிபாய் உண்கண் ஆயிழைப் புணர்ந்தோன் 
பரிவு ஆகல் உள்ளமொடு பால் வாழ்த் தின்று . 


4. மு . பொ . 7 


திங்கள் விளங்கும் திகழ்ந்திலங்கு பேரொளி 
அங்கண் விசும்பின் அகத்துஉறைக - செங்கண் 
குயில் அனைய தேமொழிக் கூர் எயிற்றுச் செவ்வாய் 
பயில்வளையை நல்கிய பால் , 


பு . மு . பொ . 7 


குயில் போன்ற இனிய மொழியினையும் கூரிய பற்களை 
யும் சிவந்த வாயினையும் உடைய இவளை மனைவியாகக் 
கூட்டுவித்த நல்வினை , மதியம் வழங்கும் பேரொளியை 
உடைய அகன்ற விசும்பில் நீடுவாழ்க என்று 

தலைவன் 
விதியை வாழ்த்தியவாறு 


பயில்வளையை நல்கிய பால் விசும்பின் 
உறைக என்பது துறைச்செய்தி , 


அகத்து 


கற்பு முல்லை : 


பொன் திகழ் சுணங்கின் பூங்கண் அரிவை 
நன்று அறி கொழுநனை நலம்மிகுத் தன்று . 


4. மு . பொ . 8 


நெய்கொள் நிணம் தூ நிறைய அமைத்திட்ட 
குய்கொள் அடி சில் பிறர் நுகர்க - வைகலும் 
அங்குழைக் கீரை அடகு மீசையினும் 
எங்கணவன் நல்கல் இனிது . 

4. மு . பொ . 8 


( நெய்யோடு கொழுப்பும் இட்டுத்தாளிப்போடு அமைத்த 
நல்லுணவைப் பிறர் நுகர்ந்து மகிழ்க . தளிராகிய கீரையை 


324 இலக்கணவிளக்கம்- பொருளதிகாரம் 
யே உணவாகக் கொள்ளும் எளிமையினும் , என் கணவன் 
தாள் ஆற்றித்தந்த அவ்வுணவே எனக்கு இனிது எனக் கற்பு 
டையாள் சொற்றது . 

கீரை மிசையினும் என் கணவன் நல்கல் இனிது என்பது 
துறைப்பொருள் . 

தெண்ணீர் அடுபுற்கை ஆயினும் தாள் தந்தது 

உண்ணலின் ஊங்கினிய தில் 
என்ற குறட் கருத்தை நோக்குக . ) 


. 


குறள் 1065 


கற்பு முல்லையின் பக்கம் : 


மேவரு கணவன் தணப்பத் தன்வயின் 
காவல் கூறினும் அத்துறை ஆகும் . பு . மு . பொ . 9 


4. மு. பொ . 9 


மௌவல் விரியும் மணம்கமழ் மால்மாலைத் 
தௌவல் முதுகுரம்பைத் தான் தனியள்- செவ்வன் 
இறைகாக்கும் இவ்வுலகின் இல் பிறந்த நல்லாள் 
நிறைகாப்ப வைகும் நிறை , 
[ முல்லை மலரும் மயக்கந்தரும் மாலையில் அழிந்த பழங் 
கூரைவீட்டில் தனியளாய் , அரசாட்சி சிறக்கும் இவ்வுலகில் , 
நல்ல குடிப்பிறந்தாள் நிறையே தன்னைக் காப்பத் தங்கியுள் 
ளாள் என்றவாறு . 

தனியள் நிறைகாப்ப வைகும் என்பது துறைச்செய்தி . 


* மாதவர் நோன்பும் மடவார் கற்பும் 
காவலன் காவல் இன்றெனின் இன்றாம் 

மணிமே . 22-208.9 


ஆதலின் இறை காக்கும் வையகம் எனப்பட்டது . ) 


கற்புமுல்லையின் மற்றொரு பக்கம் : 
* திருவளர் கல்நகர் அடைந்த கொமுகன் 
பெருவளம் ஏத்தினும் அத்துறை ஆகும் பு . மு. பொ . 10 


325 


புறத்திணையியல் - ஒழிபு நூற்பா- எண் 21 
ஊழிதோறு ஊழி தொழப்பட்டு உலைவு இன்றி 
ஆழிசூழ் வையத்து அகம்மலிய - வாழி 
கருவரை மார்பின் எம் காதலன் நல்க 
வருவிருந்து ஓம்பும் வளம் . 


4. மு . பொ . 10 


[ மலை ஒத்த மார்பினனாகிய என் கணவன் தேடித்தந்த 
செல்வத்தால் விருந்து ஓம்பும் நலன் பல்லூழிக் காலம் இவ் 
வுலகில் நிலைபெறுக என்றவாறு . 


காதலன் நல்க விருந்து ஓம்பும் வளன் வாழி என்பது 
துறைச்செய்தி ] 


44 கொடுப்போர் ஏத்திக் கொடா அர்ப் பழித்தல் : 


- 


சீர்மிகு நல் இசை பாடிச் செலவு அயர் தும் 
கார்முகில் அன்னார் கடைத்தலை போர்மிகு 
மண்கொண்ட வேல்மற மன்னரே ஆயினும் 
வெண்கொண்டல் அன்னாரை விட்டு . 


4. ஒ .1 


[ பகைவர் நாட்டைக் கைப்பற்றிய வேலில் வல்ல வீரரே 
ஆயினும் , வெண்மேகம் போன்று கொடைத்தொழில் கல்லா 
தாரை வீடுத்து , கார்மேகம் போல்வார் வீட்டுமுகப்பிற்கே 
அவர் தம் நல்லிசை பாடிச் செல்லுதலை மேற்கொள்வோம் 


என்றவாறு . 


பாடல் முழுதும் துறைச்செய்தி . வெற்றிகள் 

வெற்றிகள் பற்றிய 
பாடல்களும் முழுதும் துறைச் செய்தியே ) 


45 


வாணிக வென்றி 


காடும் கடுந்திரை நீர்ச்சுழியும் கண் அஞ்சான் 
சாடும் கலனும் பல இயக்கி - நீடும் 
பலிசையால் பண்டம் பகர்வான் பரியான் 
கலிகையால் நீக்கல் கடன் . 


4. ஒ . 2 


326 

இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 
[ க 

காடுகளில் வண்டிகள் பலவும் செலுத்தியும் கடிய அலை 
களை உடைய நீர்ச்சுழிகளிலும் அஞ்சாது மரக்கலம் செலுத்தி 
யும் சென்று ஊதியம் கருதிப் பலபண்டங்களையும் விற்கும் 
வாணிகன் பொருளை இவறுதல் செய்யாது தன் கையால் 
வழங்கிப் பிறர் வறுமையைப் போக்குதல் அவனுக்கு உரிய 
கடமையாகும் என்றவாறு . 


46 உழவன் வென்றி : 


மண்பதம் நோக்கி மலிவயலும் புன்செய்யும் 
கண்பட ஏர்பூட்டிக் காலத்தால் - எண்பதனும் 
தத்து நீர் ஆர்க்கும் கடல்வேலித் தாயர்போல் 
வித்தித் தருவான் விளைவு . 


3 


எண்பதம் - நெல் வாகு முதலிய எட்டு உணவு . 

[மண் வளத்தைப் பார்த்து நன்செய்யிலும் புன்செய்யி 
லும் ஏர் பூட்டி உழுது தக்க பருவத்தில் விதைத்துக் கடல் 
சூழ் உலகத்தாருக்குத் தாயர் போலக் கருணையோடு எண் 
வகை உணவுகளையும் உழவன் விளைவித்துத் தருவான் 
என்றவாறு . ) 

நெல் வரகு சாமை தினை இறுங்கு கேழ்வரகு 
கொள்ளுழுந்தோடு எண்விளைவு ஆகும் . ] 


47 மல்வென்றி : 


கண்டான் மலைந்தான் கதிர்வானம் காட்டியே 
கொண்டான் பதாகை மறமல்லன் வண்டார்க்கும் 
மாலை துயலும் அருவிய மாமலை 
போலும் திரள் தோள் புடைத்து . 


4. ஒ .4 


[ வீரமல்லன் தன் எதிரியைக் கண்ட அளவில் அருவி 
ஓடிவரும் மலை போன்ற தன் தோள்களைத் தட்டிக்கொண்டு 


புறத்திணையியல் - ஒழிபு நூற்பா எண் 21 327 
அவனோடு போர் செய்து அவனை உயர வீசி வானத்தைக் 
காணும்படி செய்து வெற்றிக் கொடியைக் கைக்கொண் 
டான் என்றவாறு . ) 


48 ஏறுகொள் வென்றி : 
குடவரை ஏந்திய நம் கோவலனே கொண்டான் 
அடை அவீழ் பூங்கோதை அஞ்சல் - வீடை அரவம் 
மன்றம் கறங்க மயங்கப் பறைபடுத்து 
இன்று நமர்விட்ட ஏறு . 


4. ஓ .5 


[ இலைகள் இடையிடையே விரிந்த பூமாலையை அணிந்த 
தலைவீயே ! ஊர்ப்பொதுவிடத்தில் ஆரவாரம் முழங்க மக்கள் 
மயங்கப் பறை ஒலியை எழுப்பி இன்று நமர் விடுத்த காளை 
களை , மலையைக் குடையாக ஏந்திய திருமால் மரபினனாகிய 
நம் ஆயனே அடக்கிக் கைக்கொண்டான் ஆதலின் , அவனை 
நீ வரை தல் நிகழுமோ நிகழாதோ என்று அஞ்சாதே 
என்றவாறு . ) 

49 கோழிவென்றி : 


பாய்ந்தும் எறிந்தும் படிந்தும் பலகாலும் 
காய்ந்தும் வாய்க் கொண்டும் கடுஞ்சொல்லார் - ஆய்ந்து 
நிறம்கண்டு வித்தகர் நேர்விட்ட கோழிப் 
புறங்கண்டும் தான்வருமே போர்க்கு . 


4. ஒ . 6 


( கடிய ஒலியை உடைய சதுரப்பாடுடையார் ஆராய்ந்து 
நிறப்பொருத்தம் பார்த்து விட்ட கோழியை , சேவல் , மேல் 
எழப்பாய்ந்தும் கால் முள்ளால் அடித்தும் தலைகுனிந்தும் 
பலகாலும் வெகுண்டு சிறகரால் தாக்கியும் அலகினால் கொத் 
புறதியும் ங்கண்ட பின்னரும் , , சினம் மாறாமல் மீண்டும் 
பொருதற்காம் கோழி உளதோ ? என்று கருதி வரும் என்ற 
வாறு ) 


328 


இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 


50 தகர் வென்றி : 


அருகுஓடி நீங்காது அணைதலும் இன்றித் 
திரிகோட்ட மா இரியச் சீறிப் பொருகளம் 
புக்கு மயங்கப் பொருது புறவாயை 
நக்குமாம் நல்ல தகர் . 

7 
பு . ஒ . 


( பெரிய ஆட்டுக்கிடாய் , தன் பகைக்கிடாயின் அருகே 
ஓடி அகலாதும் அணுகாதும் நின்று , முறுக்கிய கொம் 
புடைய பகைத்தகர் கெட்டோடச் சினந்து அது மயங்கும் 
படி பொருகளத்தில் சினந்து தாக்கி வென்று , தன் புற 
வாயினை நாவினால் நக்கிக் கொண்டிருக்கும் என்றவாறு . ) 


51 


யானை வென்றி : 


கஞ்சுகம் வாய்த்த கவளம்தன் கைக்கொண்ட 
குஞ்சரம் வென்ற கொலைவேழம் துஞ்சாது 
உழலையும் பாய்ந்திறுத்து ஓடாது தான் தன் 
நிழலையும் தான் சுளிக்கும் நின்று . 


4. ஒ . 8 


கஞ்சுகம் 


அட்டிமதுரம் . 


[ அதிமதுரம் இட்டு அமைத்த கவளத்தை மதம் மிகுவ 
தற்கு உட்கொள்வதற்காகத் தன் துதிக்கையில் கொண்ட 
யானையை வென்ற கொலையானை , அச்சினம் மாறாமையால் 
உறக்கமும் கொள்ளாது , கணைய மரத்தை முறித்து , அவ் 
விடத்திலிருந்து நீங்குதலையும் செய்யாது , 

தன் நிழலைக் 
கண்டு வெகுண்டு அதனைத் துகைக்கும் என்றவாறு ] 


52 பூழ்வென்றி : 


- 


சொல்லும் சுவட்டவர் சொல்லுக சொல்லுங்கால் 
சொல்லும் பல உள சொன்னபின் வெல்லும் 
நலம்வர நாடி நடுங்காது நூற்கண் 
புலவரால் ஆய்ந்தமைத்த பூழ் . 


4. ஒ . 9 


329 


புறத்திணையியல் - ஒழிபு நூற்பா எண் 21 


சொல்லும் சுவட்டவர் - குறும்பூழாளிகள் . சொல்லும் 
பலஉள என்பது , தீற்றும் அரிசி மந்திரம் , பச்சிலை பிசைந்து 
தடவும் மந்திரம் , செவியுள் உறுத்தும் மந்திரம் முதலிய 
வாம் . 


( பழக்கமில்லாத குழும்பூழ் ஆளிகள் தாம் விரும்பியவற் 
றைச் சொல்லுக. சொல்லவேண்டிய மந்திரச் சொற்கள் 
பலஉள . அம்மந்திரங்களை முறையாக ஓதின் , நன்கு நூல் 
களை ஆய்ந்து நூலில் வல்ல புலவர் தேர்ந்து அமைத்த குறும் 
பூழே வெல்லும் என்றவாறு . தீற்றுதல் - உண்பித்தல் . ] 


53 சிவல்வென்றி : 


ஒட்டியார் எல்லாம் உணரார் புடைத்தபின் 
விட்டோட வேண்டுமோ தண்ணுமை- வீட்ட 
சுவடு ஏற்கும் ஆயின் சுடர் இழாய் சோர்ந்து 
கவடுஏற்க ஓடும் களத்து . 


4. ஒ . 10 


[ நம் சிவலோடு போட்டியிட வந்தவர் உண்மை நிலை 
உணராதவராவர் . தண்ணுமையைப் புடைத்துப் போர் 
தொடங்கிய பின்னர் , அவர்கள் தம் தண்ணுமையை ட்டு 
ஓடுதல் வேண்டா ; நம் சிவலைப் பார்த்த அளவிலேயே 
போரை நிறுத்திச் செல்க . இவர்கள் விட்ட சிவல் நம்சிவலை 
எதிர்க்குமாயின் , போர்க்களத்தில் சோர்ந்து நம் சிவலின் 
கவட்டுள் புகுந்து ஓடிவிடும் என்றவாறு ) 


54 கிளிவென்றி : 


இல நாம் உரைப்பதன்கண் எல்வளை நாணப் 
பலநாள் பணிபதமும் கூறிச் - சிலநாளுள் 
பொங்கு அரி உண்கணாள் பூவைக்கு மாறாகப் 
பைங்கிளியைக் கற்பித்தாள் பாட்டு . 


4 ஒ . 11 


42 


330 

இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
[உண்கண்ணாளாகிய தலைவி பல நாளும் கற்பிக்க வேண் 
டிய செய்திகளைச் சிலநாளில் பயிற்றுவித்து , எல்வளையா 
ளாகிய நீ நாணும்படி , நம் நாணவாய்ப்புள்ளுக்குப் போட்டி 
யாகக் கிளிக்குக் கற்பித்துள்ள பாட்டில் குறை ஏதும் காண் 
டற்கு இன்று என்றவாறு. இது தமர் கூற்று . ] 


55 பூவை வென்றி : 
புரிவொடு நாவினால் பூவை புணர்த்துப் 
பெரிய அரியவை பேசும் - தெரிவளை 
வெள்எயிற்றுச் செவ்வாய் வரிஉண்கண் ணாள் வளர்த்த 
கிள்ளை கிளந்தவைகீண்டு இட்டு . 

[ நாகணவாய்ப்புள் விருப்பத்தோடு பெரிய அரிய சொற் 
களைச் சேர்த்துப் பேசி உண்கண்ணாள் வளர்த்த கிளியைச் 
சொற்போரில் கீழ்ப்படச் செய்யும் என்றவாறு . ) 


4. ஒ . 12 


56 குதிரை வென்றி : 


ஐந்து கதியும் பதினெட்டுச் சாரியையும் 
கந்தும் மறமும் கறங்குஉளைமா - முந்து உற 
மேல் கொண் டவைசெலீஇ வென்வேலான் மேம்பட்டான் 
வேல்கொண்ட கண்ணாளை மீட்டு . 

ஒ 


கதி- தாரை . சாரியை - சுற்றுவரவு . 


[ வென்வேலான் , ஐவகைச் செலவும் பதினெட்டு வகைச் 
சுற்றுவரவும் கழியப்பாய்தலும் வெகுளுதலும் தன்னால் கற் 
பிக்கப்பட்ட குதிரையை மேற்கொண்டு , பகைவரை அழித்துத் 
தான் பண்டு இழந்த வீரமகளை மீட்டு மேம்பட்டான் என்ற 
வாறு . ) 

57 தேர்வென்றி : 


ஒலிமணித் திண்தேர் உடையாரை வெல்லும் 
கலிமணித் திண்தேரால் காளை- கலிமாப் 


புறத்திணையியல் - ஒழிபு நூற்பா எண் 21 


331 


பலஉடன் பூட்டிப் படர் சிறந்து ஐந்து 
செலவொடு மண்டிலம் சென்று . 


4. ஒ . 14 


( இக்காளை , மணி ஒலிக்கும் திண்தேரிலே குதிரை பல 
பூட்டி , செல்லுதலில் மேம்பட்டு ஐவகைச்செலவும் பதினெட்டு 
வகைச் சுற்றுவரவும் சென்று , ஒலி மணித்திண்டேர்ப் பகை 
வரை வெல்லுவான் என்றவாறு . ) 


58 சூதுவென்றி : 


கழகத்து இயலும் கவற்றின் நிலையும் 
அளகத் திருநுதலாள் ஆய்ந்து - புழகத்துப் 
பாய் வகையால் பணிதம் பலவென்றாள் 
ஆய வகையும் அறிந்து . 
பணிதம் ஒட்டம் . 


4. ஒ . 16 


( அளகத்தை உடைய இத்திருநுதலாள் , புகழை உடைய 
தன் மனையிடத்துச் சூதின் இயல்பையும் சூதாடுகாய்கள் 
இயல்பையும் ஆராய்ந்து , முறைப்படி அறிந்து வெல்லும் 
உபாயத்தால் பலபந்தயப் பொருள்களையும் வென்றாள் என்ற 
வாறு . 
புகழகத்து என்பது புழகத்து என 

என விகாரப்பட்டது . 
பாயம் உபாயம் என்பதன் முதற்குறை .] 


59 யாழ்வென்றி : 


பாலை படுமலை பண்ணி அதன் கூட்டம் 
கோலம்செய் சீறியாழ் கொண்டபின் - வேலைச் 
சுவை எலாம் தோன்ற எழீஇயினாள் சூழ்ந்த 
அவையெலாம் ஆக்கி அணங்கு . 


4. ஒ .15 


( இவ்வணங்கு , படுமலைப்பாலையையும் அதன் இனமா 
கிய ஏனைப் பாலைகளையும் ஆக்கி அழகிய யாழைத் தன் கை 
யில் கொண்டவுடன் , சுற்றியிருந்த அவையத்தார் தன் இசை 


332 

இலக்கணவிளக்கம்-- பொருளதிகாரம் 
யில் ஈடுபடும்படி , அமுதம் போன்ற சுவை தோன்ற , தான் 
கூட்டி வைத்த பாலைப்பண்ணினை எழுப்பினாள் என்றவாறு . ) 


. 


60 பாடல் வென்றி 
வண்டுஉறையும் கூந்தல் வடிக்கண்ணாள் பாடினாள் 
வெண்டுறையும் செந்துறையும்வேற்றுமையாக் - கண்ட 

றியக் 
கின்னரம் போலக் கிளை அமைந்த தீந்தொடையாழ் 
அந்நரம்பும் அச்சுவையும் ஆய்ந்து . 


4. ஒ . 18 


( வடிக்கண்ணாள் ஆகிய பாடினி கின்னரத்தின் ஒலி 
போன்ற இனிய நரப்புக்கட்டினை உடைய யாழின் நரம்பு 
களையும் சுவைகளையும் ஆராய்ந்து , செந்துறை வெண்டுறை 

இசைப்பாவகைகளை , அவற்றின் வேற்றுமையை 
அவையோர் அறியுமாறு , யாழ் ஒலிக்கும் மிடற்றொலிக்கும் 
வேறுபாடு தோன்றாத வகையில் பாடினாள் என்றவாறு . ) 


என்ற 


61 ஆடல் வென்றி : 


கைகால் புருவம் கண் பாணி நடைதூக்குக் 
கொய்பூங் கொம்பன்னாள் குறிக்கொண்டு - பெய்பூப் 
படுகளிவண்டு ஆர்ப்பப் பயில்வளை நின்று ஆடும் 
தொடுகழல் மன்னன் துடி . 


4. ஒ . 17 


[ பூங்கொம்பு அன்னாளாகிய வளையலை அணிந்த இவ் 
விறலி , தான் அணிவிக்கப்பட்ட மாலைக்கண் வண்டுகள் 
ஒலிப்ப , மன்னன் ஆணையிட்ட துடிக்கூத்தினை , கைகால் 
புருவம் கண் இவற்றால் தாளத்தையும் செலவையும் இசை 
யையும் கருதிக்கொண்டு ஏற்ப ஆடுகிறாள் என்றவாறு . ) 


62 பிடிவென்றி : 


குவளை நெடுந்தடங்கண் கூர் எயிற்றுச் செவ்வாய் 
அவளொடு மாமைாப் பான - இவளொடு 


333 


புறத்திணையியல் - ஒழிபு நூற்பா எண் 21 
பாணியும் தூக்கும் நடையும் பெயராமைப் 
பேணிப் பெயர்ந்தாள் பிடி . 


4. ஒ . 19 


பிடிபோலப் பெயர்ந்து ஆடலின் பிடிவென்றி ஆயிற்று . 


[ குவளைத்தடங்கண் கூர் எயிற்றுச் செவ்வாய் இவற்றை 
உடைய திருமகளோடு நிறத்தானும் ஒத்த கூத்தி , இக்கூத்தி 
யுடன் தாளமும் இசையும் இயக்கமும் தப்பா தபடி பிடிக் 
கூத்தினை ஆடினாள் என்றவாறு . 


பிடிபோல அசைந்து ஆடுதலின் , பிடிக்கூத்திற்குப் பிடி 
என்பது ஆகுபெயர் . ) 


ஆண்பால் கூற்றுக் கைக்கிளை 


காட்சி ! ஐயம் துணிவே உட்கோள் 
பயந்தோர்ப் பழிச்சல் 5 நலம்பா நாட்டல் 
நயப்புற்று இரங்கல் புணரா இரக்கம் 8 
வெளிப்பட இரத்தல் என்று இவ் வொன்பதும் 
ஆண்பால் கூற்றுக் கைக்கிளை ஆகும் . பு . வெ . சூ . 14 


[ கைக்கிளை பெருந்திணை இரண்டனையும் அகத்திணை 
யாகவே கோடல் வேண்டும் என்று கூறும் இவ்வாசிரியர் , 
இவற்றைப் புறத்திணை ஒழிபாகக் கொண்டு , புறப்பொருள் 
வெண்பாமாலையை ஒட்டியே கூறுவது பிறன்கோட் கூறலா 
கவே கொள்ளுதல் தக்கது 

அகத்திணையியலில் விளக்கப் 
பெறாத கைக்கிளை பெருந்திணைத்துறைகள் , இவ்வாசிரியரால் , 
அகம் புறம் ஆகிய பொருள் இறுதிக்கண் அகத்திணைப் பகுதி 
யாக உரைக்கப்பட்டன எனினும் ஆம் . ] 


காட்சி : 


1 


சுரும்பு இவர் பூம்பொழில் சுடர்வேல் காளை 
கருந்தடங் கண்ணியைக் கண்டு நயந் தன்று . பு . கை .ஆ .1 


334 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


கருந்தடங்கண் வண்டாகச் செவ்வாய்த் தளிரா 
அரும்பு இவர் மென்முலை தொத்தாப் பெரும்பணைத்தோள் 
பெண் தகைப் பொலிந்த பூங்கொடி 
கண்டேம் காண்டலும் களித்தாம் கண்ணே . பு . கை . ஆ . 

1 


( கண்ணே வண்டாகவும் வாயே தளிராகவும் முலையே 
பூங்கொத்தாகவும் , பணைத்தோளும் 

பெண் தகையும் 
கொண்டு பொலிந்த பூங்கொடியினைக் காண்டலும் எம் 
கண்கள் களித்தன என்றவாறு . 


துறைச் 


பெண் தகைப் பூங்கொடி கண்டேம் என்பது 
செய்தி . ] 

ஐயம் : 


கல்நவில் தோளான் கண்ட பின் அவளை 
இன்னள் என்று உணரான் ஐயம் உற் றன்று . பு . கை . ஆ . 2 


தாமரை மேல் வைகிய தையல் கொல் தாழ்தளிரின் 
காமருவும் வானோர்கள் காதலி கொல் - தேமொழி 
மை அமர் உண்கண் மடந்தைகண் 
ஐயம் ஒழியாது ஆழும்என் நெஞ்சே . பு . கை . ஆ 


2 


[ தாமரையில் தங்கிய திருமகளோ , கற்பகச் சோலையில் 
வைகும் வானோர் காதலியோ , இனியமொழியினையும் உண் 
கண்ணினையும் உடைய இம்மடந்தைதிறத்து . ஐயம் நீங்காது 
என் நெஞ்சம் வருந்தும் என்றவாறு . 

மடந்தைகண் என் நெஞ்சு ஒழியாது ஆழும் என்பது 
துறைச்செய்தி ] 

துணிவு : 
* மாநிலத்து இயலும் மாத ராம் எனத் 
தூமலர்க் கோதையைத் துணிந்துஉரைத் தன்று 

பு . கை . ஆ . 

3 


| 


335 


புறத்திணையியல் - ஒழிபு நூற்பா எண் 21 


திருநுதல் வேர் அரும்பும் தேங்கோதை வாடும் 
இருநிலம் சேவடியும் தோயும் -- அரிபரந்த 
போகுஇதழ் உண்கணும் இமைக்கும் 
ஆகும் மற்று இவள் அகல் இடத்து அணங்கே 

பு . கை . ஆ . 

3 


( நுதலில் வியர்வை துளிக்க , சூடியமாலை வாடச் சிவந்த 
அடிகள் நிலம் தோய உண்கண் இமைத்தலின் , இவள் இந் 
நிலவுலக மகளேயாவாள் என்று தெளிந்தவாறு . 


இவள் அகல் இடத்து அணங்கே ஆகும் என்பது துறைச் 
செய்தி . ] 

உட்கோள் : 


இணர்ஆர் கோதைஎன் நெஞ்சத்து இருந்தும் 
உணராள் என்னைஎன உட்கொண் டன்று . 

பு . கை . ஆ . 4 
கவ்வை பெருகக் கரந்தான் மனத்திருந்தும் 
செவ்வாய்ப் பெருந்தோள் திருநுதலாள் - அவ்வாயில் 
அஞ்சொல் மாரிபெய்து அவியாள் 
நெஞ்சம் பொத்தி நிறைசுடும் நெருப்பே , பு.கை.ஆ .4 


எனக்குத் துன்பம் மிகுமாறு , என் மனத்தகத்து இடம் 
பெற்றும் , இத்திருநுதலாள் தன் சொல்மாரியால் என் நெஞ் 
சத்தில் மூண்டு என் அடக்கத்தைச் சுட்டு எரிக்கும் காமத்தீ 
யை அவித்தலைச் செய்யாது உள்ளாளே என்றவாறு . 

திருநுதலாள் தன் சொல்மாரியால் என் நெஞ்சம் பொத் 
திய நெருப்பு அவியாள் என்பது துறைச்செய்தி . ] 


பயந்தோர்ப் பழிச்சல் : 
வட்பயந்து எடுத்தோர் வாழியர் நெடிது என 
அவட்பயந் தோரை ஆனாது புகழ்ந் தன்று 

பு . கை . ஆ . 5 


336 

இலக்கணவிளக்கம் - பொருள் திகாரம் 
கல்அருவி ஆடிக் கருங்களிறு கார் அதிரும் 
மல்லல் அம் சாரல் மயில் அன்ன - சில்வளைப் 
பலஒலி கூந்தலைப் பயந்தோர் 
நிலவரை மலிய நீடுவா ழியரே. 

பு . கை . ஆ . 5 
( கல்லிலிருந்து விழும் அருவியில் நீராடிக் களிறுகள் 
கார்மேகம் போலப் பிளிறும் மலைப்பக்கத்து மயிலை ஒத்த 
இச்சிலவளையல்களையும் ஐம்பாலாகிய கூந்தலையும் உடைய 
தலைவியைப் பயந்தோர் இவ்வுலகில் சிறப்பொடு நீடுவாழ்க 
என வாழ்த்தியவாறு . 

மயிலைப் பயந்தோர் நிலவரை மலிய நீடு வாழியர் 
என்பது துறைச்செய்தி . ) 

நலம் பாராட்டல் : 


அழிபடர் எவ்வம் கூர ஆயிழை 
பழிதீர் நன்னலம் பாராட் டின்று . 


பு . கை . ஆ . 

6 


அம்மென் கிளவி கிளிபயில ஆயிழை 
கொம்மை வரிமுலை கோங்கரும்ப - இம்மலை 
நறும்பூஞ் சாரல் ஆங்கண் 
குறுஞ்சுனை மலர்ந்தன தடம்பெருங் கண்ணே . 

6 

பு . கை . ஆ 
( இவள் இனிய சொற்களைக் கிளிகள் பயில்கின்றன . 
இவள் திரண்ட தேமல் படர்ந்த மூலை போலக் கோங்குகள் 
அரும்புகின்றன . நறிய பூக்களை 

மலைச்சாரலில் 
உள்ள சுனைகள் , இவள் கண்களைப் போலக் குவளைப் பூக்கள் 
மலரும் இடமாய் உள்ளன என்றவாறு . 


உடைய 


. 


பாடல் முழுதும் துறைச்செய்தி . ] 

நயப்புற்று இரங்கல் : 
* கொய்தழை அல்குல் கூட்டம் வேண்டி 
எய்துதல் அருமையின் இறப்பப் புகழ்ந்தன்று. பு . கை . ஆ . 7 


புறத்திணையியல் - ஒழிபு நூற்பா எண் 21 

337 
பெருமட நோக்கின் சிறு நுதல் செவ்வாய்க் 
கருமழைக்கண் வெண்முறுவல் பேதை திருமூலை 
புல்லும் பொறியி லேனுழை 
நில்லாது ஓடும் என் நிறைஇல் நெஞ்சே . பு . கை . ஆ . 7 


( மடநோக்கம் சிறு நுதல் செவ்வாய் மழைக்கண் வெண் 
பற்கள் இவற்றை உடைய தலைவியின் மார்பினைப் புல்லும் 
நல்வினை இலேனாகிய என்னை விடுத்து என் நெஞ்சம் அவள் 
பக்கமே ஓடா நிற்கின்றது எனத் தலைவன் இரங்கியவாறு. 


பேதையைப் புல்லும் பொறியிலேன் நெஞ்சு நில்லாது 
ஓடும் என்பது துறைச்செய்தி . ) 


புணரா இரக்கம் : 


உணரா எவ்வம் பெருக ஒளிஇழைப் 
புணரா இரக்கமொடு புலம்புதர வைகின்ற , பு . கை . ஆ . 8 


இணர் ஆர் நறுங்கோதை எல்வளையாள் கூட்டம் 
புணராமல் பூசல் தரவும் - உணராது 
தண்டா விழுப்படர் நலியவும் 
உண்டால் என்உயிர் ஓம்புதற்கு அரிதே . பு . கை . ஆ 


8 


[ பூங்கொத்துக்களாலாகிய நறிய மாலையை அணிந்த ஒளி 
பொருந்திய வளையினை உடைய தலைவீ , தொடர்பு கொள்ளா 
மல் துன்பம் தரவும் , அவள் அருமை உணராது கெடாத 
நினைப்பு என்னைத் துன்புறுத்தவும் , என் உயிரைத் தளராமல் 
பாதுகாத்தல் அரியதாயுள்ளது என்று தலைவன் இரங்கிய 


வாறு . 


புணராப் படர் நலிய என் உயிர் ஓம்புதற்கரிது என் 
பது துறைச் செய்தி . ) 


43 


338 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


வெளிப்பட இரத்தல் : 


அந்தழை அல்குல் அணிநலம் புணரா 
வெந்துயர் பெருக வெளிப்பட இரந்தன்று . 


பு . கை . ஆ . 9 


உரவு ஒலி முந்நீர் உலாய் நிமிர்ந் தன்ன 
கரவு அரு காமம் கனற்ற - இரவு எதிர 
முள் எயிறு இலங்கு முகிழ் நகை 
வெள்வளை நல்காள் விடும்என் உயிரே . பு.கை. ஆ . 9 


[ கடலே பொங்கி எழுந்தாற் போல மறைத்தற்கு அரிய 
காமநோய் வெதுப்புகையினாலே யான் தனது அருளினை 
வேண்டி இரக்கவும் , இம்முள் எயிற்று வெள்வளையாள் என்னை 
விரும்பாதவளாய் இருத்தலின் , என் உயிர் நீங்குதல் ஒருதலை 
என்று தலைவன் கூறியவாறு . 

வெள்வளை இரவு எதிரவும் நல்காள் என்பது துறைச் 
செய்தி . நல்குதல் - விரும்புதல் . ] 


பெண்பால் கூற்றுக் கைக்கிளை 


8 


காண்டல் 1 நயத்தல் : உட்கோள் மெலிதல் 4 
மெலிவோடு வைகல் 5 காண்டல் வலித்தல் 
பகல் முனிவு உரைத்தல் இரவுநீடு பருவால் 
கனவின் அரற்றல் நெஞ்சொடு மெலிதல் 10 
பெண்பால் கூற்றுக் கைக்கிளை ஆகும் . பு . வெ .. 

15 
( இப்பத்துத் துறைகளும் பெண்பாற்கூற்றுக் கைக்கிளைத் 
துறைகளாம் . கைக்கிளைக்கு மருட்பா சிறந்தது ஆதலின் , 
உதாரணச் செய்யுட்கள் மருட்பாவாய் யாக்கப்பட்டுள்ளன . ) 


காண்டல் , 


தேன்பாய் தெரியல் விடலையைத் திருநுதல் 
காம்புஏர் தோளி கண்டுசோர்ந் தன்று . 


பு . கை . பெ..1 


புறத்திணையியல்- ஒழிபு நூற்பா எண் 21 


339 


கடை நின்று காமம் நலியக் கலங்கி 
இடை நின்ற ஊர் அலர் தூற்றப் - புடை நின்ற 
எற்கண் டிலன் நம் நெடுந்தகை 
தற்கண் டனன்யான் கண்ட வாறே . பு. கை , பெ . 1 


[ நம் நெடுந்தகை , என்பால் காமம் நலியக் கலங்கி , ஊர 
வர் பழிமொழி கூறவும் அதனையும் பொருட்படுத்தாது , தன் 
பக்கலில் நின்ற என்னைக் கண்டானல்லன் . யானே அவனைக் 
கண்டேன் என்றவாறு . 


நெடுந்தகை எற்கண்டிலன் ; யானே தற்கண்டனன் 
என்பது துறைச்செய்தி . ) 

நயத்தல் : 
* கல் 5 வில் திணிதோள் காளயைக் கண்ட 
நன்னுதல் அரிவை நயப்புஉரைத் தன்று . பு. கை , பெ . 2 
கல் நவீல் தோளானைக் காண்டலும் கார்க்குவளை 
அன்னஎன் கண்ணுக்கு அமுதமாம் - என்னை 
மலைமலிந் தன்ன மார்பம் 
முலைமலிந்து ஊழ்ஊழ் முயங்குங் காலே . பு . கை பெ . 2 


[ மலையை ஒத்த தோள்களை உடைய தலைவனைக் காண்ப 
தும் குவளை அன்ன என் கண்களுக்கு அமுதமாகும் . அவன் 
மலையை ஒத்த மார்பத்தை யான் முறையே தழுவுங்கால் 
எத்தகைய இன்பம் கிட்டும் ? என்றவாறு . 


தோளானைக் காண்டலும் அமுதமாம் ; அவன் மார்பம் 
முயங்குங்கால் யாதாம் என்பது துறைச்செய்தி . ] 

உட்கோள் - 
வண்டு அமர் குஞ்சி மைந்தனை நயந்த 
ஒண்தொடி அரிவை உட்கொண் டன்று . 


பு . கை . பெ . 3 


340 இலக்கணவிளக்கம்- பொருளதிகாரம் 

உள்ளம் உருக ஒளிவளையும் கைந்நில்லா 
கள் அவீழ் தாரானும் கைக்கு அணையான் - எள்ளிச் 
சிறுபுன் மாலை தலைவரின் 
உறுதுயர் அவலத்து உயலோ அரிதே . பு.கை.பெ , 3 
[உள்ளம்உருக , வளைகள் கழலவும் , தலைவன் என்கைக்குக் 
கிடைப்பான் அல்லன் . சிறு புன்மாலைவரின் ஏற்படும் மிக்க 
துயரத்திலிருந்து பிழைத்தல் அரிதாம் என்றவாறு . 

தோளான் கைக்கு அணையான் ஆதலின் மாலை அவலத்து 
உய்தல் அரிது என்பது துறைச்செய்தி . ) 


மெலிதல் : 


ஒன்றார் கூறும் உறுபழி நாணி 
மென்தோள் அரிவை மெலிவோடு வைகின்று 

4. கை . பெ . 4 
குரும்பை வரிமுலைமேல் கோல நெடுங்கண் 
அரும்பிய வெண்முத்து உகுப்பக் - கரும்புஉடைத்தோள் 
காதல் செய் காமம் கனற்ற 
ஏதி லாளற்கு இழந்தனென் எழிலே. 


4. கை . பெ . 4 


[ குரும்பையைப் போன்ற தேமல் படர்ந்த மார்பில் .கண் 
கள் உகுத்த கண்ணீர்த்துளிகள் சிதறி வீழ , தோள்களைக் 
காமம் சுட்டு மெலிவிக்க , என் மாட்டு அயன்மையை உடைய 
தலைவன் நினைவால் என் அழகினை இழந்தேன் எனத் தலைவி 
வருந்தியவாறு . 


கண்முத்து உகுப்பத் தோளைக் காமம் கனற்ற ஏ திலா 
ளற்கு என் நலன் இழந்தேன் என்பது துறைச்செய்தி . ] 


மெலிவொடு வைகல் : 


• மணிவளை நெகிழ மாண்நலம் தொலைய 
அணி இழை மெலிவின் ஆற்றல் கூறின்று . பு . கை , பெ . 5 


புறத்திணையியல் - ஒழிபு நூற்பா எண் 21 341 
பிறைபுரை வாள் நுதல் பீர் அரும்ப மென்தோள் 
இறைபுனை எல்வளை ஏக- நிறைபுணையா 
யாம நெடுங்கடல் நீந்துவேன் 
காம ஒள்எரி கனன்று அகம் சுடுமே . 

பு . கை . பெ . 5 


( பிறைநுதல் ஒளிஇழந்து பசலைபாய , தோளில் புனைந்த 
ஒளியுடைய வளைகள் கழல , என் அடக்கத்தையே தெப்ப 
மாகக்கொண்டு இரவாகிய கடலைக் கடக்கும் என் நெஞ்சத் 
தைக் கொடிய காமத்தீயானது சுட்டெரிக்கிறது என்றவாறு . 


நுதல் பீர் அரும்ப வளை ஏகக் காமம் நெஞ்சு சுட யாமம் 
நீந்துவேன் என்பது துறைச்செய்தி ) 


காண்டல் வலித்தல் : 


‘ மைவரை நாடனை மடந்தை பின்னரும் 
கைவளை சோரக் காண்டல் வலித்தன்று . 

பு . கை . பெ . 6 
வேட்டவை எய்தி விழைவுஒழிதல் பொய்போலும் 
மீட்டும் மிடைமணிப் பூணானைக் - காட்டு என்று 
மாமை பொன் நிறம் பசப்பத் 
தூமலர் நெடுங்கண் துயில் துறந் தனவே . 

4 கை பெ . 6 


[ பண்டு கண்ட தலைவனை மீண்டும் காணவேண்டும் 
என்று , என் அழகில் பசலை பாய , என் நெடுங்கண் துயில் 
துறந்து வற்புறுத்தலால் , விரும்பிய பொருளை ஒருகால் 
பெற்றால் விருப்பம் தீரும் என்ற முதுமொழி என் அளவில் 
பொய் போலும் என்றவாறு . 


பூணானைக்காட்டு என்று கண் துயில் துறந்தன என்பது 
துறைச்செய்தி . ) 


347 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


பகல் முனிவு உரைத்தல் : 


புரிவளை நெகிழப் புலம்பொடு நின்றோள் 
பருவரல் உள்ள மோடு பகல் முனிவு உரைத்தன்று . 


பு . கை பெ . 7 


தன்கண் அளி அவாய் நின்றேற்குத் தார்விடலை 
வன்கண்ணன் நல்கான் எனவாடும் 

என்கண் 
இடரினும் பெரிதால் எவ்வம் 
படரினும் பெரிதால் பாவி இப்பகலே . பு . கை . 

பெ . 7 


( தன் அருளை நாடி நிற்கும் எனக்குக் கல்நெஞ்சன் 
ஆகிய தலைவன் கருணை செய்யவில்லையே என்று வாடும் 
வாட்டத்தினும் , அயலார் பழிச்சொல் பெரிதாயிற்று . 
நினைப்பை விட இப் பகற்காலம் நீண்டுள்ளது . 


என் 


படரினும் பெரிதால் பாவி இப்பகலே என்பது துறைச் 
செய்தி . ] 

இரவு நீடு பருவரல் : 


புலம்பொடு வைகும் பூங்குழை கங்குல் 
கலங்கினேன் பெரிது எனக் கசிந்து உரைத்தன்று . 


4. கை . பெ . 8 


- 


பெண்மேல் நலிவு பிழை என்னாய் பேதுஉறீஇ 
விண்மேல் இயங்கும் மதிவிலக்கி மண்மேல் 
நினக்கே செய்பகை எவன்கொல் 
எனக்கே நெடியை வாழியர் இரவே . பு . கை . பெ . 8 
( இரவே ! பெண்களைத் துன்புறுத்துதல் தவறு என்று 
நீ கருதாயோ ? வானத்தில் இயங்கும் திங்களைச் செல்லாமல் 
தடுத்து , எனக்கே நீ நீண்டு துயர் செய்வதற்கு , யான் 
நினக்கு என்ன தீங்கு செய்துள்ளேன் ? என்றவாறு . 
வாழியர் குறிப்புமொழி . 


- 


புறத்திணையியல் - ஒழிபு நூற்பா எண் 21 


343 


எனக்கே நெடியை வாழியர் இரவே என்பது துறைச் 
செய்தி . ] 

கனவீன் அரற்றல் : 


* ஒண்தொடி மடந்தை உருகெழு கங்குலில் 
கண்டவன் கரப்பக் கனவின் அரற்றின்று . 

பு . கை . பொ . 9 


அயர்வொடு நின்றேன் அரும்படர் நோய் தீர 
நயம் வரும் பள்ளிமேல் நல்கிக் - கயவா 
நனவுஇடைத் தமியேன் வைகக் 
கனவுஇடைத் தோன்றிக் காத்தல் நீ கொடிதே . 

பு . கை . பொ . 9 


( கயவனே ! மனத்தளர்வோடு நின்ற என் காமநோய் 
தீர விருப்பம் தரும் படுக்கையில் என்னோடு விரும்பித் தங்கி , 
பின்கனவு நீங்கிய அளவில் நனவிலே நான் தனியளாய் 
இருக்குமாறு , நீ கனவில் வந்து நனவில் மறைதல் கொடிய 
செயலாகும் என்றவாறு . 


கயவா ! கனவிடைத் தோன்றிக் கரத்தல் கொடிதே 
என்பது துறைச்செய்தி . ] 


கனவின் அரற்றலின் பக்கம் , 


‘ பெய்வளை அவனோடு பேணிய கங்குல் 
உய்குவன் வரின்என உரைப்பினும் அதுவே . 

பு . கை . பொ . 10 


தோடு அலர் தார் யானும் தொடர அவனும்எம் 
பாடகச் சீறடியின் மேல்பணிய - நாடகமா 
வைகிய கங்குல் தலைவரின் 
உய்குவன் உலகத்து அளியேன் யானே . 


பு . கை . பொ . 10 


344 

இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
( அவன் மாலை செவ்வி அழிந்தமை குறித்து யானும் 
ஊடிநிற்ப அவனும் என் ஊடல் தீர்ப்பப் பாடகம் அணிந்த 
என்சிறிய அடிகளில்பணிய , சுவையாகக் கனவு காணும் இர 
வுப்பொழுது வரின் , இரங்கத்தக்க யான் உயிர் பிழைத்தல் 
கூடும் என்றவாறு . 
நாடகமா வைகிய கங்குல்வரின் 

கங்குல்வரின் உய்குவன் 

உய்குவன் யானே 
என்பது துறைச்செய்தி ] 

நெஞ்சொடு மெலிதல் : 


. 


அம்சொல் வஞ்சி அல் இருள் செலீஇய 
நெஞ்சொடு புகன்ற நிலை உரைத் தன்று . பு . கை . பெ . 11 


மல் ஆடு தோளான் அளி அவாய் மால்இருட்கண் 
செல்லாம் ஒழிக செலவு என்பாய் நில்லாப் 
புனை இழை இழந்த பூசல் 
நினையினும் நினைதியோ வாழி என் நெஞ்சே 


பு . கை . பெ . 11 


( நெஞ்சே ! < தலைவனது தண்ணளியை விரும்பி மயக் 
கந்தரும் இருளில் மகளிராகிய யாம் செல்லக் கடவேம் அல் 
லேம் ஆதலின் , நீ செல்லுதல் வேண்டா என்று 

என்று எனக்குக் 
கூறி , நீ மாத்திரம் சென்று விடுகிறாய் . நான் அவனால் அணி 
கலன்கனை இழந்த ஆரவாரத்தை நீ நினைத்தலைச் செய் 
தாயோ ? நீ மாத்திரம் வாழி ! என்றவாறு . 

நெஞ்சொடு மெலிதலின் பக்கம் : 


‘ வரிவளை நெகிழ்த்தோன் முன்செல வலித்தேன் 
அரிவையர் அறிகஎன உரைப்பினும் அதுவே . பு. கை . பெ . 12 


1 


நல்வளை ஏக நலம்தொலைவு காட்டிய 
செல்லல் வலித்தேன் அச் செம்மல்முன்பு இல்லாத 
வம்ப உரையொடு மயங்கிய 
அம்பல் பெண்டிரும் அறைகஎம் அலரே . பு . கை . பெ . 12 


புறத்திணையியல் - ஒழிபு நூற்பா எண் 21 345 
( வளைகழலுமாறு என் வனப்புக்கெட்ட கேட்டினை என் 
தலைவனுக்குக் காட்டுதற்குப் புறப்படத் துணிந்துவீட் 
டேன் . 

இல்லாததையும் பழி தூற்றும் பழிபேசும்பண்பினை 
உடைய பெண்கள் தடையின்றிப் பழி கூறுக என்றவாறு . 

செம்மல் முன் செல்லல் வலித்தேன் ; அம்பல் பெண்டிர் 
அறைக என் அலரே என்பது துறைச்செய்தி . ) 

இங்குள்ள பெருந்திணை , பெண்பாற்கூற்று , இருபாற் 
கூற்று என இருவகைத்து . 


பெண்பால் கூற்றுப் பெருந்திணை 


வேட்கைமுந் துறுத்தல் ! பின்னிலை முயறல் 2 
பிரிவிடை ஆற்றல் வரவு எதிர்ந்து இருத்தல் 
வாராமைக்கு அழிதல் இரவுத்தலைச் சேறல் 
இல்லவை நகுதல் புலவியுள் புலம்பல் 
பொழுதுகண்டு இரங்கல் பாத்தை ஏசல் 10 
கண்டுகண் சிவத்தல் 11 காதலில் களித்தல் 12 
கொண்டு அகம் புகுதல் 1 : கூட்டத்துக் குழைதல் 14 
ஊடலுள் நெகிழ்தல் உரைகேட்டு நயத்தல் 16 
பாடகச் சீறடி பணிந்தபின் இரங்கல் 17 
பள்ளிமிசைத் தொடர்தல் 19 செல்கஎன விடுத்தல்என 19 
ஒன்பதிற்று இரட்டியோடு ஒன்றும் உளப்படப் 
பெண்பால் கூற்றுப் பெருந்திணைப் பால . பு . வெ .. 16 


( வேட்கை முந்துறுத்தல் முதலாகச் செல்க என விடுத்தல் 
ஈறாகக் கூறப்பட்ட பத்தொன்பதும் பெருந்திணைக்கு உரிய 
பெண்பாற்கிளவிகளாம் . 

இவற்றைக் கூறுதற்கு அகத்திணைக்கண் இடம் இன்மை 
யின் , பொருட் கூற்றின் இறுதியில் இவற்றை ஒழிபாகச் 
சேர்த்தார் என்பது . ) 


346 


இலக்கணவிளக்கம்- பொருளதிகாரம் 


வேட்கை முந்துறுத்தல் : 


கைஒளிர் வேலவன் கடவக் காமம் 
மொய்வளைத் தோளி முந்துற மொழிந்தன்று . 


1. பெ . பெ . 1 


எழுது எழில் மார்பம் எனக்குஉரித் தாகவென்று 
அழுதழுது வைகலும் ஆற்றேன் - தொழுது இரப்பல் 
வல்லியம் அன்ன வயவேலோய் ! வாழ்கான 
அல்லியந்தார் நல்கல் அறம் . 


பு . பெ . பெ . 1 


[ புலியை ஒத்த வலிய வேலோனே ! நின்மார்பம் எனக்கு 
உரியதாகுக என்று அழுது அழுது ஆற்றாமை மிக்க யான் 
தொழுது இரப்ப , யான் வாழ்வதற்குத் தலைவன் தன் மாலை 
யை நல்குதலே அறமாகும் என்றவாறு . 


வேலோய் ! நின்மார்பம் எனக்கு உரித்தாக நின் தாரினை 
நல்கல் அறமாகும் என்பது துறைச்செய்தி . ] 


பின்னிலை முயறல் : 


1 


முன் இழந்த நலன்நசை இப் 
பின்னிலை மலைந் தன்று . 


பு , பெ . பெ . 2 


மற்கொண்ட திண்தோள் மறவேல் நெடுந்தகை 
தற்கண்டு மாமைத் தகை இழந்த - எற்காணப் 
பெய்களி யானைப் பிணரெருத்தில் கண்டுயான் 
கைதொழுதேன் தான் கண் டிலன் . 

பு . பெ . பெ . 2 


(வலிய தோளினை உடைய நெடுந்தகையாகிய தன்னைக் 
கண்டு 

மாமை அழகிழந்த என்னைக் காண்பான் என்று 
யானை எருத்தின் மேலானாய் வந்த தலைவனைக் கண்டு யான் 
கைதொழவும் , அவன் என்னைக் கண்டான் அல்லன் என்ற 
வாறு . 


புறத்திணையியல் - ஒழிபு நூற்பா எண் 21 


347 


நெடுந்தகையை ஒருகால் கண்டு மாமை இழந்து மீண் 
டும் கண்டு கைதொழவும் தான் கண்டிலன் என்பது துறைச் 
செய்தி ) 

பிரிவிடை ஆற்றல் : 


இறைவளை நெகிழ இன்னாது இரங்கிப் 
பிறைநுதல் மடந்தை பிரிவிடை ஆற்றின்று . பு . பெ . பெ . 3 


ஓடுக கோல்வளையும் ஊரும் அலர் அறைக 
தோடு அவீழ் தாழை துறைகமழக் - கோடுஉடையும் 
பூங்கானல் சேர்ப்பன் புலம்பு கொள் மால்மாலை 
நீங்கான் என் நெஞ்சத்துள் நின்று . 


பு . பெ . பெ . 3 


( தாழை கடற்கரையில் சங்கு போல மலரும் கடற்கரைத் 
தலைவன் தனிமைத் துயர் தரும் மாலையில் என் மனத்தினின் 
றும் நீங்கான் ஆதலின் , வளைநெகிழ்ச்சியும் ஊரார் தூற்றும் 
அலரும் பற்றி யான் கவலேன் என்றவாறு . 


வளை நெகிழவும் ஊர் அலர் தூற்றவும் மாலையில் இறை 
நெஞ்சத்துள் நின்று நீங்கான் ஆதலின் ஆற்றுவல் என்பது 
துறைச்செய்தி . ] 

வரவு எதிர்ந்து இருத்தல் : 


முகைபுரை முறுவல் முள் எயிற்று அரிவை 
வகைபுனை வளமனை வரவுஎதிர்ந் தன்று . பு . பெ . பெ . 4 


காம நெடுங்கடல் நீந்துங்கால் கைபுனைந்த 
பூமலி சேக்கைப் புணைவேண்டி நீமலிந்து 
செல்லாய் சிலம்பன் வருதற்குச் சிந்தியாய் 
எல்லாக நெஞ்சம் எதிர் 

பு . பெ . பெ . 4 
( நெஞ்சே ! பூக்கள் மலிந்த சேக்கையிலே யான் காமக் 
கடலை நீந்துதற்குத் தெப்பமாகச் சிலம்பன் வருதற்கு . நீ 
சிந்தியாய் என்பது துறைச்செய்தி . ] 


348 


இலக்கணவிளக்கம்- பொருளதிகாரம் 


வாராமைக்கு அழிதல் : 
நெடுவேய்த் தோளி நிமித்தம் வேறுபட 
வடிவேல் அண்ணல் வாராமைக்கு அழிந்தன்று 


. 


பு. பெ . பெ . 5 


பு. பெ . பெ . 5 


நுடங்கு அருவி ஆர்த்திழியும் நோக்கருஞ் சாரல் 
இடங்கழி மால்மாலை எல்லைத் - தடம்பெருங்கண் 
தார் ஆர மார்பன் தமியேன் உ.யிர் தளர 
வாரான்கொல் ஆடும் வலம் . 
( என் வலக்கண் தீ நிமித்தமாகத் துடிக்கிறது . அருவி 
ஆர்த்து இழியும் அழகிய மலைப்பக்கத்திலே மயக்கம் தரும் 
இம்மாலைப்பொழுதில் தார்மார்பன் என் உயிர் தளருமாறு 
வாராது வீடுவான்போலும் . 

தடம் பெருங்கண் வலம் ஆடும் ; மார்பன் என் உயிர் 
தளர வாரான்கொல் என்பது துறைச்செய்தி . ] 


இரவுத் தலைச்சேறல் : 


* காண்டல் வேட்கையொடு கனை இருள் நடுநாள் 
மாண்ட சாயல் மனை இறந் தன்று . 


பு . பெ . பெ . 6 


பணையாய் அறைமுழங்கும் பாய் அருவி நாடன் 
பிணைஆர மார்பம் பிணையத் - துணையாய்க் 
கழிகாமம் உய்ப்பக் கனை இருட்கண் செல்வேன் 
வழிகாண மின்னுக வான் . 


பு . பெ . பெ . 8 


[ அருவி நாடனுடைய ஆரம் சூடிய மார்பினைத் தழுவுவ 
தற்குத் துணையாகக் காமம் என்னைச் செலுத்தி வர , யான் 
இருட்கண் செல்லுதற்கு வழி காண , வானம் மின்னுவதாக 
என்றவாறு . 


நாடன் மார்பம் பிணைய இருட்கண் யான் செல்ல வான் 
மின்னுக என்பது துறைச் செய்தி . ] 


புறத்திணையியல் - ஒழிபு நாற்பா - எண் 21 


349 


இல்லவை நகுதல் : 


இல்லவை சொல்லி இலங்கு எயிற்று அரிவை 
நல்வயல் ஊரனை நகைமிகுத் தன்று . பு . பெ . பெ . 7 
முற்றா முலையார் முயங்க இதழ்குழைந்த 
நற்றார் அகலம் நகைதரலின் நற்றார் 
கலவேம் என நேர்ந்தும் காஞ்சி நல் லூர 
புலவேம் பொறுத்தல் அரிது 

பு . பெ . பெ . 7 


[ பரத்தையர் முயக்கத்தால் இதழ் வாடிய நின் மாலையை 
அணிந்த மார்பு எமக்குச் சிரிப்பைத் தருதலின் நின் மார்பி 
னைத் தழுவேம் என நினைத்தாலும் , ஊரனே ! எமக்குக் காம 
நோயைப் பொறுத்தல் அரிதாகலின் , நின்னோடு ஊடேம் 
என்றவாறு . 

பரத்தையர் முயங்கக் குழைந்த நின் நற்றார் நகைதரும் 
என்பது துறைச்செய்தி . ] 

புலவியுள் புலம்பல் : 


" நலவளை மடந்தை நற்றார் பரிந்து 
புலவி ஆற்றாள் புலம்புற் றன்று . 


பு . பெ . பெ . 8 


ஓங்கிய வேலான் பணியவும் ஒள்ளிழை 
தாங்காள் வரைமார்பின் தார்பரிந்து ஆங்கே 
அரும்படர் மூழ்கி அமைமென்தோள் வாட 
நெடும் பெருங்கண் நீந்தின நீர் . பு . பெ . பெ . 8 


( தலைவன் பணியவும் , தலைவி வெகுளியால் அவன் மார் 
பின் மாலையை அறுத்துத் துயரத்தில் அழுந்தி , தோள் 
வாடக் கண்ணீர் உகுத்தான் என்பது துறைச்செய்தி ] 

பொழுதுகண்டு இரங்கல் : 
* நிற்றல் ஆற்றாள் நெடிதுஉயிர்த்து அலமரும் 
பொற்றொடி அரிவை பொழுதுகண்டு இரங்கின்று . 

பு பெ . பெ . 9 


350 


இலக்கணவிளக்கம்- பொருளதிகாரம் 


இறையே இறந்தன எல்வளை உண்கண் 
உறையே பொழிதலும் ஓவா 

நிறையைப் 
பருகாப் பகல்கரந்த பையுள் கூர் மாலை 
உருகா உயங்கும் உயிர் . 


பு . பெ . பெ . 9 


[ வளை நெகிழக் கண் நீர்பெருக்குதலை நீங்காவாயின . 
என் நிறையைக் குடித்துக் கதிரவனை மறைத்த துயரம் தரும் 
மாலை நேரத்தில் என் உயிர் உருகி அழியும் என்றவாறு . 


மாலை நிறையைப் பருகி உயிரை உண்ணும் என்பது 
துறைச் செய்தி . ] 


பரத்தையை ஏசல் : 


அணிவயல் ஊரனொடு அப்புவிழ அமரும் 
பணிமொழி அரிவை பரத்தையை ஏசின்று . 

பு . பெ . பெ . 10 


யாம்உயங்கும் மென்முலையால் யாணர் வயல்ஊரன் 
தேன் முயங்கு பைந்தார் திரை முயங்க - யாம்முயங்க 
எவ்வையர் சேரி இரவும் இமைபொருந்தாக் 
கவ்வை கருதின் கடை . 


பு. பெ . பெ . 10 


( யாம் பொறை ஆற்றாது தளர் தற்தக் காரணமான முலை 
களால் ஊரனுடைய மாலையை அலைகளின் நடுவே தழுவ , 
பரத்தையர்சேரியில் இரவும் பகலும் உறக்கம் இன்றி ஆர 
வாரம் மிக்குள்ளது என்று தலைவி கூறியவாறு . 


யாம் முலையால் ஊரன் தாரினைத் திரை நடுவண் 
முயங்குகிறோம் என்பது துறைச்செய்தி . ) 


கண்டு கண் சிவத்தல் : 


உறுவரை மார்பன் ஒள் இணர் நறுந் தார் 
கறுவொடு மயங்கிக் கண்சிவந் தன்று . 


பு . பெ . பெ . 11 


புறத்திணையியல் - ஒழிபு நூற்பா எண் 21 


351 


கூடிய கொண்கன் குறுகக் கொடிமார்பின் 
ஆடிய சாந்தின் அணிதொடர்ந்து வாடிய 
தார்க்குவளை கண்டு தரியா இவள் முகத்த 
கார்க்குவளை காலும் கனல் . 


பு . பெ . பெ . 11 


( தலைவன் தலைவியை அணுகவும் , அவள் அவனது மார் 
பில் அணிந்த சந்தனம் அழிந்து அணிந்த குவளை மாலை 
வாடியது கண்டு , மனம் தாங்காது கண் சிவந்தாள் என்ற 


வாறு . 


கொண்கன் ஆடிய சாந்தின் அணி தொடர்ந்து வாடிய 
குவளை கண்டு தரியாது கண் சிவந்தாள் என்பது துறைச் 
செய்தி . 
அணிதொடர்தல் பரத்தையர் அணிகலச்சுவடுதோய்தல் . ) 


காதலின் களித்தல் : 


3 


* மைவரை மார்பன் மார்பகம் பொருந்திக் 
கைவிடல் அறியாக் காதலின் களித்தன்று . பு . பெ . பெ . 12 


காதல் பெருகிக் களிசெய்ய அக்களியால் 
கோதையும் தாரும் இடைகுழைய - மாதர் 
கலந்தாள் கலந்து கடைக்கண்ணால் கங்குல் 
புலந்தாள் புலரியம் போது . 

பு . பெ . பெ . 12 


[காதல் களி செய்ய அக்களியால் தலைவி மாலையும் தலை 
வன் மாலையும் குழையத் தலைவி தலைவனைக் கூடி , வைகறைப் 
பொழுதில் , விரைவில் கழிந்து வீட்ட இராக்காலத்தை வெறுத் 
தாள் என்றவாறு . 
கோதை 

மகளிர் மார்பில் அணியும் மாலை . 

ஆடவர் மார்பில் அணியும் மாலை . 
மா தர் கணவனைக் காதல் பெருகிக் கலந்து புலரியில் 
கங்குலைப் புலந்தாள் என்பது துறைச் செய்தி ] 


தார் 


352 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


கொண்டு அகம்புகுதல் : 


• காதல் பெருகக் கணவனைக் கண்ணுற்றுக் 
கோதையால் பிணித்துக் கொண்டு அகம் புக்கன்று . 


பு , பெ . பெ. 13 


பு . பெ . பெ . 13 


கண்டு களித்துக் கயல்உண்கண் நீர்மல்கக் 
கொண்டு அகம் புக்காள் கொடி அன்னாள் - வண்டினம் 
காலையாழ் செய்யும் கருவரை நாடனை 
மாலையான் மார்பம் பிணித்து . 
( வண்டினம் காலையில் 

யாழ்போல ஒலிக்கும் மலை 
நாடனைக் கண்டுகளித்து ஆனந்தக்கண்ணீர் உகுத்து அவனை 
மாலையால் பிணித்துக் கொண்டு தலைவி இல்லத்தினுள் புகுந் 
தாள் என்றவாறு . 

கருவரை நாடனைக் கண்டு களித்துக் கொடியன்னாள் 
கோதையால் பிணித்து அகம்புக்காள் என்பது துறைச் 
செய்தி ] 

கூட்டத்துக் குழைதல் ! 
பெய்தார் அகலம் பிரிதல் ஆற்றாக் 
கொய்தழை அல்குல் கூட்டத்துக் குழைந்தன்று . 


பு . பெ . பெ . 14 


பு . பெ . பெ . 14 


மயங்கி மகிழ்பெருக மால்வரை மார்பின் 
தயங்கு புனலூரன் தண்தார் - முயங்கியும் 
பேதை புலம்பப் பிரிதியோ நீ என்னும் 
கோதைசூழ் கொம்பின் குழைந்து . 
[ காமஇன்பத்தால் மயங்கி மகிழ்ச்சி பெருகப் புனல் 
ஊரனின் தாரினை முயங்கி , மாலை சுற்றிய பூங்கொடிபோலத் 
தளர்ந்து , தலைவி யான் தனித்திருக்குமாறு என்றாவது பிரி 
வாயா ? என்று வினவுவாள் என்றவாறு . 


பேதை மகிழ் பெருக ஊரன் தார் முயங்கிக் கொம்பின் 
குழைந்து பிரிதியோ என்னும் என்பது துறைச்செய்தி . 


புறத்திணையியல் - ஒழிபு நூற்பா எண் 21 353 
இன்பத்துக்கு இடையூறாகும் பிரிவினது நினைவு வரத் 
தலைவி பிரிதியோ ? என்று வீனவத் தொடங்கினாள் . ) 


ஊடலுள் நெகிழ்தல் : 


நள்ளிருள் மாலை நடுங்கு அஞர் நலிய 
ஒள்வளைத் தோளி ஊடலுள் நெகிழ்ந்தன்று . பு . பெ . பெ . 5 


தரிவின்றி ஊடத் தெரிந்து நம் கேள்வர் 
பிரிவின்றி நல்கினும் பேணாய் திரிவின்றித் 
துஞ்சேம் எனமொழிதி தூங்கிருள் மால்மாலை 
நெஞ்சே உடையை நிறை . 

பு . பெ . பெ . 15 


( நெஞ்சே ! காரணம் இன்றி யாம் ஊடவும் , அதனை 
உணர்ந்து தலைவன் ஊடல் உணர்த்தவும் ஏலாது , மாலை 
வந்தவுடன் இரவு கவலையற்று உறங்கமாட்டேம் என்று 
கூறும் நீ நிறை உடையையாய் உள்ளாய் என நெஞ்சினைத் 
தலைவி இகழ்ந்தவாறு . நிறை அழிந்து கூறும் நெஞ்சினை 
நிறை உடையை என்பது இகழ்ச்சிக்குறிப்பு . 

பாடல் முழுதும் துறைச்செய்தி . ) 


உரைகேட்டு நயத்தல் : 


தயரொடு வைகிய சூழ்வளைத் தோளி 
உயர்வரை நாடன் உரைகேட்டு நயந்தன்று . பு . பெ . பெ . 16 


ஆழ விடுமோ அலரொடு வைகினும் 
தாழ்குரல் ஏனல் தலைக்கொண்ட - நூழில் 
விரையால் கமழும் விறல்மலை நாடன் 
உரையால் தளிர்க்கும் உயிர் . பு . பெ . பெ . 16 


[ தினையில் படர்ந்த நூழிற்கொடியின் மணம் கமழும் 
மலை நாடனது மொழி கேட்கும் மாத்திரையானே உற்சாகம் 


45 


354 

இலக்கணவிளக்கம்- பொருளதிகாரம் 
அடையும் உயிர் , பிறர் பழி கூறினும் என்னைத் துயர்க்கட 
லில் ஆழவிடாது என்று தலைவி சொற்றவாறு . 

மலை நாடன் உரையால் உயிர்தளிக்கும் என்பது துறைச் 
செய்தி . ) 

பாடகச் சீறடி பணிந்தபின் இரங்கல் : 


கோடுஉயர் வெற்பன் கூப்பிய கையோடு 
பாடகச் சீறடி பணிந்தபின் இரங்கின்று பு . பெ . பெ . 17 


அணி வரும் பூஞ்சிலம்பு ஆர்க்கும் அடிமேல் 
மணிவரை மார்பன் மயங்கிப் - பணியவும் 
வற்கென்ற நெஞ்சம் வணங்காய் சிறுவரை 
நிற்கென்றி வாழியர் நீ . 

பு . பெ . பெ . 17 


[ வலியமனனே ! சிலம்பு ஒலிக்கும் அடிமேல் மலைபோன்ற 
மார்பினனாகிய தலைவன் பணியவும் , நீ அவனை ஏலாது 
சிறிது நேரம் அவன் பணிவைப் பொருட்படுத்தாது நிற் 
கின்றேன் என்கிறாய் ; நீ வாழி என்று தலைவி சொற்றது . 
வாழி - இகழ்ச்சிக்குறிப்பு . 

அடிமேல் வரைமார்பன் பணிய , நெஞ்சே ! வணங்கல் 
வேண்டும் என்பது துறைச்செய்தி . ) 


பள்ளிமிசைத் தொடர்தல் : 


மாயிருங் கங்குல் மால்வரை நாடனைப் 
பாயல் நீவிப் பள்ளிமிசைத் தொடர்ந்தன்று . 

பு . பெ . பெ . 18 


யானை தொடரும் கொடி போல யான் உன்னைத் 
தானை தொடரவும் போதியோ - மானை 
மயக்கரிய உண்கண் மடந்தைதோள் உள்ளி 
இயக்கருஞ் சோலை இரா . 


பு . பெ . பெ . 18 


புறத்திணையியல் - ஒழிபு நூற்பா எண் 21 


255 


( யானையைப் பிணிக்கும் கொடியைப்போல யான் நின் 
ஆடையைப்பற்றி ஈர்க்கவும் , இவ்வீராவிலே மக்கள் போக்கு 
வரவு அற்ற சோலை வழியிலே மான் நோக்கினளாகிய பரத் 
தை தோள்களைத் தழுவுதலை நினைத்துப் போதியோ ? என்று 
தலைவி தலைவனை வினவியவாறு. 


யான் நின் தானை தொடரவும் மடந்தை தோள் உள்ளி 
இராவில் சோலைவழிப் போதியோ என்பது துறைச்செய்தி . ] 


செல்க என விடுத்தல் : 


‘ பாயிருள் கணவனைப் படர்ச்சி நோக்கிச் 
சேயிழை அரிவை செல்க என விடுத்தன்று . பு . பெ . பெ . 19 


- 


விலங்குநர் ஈங்கில்லை வென்வேலோய் சென்றீ 
இலங்கிழை எவ்வம் நலியக் கலங்கிக் 
குறியுள் வருந்தாமைக் குன்றுசூழ் சோலை 
நெறியுள் விரிக நிலா . 

பு . பெ . பெ . 19 


( வென்றி தரும் வேலோய் ! நின் புதிய தலைவி துயரம் 
மிகக் கலங்கி இரவுக்குறியில் நின்று வருத்தா தபடி , சோலை 
வழியே நீ செல்ல நிலவு ஒளி செய்வதாகுக ; உன்னைத்தடுப் 
பார் ஒருவரும் இவ்வீட்டில் இல்லை என்றவாறு . 


வேலோய் ! இலங்கிழை வருந்தாமைச் சோலை வழியே 
செல்க ; வீலங்குநர் ஈங்கில்லை என்பது துறைச்செய்தி . ] 


இருபால் பெருந்திணை : 


2 


சீர்செலவு அழுங்கல் செழுமடல் ஊர்தல் 
தூதுஇடை யாடல் துயர் அவற்கு உரைத்தல் 4 
கண்டுகை சோர்தல் பருவம் மயங்கல் 
ஆண்பால் கிளவி பெண்பால் கிளவி 
தேங்கமழ் கூந்தல் தெரிவை வெறியாட்டு 


356 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
அரிவைக்கு அவள் துணை பாண்வரவு உரைத்தல் 10 
பரிபுரச் சீறடிப் பரத்தை கூறல் 11 
விறலி கேட்பத் தோழி கூறல் 1 2 
வெள்வளை விறலி தோழிக்கு விளம்பல் 13 
பரத்தை வாயில் பாங்கிகண்டு உரைத்தல் 14 
பிறர்மனைத் துயின்றமை விறலி கூறல் 15 
குற்றிசை16 ஏனைக் குறுங்கலி17 உளப்பட 
ஒத்த பண்பின் ஒன்று தலை யிட்ட 
ஈரெண் கிளவியும் பெருந்திணைப் பால . 

பு . வெ . சூ 17 


( செலவு அழுங்கல் முதலாகக் குறுங்கலி ஈறாகக் கூறப் 
பட்ட பதினேழ் துறைகளும் இருபாலாருக்கும் உரிய பெருந் 
திணைத் துறைகளாம் என்பது . ] 


செலவு அழுங்கல் : 


1 


நிலவுவேல் நெடுந்தகை நீள்கழை ஆற்றிடைச் 
செலவுமுன் வலித்துச் செலவு அழுங் கின்று 


4. இ . பெ . 1 


நடுங்கி நறுநுதலாள் நன்னலம்பீர் பூப்ப 
ஒடுங்கி உயங்கல் ஒழியக - கடுங்கணை 
வீல்ஏர் உழவர் வீடர்ஓங்கு மாமலைச் 
செல்லேம் ஒழிக செலவு . 


4. இ பெ . 1 


( என் மனைவி என் பிரிவினால் தன் அழகு கெட்டுப்பசலை 
பாய ஒடுங்கி வாடுதலைத் தவிர்க்க , ஆறலை கள்வர் வில்லோடு 
தங்கும் பிளப்பிடங்களை உடைய மலைகளைக் கடந்து செல்லும் 
பிரிவை மேற்கொள்ளேன் . இனி என்றும் என் செலவு நீங் 
குவதாகுக என்றவாறு . 


நறு நுதலாள் உயங்கச் செல்லேம் ; செலவு ஒழிக என்பது 
துறைச்செய்தி ] 


புறத்திணையியல் - ஒழிபு நூற்பா எண் 21 


357 


மடல் ஊர்தல் : 


* ஒன்றல்ல பலபாடி 
மன்றிடை மடல் ஊர்ந்தன்று . 


பு . இ . பெ . 2 


இன்று இப் படரொடு யான் உழப்ப ஐங்கணையான் 
வென்றிப் பதாகை எடுத்தான் ஆம் - மன்றில் 
தனிமட மான்நோக்கி தகை நலம்பா ராட்டிக் 
குனிமடல்மாப் பண்ணிமேல் கொண்டு , பு . இ . பெ . 2 


[ மன்றத்தில் என் மான் நோக்கி யாகிய தலைவியின் 
நலம் பாராட்டி வளைந்த பனை மடலால் ஆன குதிரைமீது ஏறி 
இந்நினைவோடு யான் பழகும்படி , மன்மதன் வெற்றிக் 
கொடியை உயர்த்தி விட்டான் ; தலைவியின்மாட்டு யான் 
கொண்ட கடல் அன்ன காமம் என்னை ம...லேறச் செய்துவிட் 
து என்றவாறு . 

படரொடு உழக்கும் யான் மான் நோக்கி நலம் 
பாராட்டி மடல்மாப் பண்ணி வருவேன் என்பது துறைச் 
செய்தி . ) 

தூதிடை ஆடல் : 


L 


ஊழி மாலை உறுதுயர் கோக்கித் 
தோழி நீங்காள் தூதிடை ஆடின்று . 


4. இ . பெ . 3 


கள்வாய 


வள்வு ஆய்ந்து பண்ணுக திண்தேர் வடிக்கண்ணாள் 
ஒள்வாள் போல் மாலை உயல்வேண்டும் 
தாதொடு வண்டுஇமிரும் தாம வரைமார்ப 
தூதொடு வந்தேன் தொழ . 


4. இ . பெ . 3 


வண்டு மகரந்தத்தில் ஒலிக்கும் மாலை மார்பனே ! தலைவி 
இம்மாலைப்பொழுதில் உயிர்பிழைத்தல் வேண்டும் ஆதலின் , 

ரினை ஆராய்ந்து நின் தேரினை ஆயத்தம் செய்து நீ புறப் 
படுக என்று யான் நின்னைக் கண்டு தொழுது கூறத் 
தூதுச்செய்தியோடு வந்துள்ளேன் என்றவாறு . 


358 

இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
வரைமார்ப ! வடிக்கண்ணாள் மாலை உய்யத் தூதொடு 
வந்தேன் என்பது துறைச்செய்தி . ) 

துயர் அவற்கு உரைத்தல் : 
மான்ற மாலை மயில் இயல் வருத்தல் 
தோன்றக் கூறித் தயர் அவற்கு உரைத்தன்று . பு இ . பெ . 4 
உள்ளத்து அவலம் பெருக ஒளிவேலோய் 
எள்ளத் துணிந்த இருள் மாலை - வெள்ளத்துத் 
தண்தார் அகலம் தழுஉப்புணையா நீ நல்கின் 
உண்டாம்என் தோழிக்கு உயிர் . 
[ தலைவனே ! உள்ளத்தில் துயரம் பெருக இகழ்தற்கு 
எண்ணிய இம்மாலைநேர வெள்ளத்தில் உன் மார்பைத் தெப் 
பமாக நல்கினால் , இதனைக் கடந்து என் தோழி 
பிழைப்பாள் என்றவாறு . 

ஒளிவேலோய் ! இருள் மாலை வெள்ளத்து நின் அகலம் 
புணையா நல்கின் என் தோழிக்கு உயிர் உண்டு என்பது 
துறைச்செய்தி . ] 

கண்டு கை சோர்தல் : 


பு . இ . பெ . 4 


உயிர் 


போது ஆர் கூந்தல் பொலம்தொடி அரிவை 
காதல் கைம்மிகக் கண்டுகை சோர்ந்தன்று . பு.இ.பெ. 5 


- 


ஆம்பல் நுடங்கும் அணிவளையும் ஏகின 
கூம்பல் மறந்த கொழுங்கயல்கண் காம்பின் 
எழில்வாய்ந்த தோளி எவனாம்கொல் கானல் 
பொழில்எல்லாம் ஈயும் புலம்பு . 


4. இ . பெ . 5 


( ஆம்பல் தண்டை வளைத்திட்ட வளைகளும் கழன்றன ; 
கண்களும் உறக்கம் நீத்தன ; வேய்த்தோளிக்குக் கடற்கரைச் 
சோலை தனிமைத்துயர் தருகிறது ; அவள் நிலை யா தாகுமோ ? 
என்றவாறு . 

பாடல் முழுதும் துறைச்செய்தி , ] 


புறத்திணையியல் - ஒழிபு நூற்பா எண் 21 


359 


பருவம் மயங்கல் : 


உருவ வால்வளை உயங்கத் தோழி 

பருவம் மயங்கிப் படர்உழந் தன்று . பு . இ . பெ . 8 
பெரும்பணை மென்தோள் பிரிந்தார் எம்உள்ளி 
வரும்பருவம் அன்று கொல் ஆம்கொல் - சுரும்பு இமிரும் 
பூமலி கொன்றை புறவு எல்லாம் பொன்மலரும் 
மாமயிலும் ஆலும் மலை . 


4. இ , பெ . 8 


என் 


[ வண்டுகள் ஒலிக்கும் கொன்றைகள் பொன்போல 
மலர்ந்துவிட்டன. மலையில் மயில்கள் ஆடுகின்றன . 
தோள் பிரிந்ததலைவர் என்னை உன்னிவரும் கார்ப்பருவம் 
இதுதானோ ? அன்றோ ? என்று தலைவி மயங்கிக் கூறிய 


வாறு . 


கொன்றை பொன்மலர மயில் ஆலும் ; பிரிந்தார்வரும் 
பருவம் அன்று கொல் ஆம்கொல் என்பது துறைச்செய்தி . ] 


பருவம் மயங்கலின் பக்கம் : 
“ ஆங்கவர் கூறிய பருவம் அன்று எனத் 
தேன்கமழ் கோதை தெளிதலும் அதுவே . 


பு . இ . பெ .7 


பொறிமயில் ஆலின பொங்கர் எழிலி 
சிறு துவலை சிந்தின சிந்த - நறிய 
பவர்முல்லை தோன்றி பரியாமல் ஈன்ற 
அவர்வரும் காலம் ஈது அன்று . 


4. இ . பெ . 7 


( மயில்கள் ஆடின ; சோலையில் மேகங்கள் சிறுதுளி 
சிந்தின ; அதனால் காலம் அறியாது முல்லையும் தோன்றியும் 
அரும்பின . ஆனால் அவர் வரும் கார்காலம் ஈது அன்று 


என்றவாறு 


எழிலி துவலை சிந்தவே முல்லை தோன்றி பரியாமல் 
ஈன்ற ; ஆனால் அவர் வரும் காலம் ஈது அன்று என்பது 
துறைச்செய்தி . ) 


360 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


ஆண்பால் கிளவி ; 


காமுறு காமம் தலைபறிந்து ஏங்கி 
ஏமுற்று இருந்த இறைவன் உரைத்தன்று . 


பு . இ . பெ . 8 


கயல்கூடு வாள் முகத்தாட் கண்ணிய நெஞ்சம் 
முயல் கூடு முன்னதாக் காணின் - உயல் கூடும் 
காணா மரபின் கடும்பகலும் கங்குலும் 
நாள் நாளும் ஏயா நகை . 


4. இ . பெ . 8 


( கயல் போன்ற கண் பொருந்திய ஒளி பொருந்திய 
முகத்தாளாகிய தலைவீயைக் கருதிய என் மனம் , அவளைக் 
காணாமையால் பகலும் இரவும் மகிழ்வின்றி இருப்பினும் , 
முழுமதியைக் காணின் அவள் முகமாகக் கருதி ஒருகால் 
உய்தலும் கூடும் என்றவாறு . ] 

பாடல் முழுதும் துறைச்செய்தி ] 


பெண்பால் கிளவி : 


‘ வெள்வளை நெகிழவும் எம்உள் ளாத 
கள்வனைக் காணாது இவ் வூர்எனக் கிளந்தன்று . பு.இ.பெ 9 
வானத்து இயலும் மதி அகத்து வைகலும் 
கானத்து இயலும் முயல்காணும் - தானத்தின் 
ஒள்வளை ஓடவும் உள்ளான் மறைந்து உறையும் 
கள்வனைக் காணாது இவ் வூர் . 


4. இ பெ . 9 


வானத்தில் 


( இவ்வூரிலுள்ளார் சேய்மையில் உள்ள 
இயங்கும் மதியினுள் உள்ள முயலையும் காண்பவராவர் ; 
ஆனால் வளையல்கள் தாம் இருக்கவேண்டிய இடத்திலிருந்து 
நெகிழ்ந்து ஓடவும் , என்னை நினையாது மறைந்து வைகும் 
தலைவனைக் காணும் ஆற்றல் மாத்திரம் இலராவர் என்ற 
வாறு . 


361 


புறத்திணையியல் - ஒழிபு நூற்பா எண் 21 


பாடல் முழுதும் துறைச்செய்தி . ] 


வெறியாட்டு : 


தேன்கமழ் கோதை செம்மல் அளிநினைந்து 
ஆங்கு அந் நிலைமை ஆய்அறி யாமை 
| வேங்கை அம் சிலம்பற்கு வெறியா டின்று . 


பு.இ.பெ. 10 


வெய்ய நெடிது உயிரா வெற்பன் அளி நினையா 
ஐயம் நனி நீங்க ஆடினாள் மையல் 
அயல்மணைப் பெண்டிரொடு அன்னைசொல்அஞ்சி 
வீயல்மனையுள் ஆடும் வெறி . 


4 . இ . பெ . 10 


( தலைவி தலைவனை நினைந்து ஆற்றாமையால் பெமூச்சு 
விட்டு , தலைவன் தனக்குத் தண்ணளி செய்ய வேண்டி , மயக்க 
முடைய அயல்மனைப் பெண்களோடு அன்னை கூறும் கடுஞ் 
சொற்கு அஞ்சி , தன் ஐயம் நனி நீங்கும்படி தன் பெரிய 
இல்லத்தில் வழிபாடு நிகழ்த்தினாள் . 


வெற்பன் அளி நினைந்து அன்னை சொல் அஞ்சி வெறி 
ஆடும் என்பது துறைச்செய்தி . ) 


பாண் வரவு உரைத்தல் : 


மாண் இழைக்கு வயல் ஊரன் 

பாண்வரவு பாங்கிமொழிந்தன்று . பு . இ . பெ . 11 
அஞ்சொல் பெரும்பணைத்தோள் ஆயிழையாய் தாம் நொடியும் 
வஞ்சம் தெரியா மருள்மாலை - எம்சேரிப் 
பண் இயல் யாழொடு பாணனார் வந்தாரால் 
எண்ணியது என்கொலோ ஈங்கு . 


4. இ . பெ . 11 


[ அழகிய சொல்லினையும் பணைத்தோளினையும் உடைய 
தலைவீ ! பாணர்கள் கூறும் வஞ்சனையைச் சற்றும் அறியாத , 


46 


362 

இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
மயக்கம் தரும் மாலையில் , எம்சேரியிடத்துப் பாணனார் தம் 
யாழொடு வந்துள்ளார் . ஈண்டு என்ன செய்ய எண்ணி 
வந்துள்ளாரோ ? எனப் பாங்கி இகழ்ந்து கூறியவாறு . 

எம்சேரிப் பாணனார் என் எண்ணி வந்தார் என்பது . 
துறைச்செய்தி .) 


பரத்தை கூறல் : 


தேன்கமழ் சிலம்பன் தார் எமக்கு எளிது எனப் 
பாங்கவர் கேட்பப் பரத்தை மொழிந்தன்று . பு . இ . பெ . 12 
பலஉரைத்துக் கூத்தாடிப் பல்வயல் ஊரன் 
நிலவுஉரைக்கும் பூணவர் சேரிச்- செலவுஉரைத்து 
வெங்கள் களியால் வீறலி வீழாக்கொள்ளல் 
எங்கட்கு அவன் தார் எளிது . 


4. இ . பெ . 12 


உடைய 


[ விறலியே ! பல பொய்களையும் தலைவிக்குச் சொல்லி 
நடித்து , முத்தாலாகிய அணிகளை 

பரத்தையர் 
சேரிக்குத் தலைவன் சென்றதைத் தலைவிக்குச் சொல்லிக் கள் 
ளுண்ட ( மகிழ்வோடு விழாக் கொண்டாடாதே . தலைவனு 
டைய மாலையைப் பெறுதல் பரத்தையராகிய எமக்கு மிக 
எளிது என்று பரத்தை ஒருத்தி சொற்றவாறு . 


விறலி ! ஊரன் தார் எங்கட்கு எளிது என்பது துறைச் 
செய்தி . ] 

விறலியர் கேட்பத் தோழி கூறல் : 
பேணிய பிறர்முயக்கு ஆர்அமுது அவற்குஎனப் 
பாணன் விறலிக்குப் பாங்கி மொழிந்தன்று . பு.இ.பெ. 13 
அரும்பிற்கும் உண்டோ அலாது நாற்றம் 
பெருந்தோள் விறலி பிணங்கல் சுரும்போடு 
அதிரும் புனல்ஊரற்கு ஆர் அமிர்தம் அன்றோ 
முதிரும் முலையார் முயக்கு . 


பு . இ . பெ . 18 


புறத்திணையியல் - ஒழிபு எற்பா எண் 21 


363 


( பெருந்தோள்களை உடைய விறலி ! தலைவியோ இளை 
யன் ; அரும்பு போல்வாள் . பரத்தை அலர்போல்வாள் . 
அரும்பிற்கு அலரின் நறுமணம் இருக்குமா ? தலைவனுக்கு 
முதிர்ந்த முலையாராகிய பரத்தையர் முயக்கம் ஆரமுதம் 
போலப் பேரின்பம் தரும் . இங்ஙனம் யான் கூறலின் நீ 
வெகுளாதே என்று பாங்கிசொற்றவாறு . 

பாடல் முழுதும் துறைச்செய்தி . ) 


விறலி தோழிக்கு விளம்பல் : 


. 


ஆங்கவன் மூப்பு அவர்க்கு அருங்களி தரும் எனப் 
பாங்கி கேட்ப விறலி பகர்ந்தன்று . 


4. இ . பெ . 14 


பு. இ . பெ . 14 


உனைத்தவர் கூறும் உரைால்லாம் நிற்க 
முளைத்த முறுவலார்க்கு எல்லாம் விளைத்த 
பழங்கள் அனைத்தாய்ப் படுகளி செய்யும் 
முழங்கு புனல்ஊரன் மூப்பு . 
வெறுத்தவர் கூறும் கூற்றுக்கள் கிடக்க ; இளையராகிய 
பரத்தையருக்குப் புனல்ஊரன் ஆகிய தலைவனுடைய மூப்பு , 
பழைய கள்ளினைப்போல மிக்க களிப்பைத்தரும் என , விறலி 
பரத்தையர் இளையர் ; தலைவன் முதியன் என்ற பாங்கிக் 
குச் சொற்றவாறு . 

பாடல் முழுதும் துறைச்செய்தி .] 


பரத்தை வாயில் பாங்கி கண்டு உரைத்தல் : 


• உம்இல் அரிவை உரைமொழி ஒழிய 
எம்இல் வலவனும் தேரும் வரும் எனப் 
பரத்தை வாயிற்குப் பாங்கி பகர்ந்தன்று . பு . இ . பெ . 15 


மாண் நலம் கொள்ளும் மகிழ்நன் தணக்குமேல் 
பேணலம் பெண்மை ஒழிகஎன்பார் காணக் 
கலவ மயில்அன்ன காரிகையார் சேரி 
வலவன் நெடுந்தேர் வரும் . 


பு . இ. பெ . 15 


864 இலக்கணவிளக்கம்- பொருளதிகாரம் 

[ எம் வனப்பை நுகரும் தலைவன் எம்மை வீடுத்துச் 
செல்வானாயின் எம் பெண்மையை யாம் விரும்பேம் என்று 
பரத்தையர் சூளுறவு சொல்லிக் கொண்டிருந்தபோதே , மயி 
லன்ன அப்பெண்டிர் சேரிக்குத் தலைவனுடைய நெடிய தேர் 
பாகனோடு வரும் என்றவாறு . 


பாடல் முழுதும் துறைச்செய்தி ] 


பிறர் மனைத் துயின்றமை விறலி கூறல் : 


மற்றவர் சேரியில் மைந்தன் உறைந்தமை 
இற்று என விறலி எடுத்து உரைத் தன்று . பு . இ பெ . 16 


தண்தார் அணி அவாம் தையலார் சேரியுள் 
வண்டு ஆர் வயல்ஊரன் வைகினமை - உண்டால் 
அறியேன் அடியுறை ஆயிழையால் பெற்றேன் 
சிறியேன் பெரிய சிறப்பு . 


4 , இ . பெ . 18 


[ அடிகளில் பொருந்திய அழகிய சிலம்பு முதலியன 
அணிந்த தலைவியால் பெரிய சிறப்புப் பெற்ற யான் , குளிர்ந்த 
மாலையால் அழகு புனையும் பரத்தையர் சேரியில் வயல்ஊரன் 
தங்கினமை உண்டு எனினும், நேரின் கண்டறிந்தேன் அல் 
லேன் என்றவாறு . 


சிறப்புச் செய்த தலைவிக்கு உண்மை உணர்த்திய விறலி 
தலைவன் வெகுளாமைக்குப் பிறர் கருத்தாகக் கூறினாள் . 


பாடல் முழுதும் துறைச் செய்தி . ) 

குற்றிசை : 


பொற்றார் அகலம் புல்லிய மகளிர்க்கு 
அற்றாங்கு ஒழுகாது அறம்கண் மாறின்று . பு . இ. பெ . 17 


புறத்திணையியல் - ஒழிபு நூற்பா எண் 21 


365 


பு . இ . பெ . 17 


கரிய பெருந்தடங்கண் வெள் வளைக்கை யாளை 
மரிய கழிகேண்மை மைந்த - தெரியின் 
விளிந்து ஆங்கு ஓழியினும் விட்டு அகலார் தம்மைத் 
தெளிந்தாரில் தீர்வது தீது . 
[ கரிய பெரிய நீண்ட கண்களையுடைய வெள்ளிய வளை 
யல் அணிந்த தலைவியோடு பொருந்திய இல்லறத் தொடர் 
புடைய இளையனே ! உயிர் நீங்கினாலும் தம்மைவிட்டு அகல 
நினையாத தலைவியரை , துறவறத்தில் செல்ல இருப்பாரைப் 
போல , விட்டு நீங்குவது தவறாகும் என்று சான்றோர் கூறிய 


வாறு . 


வீட்ட கலார் தம்மைத் தீர்வது தீது என்பது துறைச் 
செய்தி . ] 

குறுங்கலி : 


நாறு இருங் கூந்தல் மகளிரை நயப்ப 
வேறுபடு வேட்கை வீயக் கூறின்று . 


பு இ . பெ . 18 


பண் அவாம் தீஞ்சொல் பவளத் துவர்ச்செவ்வாய்ப் 
பெண் அவாம் பேர் அல்குல் பெய்வளை - கண் அவாம் 
நன்னலம் பீர்பூப்ப நல்கார் விடுவதோ 
தொன்னலம் உண்டார் தொடர்பு . 


4 . இ. பெ . 18 


[ தலைவியின் பழைய நலத்தை நுகர்ந்த தலைவன் , இன் 
சொல் செவ்வாய் பெண்மை பேரல்குல் பெய்வளை இவற்றை 
உடைய தலைவிதன் நலம் பசலை பாய்ந்து நலிய , அவளை 
விரும்பாது விடுதல் ஏற்றதன்று என்று சான்றோர் கூறிய 


வாறு . 


பாடல் முழுதும் துறைச் செய்தி . 

இவற்றிற்குக் குற்றிசை குறுங்கலி என்று பெயரிடுதல் 
தொல்காப்பியனாருக்கு உடன் பாடன்று என்பர் நச்சினார்க் 
கினியர் . கலி . 99 ) 

21 


366 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 

ஒத்த நூற்பாக்கள் 
வெறியறி சிறப்பின் வெவ்வாய் வேலன் 
வெறியாட்டு அயர்ந்த காந்தளும் உறுபகை 
வேந்திடை தெரிதல் வேண்டி ஏந்து புகழ்ப் 
போந்தை வேம்பே ஆர் என வரூஉம் 
மாபெருந் தானையர் மலைந்த பூவும் 
வாடா வள்ளி வயவர் ஏத்திய 
ஓடாக் கழல் நிலை உளப்பட ஓடா 
உடல்வேந்து அடுக்கிய உன்ன நிலையும் 
மாயோன் மேய மன்பெருஞ் சிறப்பின் 
தாவா விழுப்புகழ்ப் பூவை நிலையும் 
காட்சி கால்கோள் நீர்ப்படை நடுகல் 
சீர்த்தகு சிறப்பின் பெரும்படை வாழ்த்தல் என்று 
இருமூன்று வகையின் கல்லொடு புணர .... .... 

தொல் . பொ . 90 
மாற்றாருங் கூற்றம் சாற்றிய பெருமையும் 
கழிந்தோர் ஒழிந்தோர்க்குக் காட்டிய காஞ்சியும் 
மாய்ந்த மகனைச் சுற்றிய சுற்றம் 
ஆய்ந்த பூசல் மயக்கத் தானும் 
தாமே ஏங்கிய தாங்கரும் பையுளும் 
கணவனொடு முடிந்த படர்ச்சி நோக்கிச் 
செல்வோர் செப்பிய மூதா னந்தமும் 
நனிமிகு சுரத்திடைக் கணவனை இழந்த 
தனிமகள் புலம்பிய முதுபாலையும் 
கழிந்தோர் தேஎத்து அறிபடர் உறீஇ 
ஒழிந்தோர் புலம்பிய கையறு நிலையும் 
காதலி இழந்த தபுதார நிலையும் 
காதலன் இழந்த தாபத நிலையும் 
நல்லோள் கணவனொடு நனி அழல் புகீ இச் 
சொல்லிடை யிட்ட மாலை நிலையும் 
மாய்பெருஞ் சிறப்பின் புதல்வன் பெயரத் 
தாய்தா வரூஉம் தலைப்பெயல் நிலையும் 


புறத்திணையியல் - ஒழிபு நூற்பா எண் 21 


367 


மலர் தலை உலகத்து மரபு நன்கு அறியப் 
பலர்செலச் செல்லாக் காடுவாழ்த்து தொ . பொ . 79 


“ கொடுப்போர் ஏத்திக் கொடா அர்ப் பழித்தலும் ,, 91 


பாலறி மரபின் பொருநர் கண்ணும் . 


75 


< சீர்சால் போந்தை வேம்பொடு ஆரே 
உன்ன நிலையே ஏழக நிலையே 
கழல் நிலை ஏனைக் கல்காண் டல்லே 
கற்கோள் நிலையே கல்நீர்ப் படுத்தல் 
கல் நடு தல்லே கல்முறை பழிச்சல் 
இற்கொண்டு புகுதல் என்பன் னிரண்டும் 
பொதுவியற் பால என்மனார் புலவர் . 


பு. வெ . 10 


. 


11 


1 


முதுபா லையே சுரநடை ஏனைத் 
தபுதார நிலையே தாபத நிலையே 
தலைப்பெயல் நிலையே பூசல் மயக்கே 
மாலை நிலையே முதா னந்தம் 
ஆனந் தம்மே ஆனந்தப் பையுள் 
கையறு நிலைஉளப் படப்பதின் மூன்றும் 
மையறு சிறப்பின் பொதுவியற் பால 
மூதுரை பொருந்திய முதுமொழிக் காஞ்சி 
பெருங்காஞ் சிய்யே பொருள்மொழிக் காஞ்சி 
புலவர் ஏத்தும் புத்தேள் நாட்டொடு 
முதுகாஞ் சிய்யொடு நாடுவாழ்த்து உளப்பட 
மையறு சீர்த்தி வரும் இரு மூன்றும் 
பொய்தீர் காஞ்சிப் பொதுவியற் பால . 
சீர்சால் முல்லையொடு கார்முல்லை என்றா 
தேர்முல் லையொடு நாண்முல்லை என்றா 
இல்லாள் முல்லையொடு பகட்டு முல்லை என்றா 
பால்முல் லையொடு கற்புமுல்லை என்றாங்கு 
இருநான் முல்லையும் பொதுவியற் பால . 


12 


13 


368 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


பு . வெ . 14 , 15 , 16 , 17 


பு. வெ . 18 


முற்றும் 
பாடாண் பகுதியுள் தொல்காப் பியம் முதல் 
கோடாஅ மரபின் குணனொடு நிலை இக் 
கொடுப்போர் ஏத்திக் கொடா அர்ப் பழித்தலும் 
விடுத்தல் அறியா விறல்புரி வாகையுள் 
வாணிக வென்றியும் மல்ல வென்றியும் 
நீள்நெறி உழவன் நிலன்உழு வென்றியும் 
இகல்புரி ஏறொடு கோழியும் எதிர்வன் 
தகருடன் யானை தணப்பில் வெம் பூழொடு 
சிவல்கிளி பூவை செழும்பரி தேர்யாழ் 
இவர் தரு சூதிடை ஆடல் பாடல் 
பிடியென் கின்ற பெரும்பெயர் வென்றியொடு 
உடையன பிறவும் உளப்படத் தொகைஇ 
மெய்யின் ஆர் தமிழ் வெண்பா மாலையுள் 
ஐயன் ஆரிதன் அமர்ந்துரைத் தனவே . 
‘ காட்சி முதலாக் கலவியின் ஒருதலை 
வேட்கையின் புலம்புதல் கைக்கிளை அதுதான் 
கேட்போர் இல்லாக் கிளவிகள் பெறுமே. 

வீர . 106. மேற் 
இறந்த மூப்பும் எய்தா இளமையும் 
சிறந்த காமத்தில் செய்யும் சிதைவும் 
பிறங்குதரு மரபின் பெருந்திணை ஆகும் . 
காந்தள் வள்ளி சுர நடை முதுபாலை 
தாபதம் தபுதாரம் குற்றிசை குறுங்கலி 
பாசறை முல்லை இல்லாண் முல்லை 
என்றிவை பத்தும் அகப்புறம் என்ப . 
கைக்கிளை ஏனைப் பெருந்திணை என்றிவை 
அக்கரம் உணர்ந்தோர் அகப்புறம் என்ப , 
ஆய்ந்த அகப்புறம் ஐயிரண்டும் ஆயுங்கால் 
காந்தள் கலிமடமா ஏறுதல் உள்ளிட்ட 
பத்தும் அகத்தின் புறம் . 

புறத்திணையியல் முற்றும் . 


369 


இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் - புறத்திணையியல் 

நூற்பா முதற்குறிப்பு அகரவரிசை . 
நூற்பாத்தொடக்கம் நாற்பாத்தொடர் எண் பக்கம் 

இயல் நூற்பா எண் 


613-15 


178 


602 


53 


599- 1 


45 


607-9 


116 


609-11 


144 


617- 19 


231 


611-13 


154 


814-16 


207 


618-20 


276 


610-12 


152 


அலைகடல் தானை 
அவற்றுள் , வெட்சிதானே 
ஆன்ற காட்சி 
உழிஞைதானே 
ஏப்புழைஞாயில் 
ஒளியும் ஆற்றலும் 
கருங்கழல் வேந்தன் 
காஞ்சி தானே 
சாற்றாது ஒழிந்தவும் 
தும்பைதானே 
நிரைகோள் கேட்டு 
பாடாண் திணையே 
மண்டமர்க்கு இவர்ந்தோன் 
முடிமிசை உழிஞை சூடி 
வஞ்சிதானே 
வருபடைநோனான் 
வாகைதானே 
வாடாவஞ்சி 
வெட்சியும் உழிஞையும் 
வெட்சி வஞ்சி 
வேந்திடை தெரிதல் 


604- 6 


76 


616-18 


230 


... 


.... 


603- 5 


57 


.... 


608-10 


118 


605 ...- 7 


95 


.... 


615-17 


209 


.... 


612-14 


.... 


176 
97 


606- 8 


601 


3 


52 


... 

..... 


600- 2 


47 


619-21 


278 


47 


370 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் - புறத்திணையியல் 

எடுத்துக்காட்டுப் பாடல் அகரவரிசை 


நூற்பாத்தொடக்கம் 


இயல் நூற்பா எண் பக்கம் 


... 


-... 
.... 


.... 


149 
72 
88 
361 
188 


5 
6 
21 
15 
13 
21 


.... 


163 


19 


4.4 


... 


8 


21 
10 


306 
257 
104 
354 
282 
132 
140 
338 
343 
109 


10 


.. 


10 


அகத்தன ஆர்கழல் நோன் தாள் 
அங்கண்கிணையன் துடியன் 
அங்கையுள் நெல்லி அதன் பயம் 
அஞ்சொல் பெரும்பணைத் தோள் 
அஞ்சுவருதானை அமர் என்னும் 
அடக்கருந்தானை அலங்குதார் 
அடும்புகழ் பாடி 
அணக்கருந்தானையான் 
அணங்குடை நோலைபொரி 
அணிவரும் பூஞ்சிலம்பா 
அந்தணர் சான்றோர் 
அந்தரம் தோயும் அமைஓங்கு 
அந்தழை அல்குலும் 
அம்மென் கிளவி கிளி பயில 
அயர்வொடு நின்றேன் 
அயில் அன்ன கண் புதைத்து 
அரிகொண்ட கண் சிவப்ப 
அருகு ஓடி நீங்காது 
அருவரைத் தலைத்தரும் 
அரும்பிற்கும் உண்டோ 
அருவரை பாய்ந்து இறுதும் 
அலர்முலை அஞ்சொல் 
அவீழ்மலர்க் கோதையர் 
அழலடைந்த மன்றத்து 
அழலவிர் பைங்கண் 
அழுங்கல் நீர் 


.... 


... 


21 
21 
8 


19 
21 


.... 


.... 


6 
21 


271 
328 

93 
362 
215 
310 


.. 


.... 


17 
21 
8 


.... 


8 
19 


111 
105 
256 
80 


6 


எடுத்துக்காட்டு அகரவரிசை 


371 


நூற்பாத்தொடக்கம் 


இயல் நூற்பா எண் பக்கம் 


19 


.... 


.. 


1 .... 


அளந்த திறையார் அகலிடத்து 
அளியகழல் வேந்தர் 
அறாஅ நிலைச்சாடி 
அறிந்தவர் ஆய்ந்தநாள் 
அறியார் வயவர் அகத்து 
அன்று எறிந்தானும் இவனால் 
அனைய அமருள் அயில்போழ் 


17 
5 
8 
10 
10 


250 
227 

64 
104 
137 
129 
186 


-eas 


15 


.. 


... 


13 
19 


15 


ஆடல் அமர்ந்தான் அமர் 
ஆடல் அமர்ந்தான் அடி 
ஆடு அரவம்பூண்டான் 
ஆம் இனி மூப்பும் 
ஆம்பல் நுடங்கும் அணிவளையும் 
ஆயபெருமை அவிர்சடை 
ஆயாது அறிவு அயர்ந்து 
ஆயும் அடுதிறலார்க்கு 
ஆவும் ஆன் இயல் பார்ப்பன 
ஆவூர் எறிந்து நிரையொடு 
ஆழவிடுமோ அலரொடு 
ஆளிமணிக்கொடி 
ஆள் அமர்வெள்ளம் 
ஆற்றின் உணரின் அருள் 
ஆனாவயவர்முன் ஆட 


21 
21 
21 
17 


168 
268 
147 
203 
358 
317 
317 
223 
55 
89 
353 
74 
87 
316 
169 


4 


6 
21 
5 


.... 


.... 


6 
21 
13 


- 


இகலே துணையா 
இடம்படு ஞாலத்து 
இணரார் நறுங்கோதை 


21 
21 


68 
310 
337 


.. 


. 


.... 


372 இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
நூற்பாத்தொடக்கம் 

இயல்நூற்பா எண் பக்கம் 
இந்திரன் என்னின் 

19 

247 
இம்மூவுலகின் இருள் 

15 192 
இயவர்புகழ 

8 114 
இரவு ஊர் எறிந்து 

6 89 
இருநிலமருங்கின் 

6 82 
இலநாம் உரைப்பதன்கண் 

21 329 
இளமை நிலை தளர 

21 318 
இளிகொண்ட தீஞ்சொல் 

5 71 
இறுமுறை எண்ணாது 

5 72 
இறுவரை வீழ இயக்கற்று 

13 170 
இறையே இறந்தன எல்வளை 

21 350 
இன்தொடை நல்லிசையாழ் 

19 260 
இன்று இப்படரோடு 

21 

357 
இன்று பகலோன் இறவாமுன் 

17 220 
இன்னர் எனவேண்டா 

8 

108 
இன்னா சொகினம் 

21 314 


-- 


... 


... 


.... 


ஈண்டி எருவை இறகு உளரும் 
ஈண்டு அரில் சூழ்ந்த 


.. 


19 


... 


255 
148 


.... 


.... 


17 
21 


... 


உணங்கு புலவு அறா 
உய்த்தல் பொறுத்தல் ஒழிவின்று 
உய்ந்து ஒழிவார் 
உரவு எரி வேய்ந்த 
உரவு ஒலிமுந்நீர் 
உரைப்பின் அது வியப்போ 
உலவா வளம் செய்தான் 
உவன் இன்று உறு துயரம் 
உவன் தலை என்னும் 
உழிஞை முடிபுனைந்து 
உழுது பயன் கொண்டு 


5 
21 
21 
6 


218 ) 
322 

67 
308 
338 

84 
189 
138 
221 
126 
100 


15 
10 


17 


10 
15 


... 


எடுத்துக்காட்டு அகரவரிசை 


373 


இயல் நூற்பா எண் பக்கம் 


நூற்பாத்தொடக்கம் 
உளைத்தவர் கூறும் உரை 
உள்ளத்து அவலம் பெருக 
உள்ளம் உருக ஒளி வனையும் 
உறுசுடர் வாளோடு 
உறையார் விசும்பின் 


21 
21 
21 
13 
15 


363 
358 
340 
164 
202 


... 


.... 


ஊ 


... 


ஊக்கம் முரண் மிகுதி 
ஊடிய ஊடல் அகல 
ஊதை உளர ஒசிந்து 
ஊழி தோறூழி தொழ 
ஊறின்று உவகையுள் வைக் 


10 
19 
21 
21 


128 
272 
319 
25 
199 


1 . 


15 


.0 


எ 


.. 


. 


எங்கணவன் எங்கணவன் 
எண்ணின் இகல் புரிந்தோர் 
எண்ணின் இடர் எட்டும் 
எம் கண் மலர் 
எம் சொல் எதிர்கொண்டு 
எம்மனையாம் மகிழ 
எழுஅணி சிறார் 
எழுதுஎழில் மாடத்து 
எழுதுஎழில் மார்பம் எனக்கு 


13 
21 
19 
10 
19 
21 


172 
311 
254 
140 
262 
302 

65 
139 
346 


.... 


.. 


5 


.... 


10 


... 


21 


.... 


15 


10 


ஏந்துவாள் தானை இரிய 
ஏவல் இகழ்மறவர் 
ஏற்றுவலன் உயரிய 
ஏற்றூர்தியானும் 


200 
133 
245 
247 


19 
19 


23 


ஐந்துகதியும் 
ஐயம் களைந்திட்டு 
ஐயவிசிந்தி நறை புகைத்து 


21 
17 
17 


330 
217 
225 


T 


374 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


நூற்பாத்தொடக்கம் 


இயல் நூற்பா எண் பக்கம் 


ஒட்டியார் எல்லாம் 
ஒலிமணித்திண்தேர் 
ஒல்லொலி நீர் ஞாலத்து 
ஒள்வாள் அமருள் 
ஒள்வாள் மறவர் உருத்து 
ஒள்வாள் மலைந்தார்க்கும் 
ஒன்றில் இரண்டு ஆய்ந்து 
ஒன்றியவர் நாடு 
ஒன்னா முனையோர்க்கு 


21 
21 
15 
19 
11 
5 


329 
330 
195 
249 
151 

71 
264 
141 
216 


19 
10 
17 


.. 


349 


ஓங்கிய வேலான் பணியவும் 
ஓடுக கோல்வளையும் 
ஓதம் கரை தவழ்நீர் 
ஓர் உயிராக உணர்க 


21 
21 
15 
21 


347 
190 
312 


க 


21 

6 
17 
5 
13 
21 
21 


328 

88 
228 

62 
167 
339 


கஞ்சுகம் வாய்த்த 
கடல்புக்கு மண் எடுத்த 
கடிகமழ் வேலி 
கடிமனைச்சீறூர் 
கடுங்கண் மறவன் 
கடை நின்று காமம் 
கணன் ஆர்ந்து உவப்ப 
கண்டான்மலைந்தான் 
கண்டு களித்துக்கயல் 
கதிர் ஓடை வெல்களிறு 
கயக்கிய நோய்வாய் 
கயல்கூடுவாள் முகத்தாள் 


... 


.... 21 


.... 


21 
10 
15 
21 


305 
326 
352 
127 
204 
360 


.... 


எடுத்துக்காட்டு அகரவரிசை 


375 


இயல் நூற்பா எண் பக்கம் 


.. 


21 
19 
17 
21 
19 

8 
21 


.... 


21 
21 


6 


நூற்பாத்தொடக்கம் 
கரியபெருந்தடங்கண் 
கருங்கழல் வெண்குடை 
கருந்தலையும் வெண்ணிணமும் 
கருந்தடங்கண் வண்டாக 
கரும்பகடும் செம்பொன்னும் 
கரும்பொடு காய்நெல் 
கலந்தவனைக் கூற்றம் 
கல்அருவி ஆடி 
கல்என் நீர்வேலி 
கல்கெழு சீறூர் 
கல் நவில்தோளானை 
கல் நின்றான் எந்தை 
கவலை மறுகில் 
கவ்வை நீர்வேலி 
கவ்வை பெருக 
கழகத்து இயலும் 
கழுது ஆர் பறந்தலை 
கழுவொடு பாகர் கலங்காமல் 
களமர் கதிர்மணி 
கற்பின் விழுமியது இல்லை 
கற்பொறியும் பாப்பும் 


21 
15 
15 


365 
257 
222 
334 
258 
113 
309 
336 
322 

90 
339 
198 
193 
227 
335 
331 
182 

91 
110 
174 
135 


.... 


.... 


17 


.... 


21 
21 
13 


* . 


6 


... 


8 


.... 


13 
10 


... 


90 


கா 
காட்டகம் சென்று 
காடு கனலக் கனலோன் 
காடும் கடுந்திரை 
காணில் அரனும் களிக்கும் 
காதல் பெருகிக்களிசெய்ய 
காம நெடுங்கடல் 
காய்ந்து கடுங்களிறு 
கார்கருதி நின்றதிரும் 


6 
21 
21 

5 
21 
21 
13 
13 


305 
325 

74 
351 
347 
166 
161 


376 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


நூற்பாத்தொடக்கம் 


இயல்நூற்பா எண் பக்கம் 


6 


80 
165 


... 


-... 


காலார் கழலார் 
காலான் மயங்கி 
காலை முரசும் மதில் இயம்ப 
காவல் அமைந்தான் 
கான்படு தீயின் கலவார் 
கான்யாறு தழிஇய 


13 
10 
15 
8 


137 
186 
112 
96 


. 


7 


கிளை ஆய்ந்துபண்ணிய 


13 


169 


... 


21 
15 


.... 


15 
21 
21 
13 
10 


.... 


... 


.... 


குடவரை ஏந்திய 
குடிப்பிறப்பு அடுத்து 
குடிப்பிறப்புக்கல்வி 
குடை அலர் காந்தள் 
குடைவரை ஏந்திய 
குந்தம் கொடுவில் 
குருகு பெயரிய குன்று 
குருந்தம் ஒசித்த ஞான்று 
குரும்பைவரி முலை மேல் 
குரை அழல் மண்டிய 
குலாவும் சிலையார் 
குவளை நெடுந்தடங்கண் 
குளிறு முரசம் குணில் 
குளிறு முரசினான் கொண்டான் 


327 
196 
196 
300 
326 
164 
130 
247 
340 
115 
216 
332 
109 
132 


19 
21 
8 


... 


17 
21 

8 
10 


கூடி முரசு இரங்க 
கூடிய கொண்கன் குறுக 
கூற்றினத்தன்னார் 


8 
21 
5 


107 
351 
66 


... 


எடுத்துக்காட்டு அகரவரிசை 


377 


நூற்பாத்தொடக்கம் 


இயல்நூற்பா எண் பக்கம் 


கேள்வி மறையோர் கிளை 


19 


253 


கை 


கைகால் புருவம் கண் 


21 


332 


கொ 


19 
15 
19 


19 


5 . 


6 


கொங்கலர் கோதை 
கொங்கு அலர் தார் மன்னரும் 
கொங்கு அவிழ் ஐம்பால் 
கொடிபடு முத்தலை 
கொடுவரி கூடி 
கொடைத்தொழில் எல்லாம் 
கொட்கும் நிமிரும் 
கொய்தார மார்பின் 
கொலை ஆனாக் கூற்றம் 
கொலைவில் புருவத்து 
கொல்களிறு ஊர்வர் 
கொன்று உருத்த கூர்வேல் 
கோடுஉயர் வெற்பின் 


17 
21 
17 
19 
21 
17 
10. 


264 
201 
263 
265 
68 
92 
224 
321 
222 
260 
301 
224 
136 


கோ 


கோடும்வயிரும் இசைப்ப 
கோள்வாய் முதலைய 


10 
10 


141 
134 


coem 


கௌ 


கௌவை பெருக 


21 


335 


சங்கும் கருங்கோடும் 


82 


.... 


48 


378 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


நூற்பாத்தொடக்கம் 


பயல் நூற்பா எண் பக்கம் 


சில்வளைக்கைச் செவ்வாய் 
சிறந்தது இது என்று 


19 
15 


261 
202 


சீர்மிகு நல்லிசை பாடி 


... 21 


325 


சு 


10 


.... 


சுடுமண் நெடுமதில் 
சுற்றிய சுற்றம் உடன் 


135 
110 


8 . 


.... 


.... 


சூடியவான் பிறையோய் 
சூடினான் வாகைச்சுடர்த்தெரியல் 
சூழ்கதிர்வான் விளக்கும் 
சூழ்ந்த நிரைபெயர் 


18 
15 
19 
5 


268 
185 
254 
69 


... 


.ors 


செ 


10 


செங்கண் மறவர் சினம் 
செங்கண் மழவிடையின் 
செயிர்க்கண் இகழாது 
செருமலி வெங்களத்து 


.... 


8 
15 
13 


136 
102 
194 
165 


சொ 


சொல்லும் சுவட்டவர் 


.... 


21 


.... 


328 


சோ 


சோலைமயில் அன்னாள் 


21 


312 


த 


தண்டா விருப்பினள் 
தண்தார் அளியவாம் 


5 
21 


70 
364 


எடுத்துக்காட்டு அகரவரிசை 


379 


நூற்பாத்தொடக்கம் 


இயல் நூற்பா எண் பக்கம் 


8 


.... 


.... 


தமருள் தலையாதல் 
தளர் இயல் தாய் 
தன்கண் அளி அவாய் 
தன் நிழலோர் எல்லோர்க்கும் 


13 
21 
19 


105 
166 
342 
163 


தா 


SIR . 


17 


தாங்கன்மின் தாங்கன் மின் 
தாங்கிய கேளொடு தானும் 
தாமரைமேல் வைகிய 
தாய் அன்னான் தார்விலங்கி 
தாழ் ஆரமார்பினான் 
தாள் தாழ் தடக்கை 


21 
21 
8 


149 
220 
334 
315 
106 


.... 


8 


தி 


21 


323 


திங்கள் விளங்கும் 
திருநுதல் வேர் அரும்பும் 


21 


335 


297 


தீர்த்த நீர் பூவொடு 
தீர்ந்து வணங்கித் திறை 
தீண்டியும் கண்டும் பயிற்றியும் 


10 
21 


139 
321 
251 


191 


துன்னருந் தானைத்தொடு 
துன்னருந்துப்பின் தொடுகழலார் 


21 
17 


302 
217 


... 


தே 


தெம்முனை தேயத்திறல் 
தெரிவு இன்றி ஊடத்தெரிந்து 
தெருவீன் அலமரும் 


17 
21 
19 


219 
353 
261 


. 


380 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


நூற்பாத்தொடக்கம் 


இயல் நூற்பா எண் பக்கம் 


தோ 


21 


... 


தொடிமணித்தோள் ஆடவர் 
தொடை விடை ஊழா 


301 
195 


15 


தோ 


தோடு அலர் தார் யானும் 


.... 


21 


343 


.. 


ந 


. 


நகை அமர் ஆயம் நடுங்க 
நடுங்கி நறுநுதலாள் 


17 
21 


223 
356 


.... 


நல்கு எனின் நாமிசையாள் 
நல்வளை ஏக நலம் தொலைவு 


19 
21 


270 
344 


19 
19 


265 
244 


6 


நாடிய நட்புப்பகை செலவு 
நாட்டிய வாய்மொழி 
நாப்புலவர் சொல்மாலை 
நாவல் பெரிய ஞாலத்து 
நாவாயும் தோணியும் மேற்கொண்டு 
நாளும் புள்ளும் கேளா 


10 
10 
5 


86 
142 
134 
65 


.... 


... 


ரி 


8 


93 


10 . 


10 
5 


- 


நித்திலம் செய்பட்டமும் 
நிரைபொறி வாயில் 
நிலையும் நிரையும் 
நின்ற புகழொடு நீடுவாழ்க 
நின்ற புகழ் ஒழிய நில்லா 
நின்று நிலமிசையோர் 


19 


133 

67 
259 
131 
816 


... 


10 
21 


எடுத்துக்காட்டு அகரவரிசை 


381 


நூற்பாத்தொடக்கம் 


இயல் நூற்பா எண் பக்கம் 


Sin 


நீர்பலகால் மூழ்கி 
நீர்மலி கண்ணொடு 


15 
... 21 


192 
307 


5 


21 


நுடங்கு அருவி ஆர்த்து 
நெடிபடு கானத்து 


348 
64 


5 


6 


10 


நெடுநிலை ஆயத்து 
நெய் அணிக செவ்வேல் 
நெய்கொள் நிணம் 
நேராரம் பூண்ட நெடுந்தகை 
நேரார்படையின் நிலைமை 


82 
126) 
323 
107 
171 


21 
8 


.... 


... 


13 


ப 


.... 


.... 


.... 


*... 


பகடு வாழ்க என்று 
பகைவர் கொண்ட படுமணி 
படை நவின்ற பல்களிறும் 
பணையாய் அறை முழங்கும் 
பண் அவாம் தீஞ்சொல் 
பரிசை பலகடந்து பற்றார் 
பருக்காழும் செம்பொன்னும் 
பருதி செல்வானம் பரந்து 
பல உரைத்துக் கூத்தாடி 
பலிபெறு நன்னகரும் 


15 

6 
191 
21 
21 
11 
19 
17 
21 
8 


203 

91 
259 
348 
365 
150 
252 
220 
362 
106 


... 


பாயினார் மாயும் வகையால் 
பாய்ந்தும் எறிந்தும் படிந்தும் 
பாலை படுமலை பண்ணி 


21 
21 


147 
327 
331 


382 


இலக்கண விளக்கம் பொருளதிகாரம் 


நூற்பாத்தொடக்கம் 


இயல்நூற்பா எண் பக்கம் 


15 


... 


6 


பிடித்து ஆடி அன்ன 
பிணங்கு அமருள் பிள்ளை 
பிள்ளை கடுப்பப் பிணம் 
பிறை புரை வாள் நுதல் 


188 
87 
84 
341 


6 
21 


- 


பீ 


பீடு உலாம் மன்னர் நடுங்க 


8 


113 


... 


புகழ் ஒழிய வையகத்து 
புரிவின்றி யாக்கைபோல் 
புரிவொடு நாவினால் பூவை 
புலிக்கணமும் சீயமும் 
புல்மேய்ந்து அசைஇ 
புல்லார் நிரைகருதியாம் 
புல்லார் புகலொடு போக்கு 
புனையும் பொலம்படை 


21 
15 
21 
6 
5 
5 
10 
21 


314 
197 
330 
83 
69 
73 
130 
320 


... 


பூங்கண் நெடுமுடிப் பூவைப்பூ 
பூந்தாமரையில் பொடித்து 
பூவைவீரியும் புதுமலரின் 
பூவொடு நீர் தூவி 


19 
19 
19 
21 


288 
256 
245 
804 


.... 


பெ 


- 


பெண்மேல் நலிவு 
பெருமட நோக்கின் 
பெரும்பணை மென்தோள் 
பெரும்பூண் சிறுதகை 


21 
21 
21 
15 


342 
337 
859 
199 


எடுத்துக்காட்டு அகரவரிசை 


383 


நூற்பாத்தொடக்கம் 


இயல் நூற்பா எண் பக்கம் 


பை 


பைந்தொடிமேல் உலகம் 


21 


308 


.... 


பொ 


பொய் அகல நாளும் புகழ் 
பொய்இல் புலவர் புரிந்து 
பொறிமயில் ஆலின 


21 
21 


88 
318 
359 


போ 


. 


போர்க்குப் புணைமன் 
பௌவம் பணைமுழங்க 


17 
8 


225 
103 


ம 


.... 


19 
8 


... 


.... 


13 
5 
21 
15 
10 
21 
10 


.... 


மங்குல் மனம்கவர் 
மடங்கலில் சீறி 
மண்டு அமர்த்திண்தோள் 
மண்டும் எரியுள் மரம் 
மண்பதன் நோக்கி 
மதியேர் நெடுங்குடை 
மயங்காத தார்ப் பெருமை 
மயங்கி மகிழ் பெருக 
மயில் கணத்தன்னார் 
மருப்புத் தோளாக மழவிடையில் 
மலைபடு சாந்தம் மலர் 
மல்லாடு தோளான் அளி 
மற்கொண்ட திண்தோள் 
மன்மேல் வரும் என 
மன்னர் மடங்கல் 
மாட்டிய பிள்ளை மறவர் 


... 


269 
114 
175 
63 
326 
187 
129 
352 
131 
167 
270 
344 
366 
216 
243 
86 


13 
191 


21 


21 


17 
19 


S. 


6 


3841 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
நூற்பாத்தொடக்கம் 

இயல்நூற்பா எண் பக்கம் 


S. 


மாண் நலம் கொள்ளும் 
மாயவன் மாயம் அதுவால் 
மாலை துயல மணி எறிந்து 


21 
19 
21 


363 
266 
306 


.... 


.... 


மிகத்தாய செங்குருதி 
மிகை அணங்கு மெய்நிறீஇ 
மின்னார் சினம் சொரிவேல் 


11 
21 


149 
304 
163 


13 


Pro 


من 


... 


முந்தத்தான் மாவொடு 
முந்தை முதல்வர் 
முல்லைக்குத் தேரும் 
முற்றாமுலையார் முயங்க 
முன்புறம் தான்காணும் 
முன்னர் முரசு இரங்க 
முன்னரும் பின்னரும் 


21 

5 
19 
21 
21 

8 
13 


313 

73 
248 
349 
319 
103 
170 


- .. 


மூ 


மூவரும் நெஞ்சமர முற்றி 


15 


191 


மே 


19 


மேலார் இறை அமருள் 
மேவார் உயிர் உணங்கமேல் 

மொ 


249 
85 


8 


மொய் அகத்து மன்னர் 
மொய் அணல் ஆநிரை 

மௌ 
மௌவல் விரியும் மணம் 


13 
5 


168 
70 


21 


324 


எடுத்துக்காட்டு அகரவரிசை 


385 


நூற்பாத்தொடக்கம் 


இயல் நூற்பா எண் பக்கம் 


.... 


யாமே பகுத்திடல் வேண்டா 
யாம் உயங்கும் மென் முலை 
யானை தொடரும் கொடிபோல 


6 
21 
21 


91 
350 


... 


.... 


354 


189 
332 

81 
197 
269 


.... 


IN 


... 


வஞ்சம் இல்கோலானை வாழ்த்தி 
வண்டு உறையும் கூந்தல் 
வந்தநீர் காண்மின் என்று 
வந்த படைநோனாள் 
வயங்கு உளை மான் தென்னன் 
வயிர்மேல் வளைஞரல 
வரிசை கருதாது வான்போல் 
வரிப்பந்து கொண்டு ஒளித்தாய் 
வளிதுரந்தக் கண்ணும் 
வளையும் வயிரும் ஒலிப்ப 
வள்வு ஆய்ந்து பண்ணுக 


15 
21 

6 
15 
191 
13 
19 
19 
19 
11 
21 


162 
248 
272 
251 
148 
357 


.... 


15 
13 


.... 


வாடை நலிய வடிக்கண்ணாள் 
வாளை பிறழும் கயம் கடுப்ப 
வாள் அமரின் முன் விலக்கி 
வாள் நாட்கொளலும் 
வாள் புகா ஊட்டி 
வானத்து இயலும் மதி 
வானம் இறைவன் படர் ந்தென 


21 
10 
21 
21 
13 


194 
171 
303 
127 
307 
360 
174 


வி 


விட்டிடில் என் வேந்தன் 
வீட்டில் கிளி நால்வாய் 


17 
19 


221 
254 


49 


386 


லக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


நூற்பாத்தொடக்கம் 


இயல் நூற்பா எண் பக்கம் 


... 


.... 


விண்வேண்டின் வேறாதல் 
விலங்குநர் ஈங்கு இல்லை 
வில் நவில் தோளானும் 
வில் முன்கணை தெரியும் 
வில்லார் குறும்பிடை 


19 
21 
15 
15 
17 


250 
355 
200 
198 
218 


. 


.... 


வீ 


வ] 


வீடு உணர்ந்தோர்க்கும் 


8 


... 


... 


111 


வெ 


.. 


வெங்கண் முரசு அதிரும் 
வெங்குருதி மல்க 
வெந்தொழில் கூற்றமும் 
வெய்ய நெடிது உயிரா 
வெய்யோன் கதிர்விரிய 
வெல்புரவி பூண்ட விளங்கு 
வெல்பொறியும் நாடும் 
வெள் வாள் கருங்கழல்கால் 
வெள்ளம் போல் தானை வியந்து 
வெள்ளிமுளைத்த விடியல் 
வெறிகொள் அறை அருவீவேங்கடம் 


13 

6 
13 
21 
19 
19 
13 
10 
15 
19 
19 


172 

83 
173 
361 
252 
258 
161 
128 
191 
255 
267 


... 


1 . 


... 


வே 


21 


.... 


வேட்டவை எய்தி விழைவு ஒழிதல் 
வேண்டார் பெரியர் 
வேண்டுதியால் நீயும் 
வேந்து ஆர்ப்ப வெஞ்சமத்து 
வேயுள் விசும்பு 


341 
303 
267 
313 
201 


19 
21 
15 


. 


வை 


வையமகளை அடிப்படுத்தாய் 


19 


244 


... 


387 


புறத்திணையியல் - உரைமேற்கோள் நூற்பாக்கள் முதற்குறிப்பு 

அகரவரிசை 


நூற்பாத்தொடக்கம் 


நூல் 


இயல் எண் பக்கம் 


ஆங்கனம் உரைப்பின் 


பன் . பட . 


2 


48 


4 . 


ஆன்ற சிறப்பின் 


பன் . பட . 


.... 


1 


46 


.... 


கட்டில் நீத்த பால் 


தொல் . 


1 


46 


.... 


பு . வெ . 


21 333 


காட்சி ஐயம் துணிவே 
காண்டல் நயத்தல் 


4. வெ . 


21 338 


.... 


காமம் நீத்த பால் 


தொல் . 


--- 


46 


. 


கைக்கிளை முதலா 


தொல் . 


2 


... 


.... 


48 


சீர்செலவழுங்கல் 


பு . வெ . 


.... 


21 355 


.0 .. 


தன்னுறு தொழிலே 


பன் . பட . 


4 


55 


பல்லமர் செய்து 


பன் . பட . 


.... 


48 


.... 


வேட்கை முந்துறுத்தல் 


4 வெ . 


.... 


21 345 


.. 


388 


உரைவிளக்க ஒத்த நூற்பா முதலியவற்றின் 


அகரவரிசை 


தொடக்கம் 


இயல் நூற்பா எண் 


நூல் பக்கம் 


11 


3 


அகத்தோன் செல்வமும் 
அகத்தோன் வீழ்ந்த 
அகப்பொருள் புறப்பொருள் 
அடுத்தூர்ந்தேத்திய 
அதிரப்பொருவது 
அமரர்கண் முடியும் 
அரவம் எடுத்தல் 
அறுவகைப்பட்ட 
அனைக்குரி மரபின் 


2 
19 
2 
19 

8 
15 
3 


தொல் . 151 

53 
தொ . வி . 51 
தொல் . 273 

மு . வீ . 52 
தொல் . 273 

வீர . 116 
தொல் . 205 


53 


6 
21 


ஆபெயர்த்துத் தருதல் 
ஆய்ந்த அகப்புறம் 
ஆரமர் ஓட்டல் 
ஆற்றும் அகமே புறமே 


89 
வீ . மேற் 368 
தொல் . 90 , 94 

வீர . 50 


6 
2 


இயங்குபடை அரவம் 
இரைந்து பகைவரோடு 
இறந்த மூப்பும் 


8 
2 
21 


தொல் .115 

மு. வீ . 52 
வீ மேற் . 368 


உழிஞைஓங்கிய 


10 


4. 143 


ஊ 


ஊரொடு தோற்றமும் 


19 


தொல் . 273 


ஏற்றும் முதுபாலை 


2 


வீர , 51 


ஒத்த வற்பா 


அகரவரிசை 


389 


தொடக்கம் 


இயல் நூற்பா எண் 


நூல் 


பக்கம் 


ஓ 


ஒருப்பாடு நற்சொல் 


5 


வீர . 75 


ஓடாப் படை ஆண்மை 


6 


95 


கட்டில் நீத்த 
கணையும் வேலும் 
கதமலி கரந்தை 


1 
13 
6 


தொல் . 46 

175 


பு 94 


17 
21 


பு. 229 


காஞ்சிகாஞ்சி அதிர்வே 
காட்சிஐயம் 
காட்சி முதலா 
காண்டல் நயத்தல் 
காந்தள் வள்ளி 
காமப்பகுதி 
காமருதன் அரண் 


பு . 333, 368 
வீ . மேற் . 368 

பு. 338 , 368 
வீ . மேற் . 368 

தொல் , 273 


19 


2 


மு . வீ. 52 


கு 


10 


குடையும் வாளும் 
குழவி மருங்கினும் 


தொல் . 143 

273 


19 


கூதிர்வேனில் 


15 


1 


205 


கை 


கைக்கிளை ஏனை 


21 


வீ . மேற் . 368 


கோ 


கொடுப்போரேத்தி 
கொடிநிலை கந்தழி 
கொள்ளார் தேஎம் 
கொற்றவள்ளை 


21 
19 
10 
8 , 19 


தொல் . 367 
தொல் . 173 

142 
106 , 273 


சிறந்த நாளணி 


19 


258 


390 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


தொடக்கம் 


இயல்நூற்பா எண் 


தூல் 


பக்கம் 


21 


4. 367 


சீர்சார்போந்தை 
சீர்சால் முல்லையொடு 
சீர்சால் வாகை 
சீர்செலவு அழுங்கல் 


15 
21 


பு . 206 


பு . 355 , 368 


செ 


செவியுறைதானே 


19 


தொல் . 262 


தா 


தாவில் நல்லிசை 
தானையானை குதிரை 


18 


274 
175 


13 


துன்னருங்கடும் போர் 


13 


4. 176 


தே 


தெண்ணீர் அடுபுற்கை 


21 


குறள் . 324 


நா 


நாற்குலப்பக்கமும் 
நான்மறையாளன் 


15 
18 


வீர . 207 
சிலப் , 230 


SD 


நிலைப்பாழி கோளொடு 
நிலையாமை வாழ்த்து 


131 
17 


வீர . 176 

229 


நு 


நுவலருங்காப்பின் 


11 


பு . 51 


2 


மு . வீ . 52 


பகைவர் அரணை 
பகைவர் கவர்ந்த 
படை இயங்கு அரவம் 
பண்புறவருடம் 


3 . 


தொல் . 75 

223 


17 


பா 


62 


பாடல்சான்ற 
பாடாண் பகுதியுள் 
பாடாண்பாட்டே 
பாலறிமரபின் 


5 
21 
19 
21 


பு . 368 


274 
தொல் . 367 


391 


ஒத்தநூற்பா - அகரவரிசை 
தொடக்கம் 

இயல்நூற்பா எண் 


நால் 


பக்கம் 


பு 


புகட்சி பரவல் 
புறத்திணை அகத்திணை 


19 
2 


வீர . 275 
மு . வீ . 51 


போ 


2 


போகிப்பகைவர் 
போக்கருமரபின் 


52 
இ . வி . 46 


1 


ம 


மடுத்தவாய் எல்லாம் 
மறங்கடைக் கூட்டிய 


21 
6 


குறள் 322 
தொல் 93 


மா 


21 


மணிமே . 324 
தொல் . 366 


11 


மாதவர் நோன்பும் 
மாற்றருங் கூற்றம் 
மாற்றார் ஓட 
மாற்றார்மேற்செலல் 


2 


மு. வீ . 52 


52 


1 


ما 


முதுபாலையே சுரநடை 


21 


4. 367 


மூதுரைபொருந்திய 


21 


367 


மெ 


மெய்ப்பெயர் மருங்கின் 


19 


தொல் . 273 


வ 


273 


வழக்கொடு சிவணிய 
வழங்கியல் மருங்கின் 


1 , 


, 273 


வாடாவஞ்சி வஞ்சி அரவம் 


8 


4. 115 


வீறின்மையின் 


12 


சிந்தா . 153 


392 


இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 


தொடக்கம் 


இயல் நூற்பா எண் 


நால் பக்கம் 


வே 


வீர . 51 


மு . வீ . 52 


வெட்சிகரந்தை 
வெட்சிகரந்தை வஞ்சி 
வெட்சிதானே 
வெட்சி முதலா 
வெட்சிவெட்சி அரவம் 
வெறி அறிசிறப்பின் 
வென்றவாளின்மண் 


2 
4 
2 
5 
21 
10 


தொல் . 57,75 
வீ . மேற் 51 

75 
தொல் 366 

140 


வே 


வேட்கை முந்துறுத்தல் 
வேந்தன் சிறப்பு 
வேந்துவிடுமுனைஞர் 
வேளாண் மாந்தர்க்கு 


21 
10 

4 
15 


பு . 345 , 368 

வீர . 144 
தொல் . 57 
தொல் . 191 


393 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் - புறத்திணையியல் 

துறை அகரவரிசை 
துறைப்பெயர் 

தொடர்நூற்பா எண் பக்கம் 


10 
10 


.... 


15 
21 


- 


133 
136 
137 
141 
188 
301 
300 
300 
128 
194 
186 


- 


போந்தை 


. 


.... 


10 
15 


11 


146 


அகழிப்புறத்திறுத்தல் 
அடலகற்றுழிஞை ( அகத்துழிஞை) 
அடலகற்றுழிஞைப்பக்கம் 
அடிப்பட இருத்தல் 
அடுகளம் வேட்டல் ( களவேள்வி ) 
அடையாளப்பூ 
அடையாளப்பூ 
அடையாளப்பூ - வேம்பு 
அரச உழிஞை 
அரச முல்லை 
அரச வாகை 
அரணம் காப்போர் நொச்சிப்பூப் 

புனைபுகழ்ச்சி 
அரிவைக்கு அவள் துணை பாண் 

வரவு உரைத்தல் 
அருஞ்சமர் வீலக்கல் 
அருமுனைமுரித்த முன்னிருப்பு 
அருளொடு நீங்கல் 
அல்லிடைச்செல்பவள் செல்வகை 

தெரித்த பெருந்திணை 
அழிந்த நொச்சி 
அழிபடை தாங்கல் 
அவீப்பலி கொடுத்தல் 
அவைய முல்லை 
அறிவன் வாகை 
அறுவகைப்பட்ட பார்ப்பனப் பக்கம் 


21 


.... 


6 


361 

89 
228 
204 


17 


15 


19 


.... 


11 


Dr .. 


15 


.... 


289 
149 
150 
202 
195 
192 
189 


11 


... 


.... 


50 


394 இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
துறைப்பெயர் 

தொடர்நூற்பா எண் பக்கம் 


ஆகோள் 


5 
17 


... 


D. 


13 


21 


.... 


ஆஞ்சிக்காஞ்சி 
ஆஞ்சிக்காஞ்சியின் பக்கம் 
ஆடவர் விறல் மிகுத்து எதிர் தல் 
ஆடல் வென்றி 
ஆண்பாற் கிளவி 
ஆபெயர்த்துத்தருதல் 
ஆள் எறிபிள்ளை 
ஆள்விளை வேள்வி 
ஆனந்தப்பையுள் 


68 
226 
227 
216 
332 
360 
88 
84 
259 
314 


.... 


6 


.. 


... 


19 
21 


15 
19 


... 


. 


21 


.... 


இகல்முனை வாகைசூடல் 
இயன்மொழி வாழ்த்து 
இயன்மொழிவாழ்த்தின் பக்கம் 
இரவுத்தலைச்சேறல் 
இரவு நீடுபருவரல் 
இருமூன்றுமரபின் ஏனோர் பக்கம் 
இருவரும் தபுநிலை (இருவர் தலைவர் தபுதி ) 
இல்லவை நகுதல் 
இல்லாண் முல்லை 
இவுளிமறம் 
இற்கொடுபுகுதல் 


185 
248 
249 
348 
342 
190 
166 
349 


D .. 


15 
13 
21 


.... 


. 


11 
21 


321 
148 ) 
307 


உட்கோள் 
உண்டாட்டு 
உயிர்வேள்வி வேட்டல் 
உரைகேட்டு நயத்தல் 


21 335 , 339 

5 , 6 71 , 91 
13 

173 
21 353 


புறத்திணைதுறை 


அகரவரிசை 


395 


துறைப்பெயர் 


தொடர் நூற்பாஎண் பக்கம் 


.... 


.... 


உழபுல வஞ்சி 
உழவன் வென்றி 
உழுது வித்திடுதல் 
உவகைக் கலுழ்ச்சி 
உறுகொடை 
உன்ன நிலை 


8 
21 
10 
13 
5 
21 


109 
326 
139 
173 

71 
301 


... 


.... 


ଅ IT 


21 


ஊடலுள் நெகிழ்தல் 
ஊர்கொலை 
ஊர்ச்செரு 


353 
68 


5 


11 


147 


எ 


10 


எயில் கொளக்குறித்த உழிஞை 
எயில்மிசை அழிந்த நொச்சி 
எயிற் பாசி 
எயிற்போர் 
எருமை மறம் 


10 
11 
13 


126 
149 
135 
149 
167 


.... 


10 


.... 


135 
135 


10 


.... 


13 


21 


. 


ஏணி சார்த்துதல் 
ஏணியின் இவர் எயிற்பாசி 
ஏம் எருமை 
ஏழ்க நிலை 
ஏழக நிலைப்பக்கம் 
ஏறாண் முல்லை 
ஏறுகொள்வென்றி 
ஐயம் 
ஒருதனி நிலை 
ஒளியும் ஆற்றலும் ஈகையும் அளியும் 

ஆய்ந்தினி துரைத்தல் 


167 
302 
303 
198 
327 
334 
111 


15 
21 


S000 


8 


.... 


19 


243 


396 இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
துறைப்பெயர் 

தொடர்நூற்பாஎண் பக்கம் 


13 


Dos . 


ஒள்வாள் அமலை 
ஒற்றினாகிய வேய் 


171 
66 


5 


8 


ஓடாப்படை இயங்கு அரவம் 
ஓம்படை நிலை 


103 
264 


19 


கடவுள் மகளிர் கடவுளரை நயந்த 

கடவுட்பக்கம் 
கடைநிலை ( வாயில் நிலை ) 
கட்காஞ்சி 
கணவனைக்காணிய ஆயிழைசேறல் 
கணிவன் முல்லை 
கண்டு கண் சிவத்தல் 
கண்டு கைசோர்தல் 
கண்படை நிலை 
கதிர்வேல் உழவன் காஞ்சி சூடல் 
கந்தழி 
கந்தழி உழிஞை 
கபிலை நிலை 
கல்கண்டிடுதல் 
கல்கோள் நிலை 
கல் நாட்டுதல் 
கல் நீர்ப்படுத்தல் 
கல் நீர்ப்படுத்தலின் பக்கம் 
கல்முறை பழிச்சல் 
கல்லை இற்கொண்டு புகுதல் 
கவலையிலேன் எனக் கழறிய முல்லை 
களவழி 
களவேள்வி 


19 270 

244 
17 226 
13 174 
15 196 

21 330 
.... 91 358 
... 15 , 19 , 201, 249 
17 

215 
19 

266 
10 129 
19 252 
21 304 

304 
306 
805 
305 
306 
307 

319 
19 255 
15 188 


.. 


11 


... 


. 


... 


புறத்திணைத்துறை 


அகரவரிசை 


397 


துறைப்பெயர் 


தொடர்நூற்பா எண் பக்கம் 


13 
21 


... 


.... 


களிற்றுடனிலை 
கற்கண்டிடுதல் 
கற்புமுல்லை 
கற்புமுல்லையின் பக்கம் 
கற்புமுல்லையின் மற்றொருபக்கம் 
கனவின் அரற்றல் 
கனவின் அரற்றலின் பக்கம் 


170 
304 
323 
324 
324 
343 
343 


.... 


... 


H 


. 


> 


கா 


... 


17 
21 
21 


.... 


215 
319 
333 
338 


... 


... 


13 


காஞ்சி சூடுதல் 
காடுவாழ்த்து 
காட்சி 
காண்டல் 
காண்டல் வலித்தல் 
காதலிற்களித்தல் 
காந்தள் 
காமம் குழவி மருங்கின் கூறியபகுதி 
கார்முல்லை 
காவல் முல்லை 
காவல் முல்லைப்பக்கம் 


10 
19 


351 
130 
271 
320 
199 


21 


.0 


15 


கிடங்கொடு மிளை காத்து வீழ்ந்த 

வேலோர் விறல் மேம்படுதல் 
கிணை நிலை 
கிணைவன் புகழ்ந்த களவழி 
கிளிவென்றி 


11 
19 
15 
21 


148 
255 
203 
329 


.... 


குடி நிலை 


6 
19 


88 
256 


குடுமிகளைந்த புகழ் சாற்று நிலை 


Te 


398 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


.... 


.... 


.... 


துறைப்பெயர் 

தொடர்நூற்பா எண் பக்கம் 
குடைநாட்கோள் 

8 , 10 , 103 , 126 
குடைபுகழ் முல்லை 

15-201 10 125 
குடைமங்கலம் 

19 263 
குடைமுனைச்சேறல் 

17 219 
குதிரைறைம் 

13 164 
குதிரைவென்றி 

21 330 
குழவி மருங்கின் கூறியதின்பக்கம் 

19 271 
குறுங்கலி 

21 365 
குறுவஞ்சி 

8 
குறுவஞ்சிப்பக்கம் 

8 111 
குற்றிசை 

21 364 
குற்றுழிஞை 

10 132 
குற்றுழிஞைப்பக்கம் 

132 
குற்றுழிஞையின் மற்றொரு பக்கம் 

133 


.... 


.... 


.... 


. 


கூ 


1 . 


கூட்டத்துக் குழைதல் 
கூதிர்ப்பாசறை 
கூத்தர் தெரித்த ஆற்றுப்படை 


21 
15 
19 


352 
193 
260 


கை 


.... 


கைக்கிளை 
கையறு நிலை 
கையறு நிலையின்பக்கம் 


19 , 269 
6 , 21 , 86, 315 

21 315 


.. 


.... 


கொ 


19 


266 


கொடிநிலை 
கொடுப்போர் ஏத்திக் கொடாஅர்ப் 

பழித்தல் 


1 ... 


கொடை 


21 
8 


325 
92 


புறத்திணைத்துறை 


அகரவரிசை 


399 


துறைப் பெயர் 


தொடர் நூற்பா எண் பக்கம் 


8 


... 


... 


... 


கொடைவஞ்சி 
கொண்டு அகம்பு குதல் 
கொற்ற உழிஞை 
கொற்றவஞ்சி 
கொற்றவள்ளை 
கொற்றவை நிலை 


... 


21 
10 
8 
8 
5 
6 


110 
1 352 
- 128 
105 
106 
74 
93 
104 
105 


.... 


.... 


* ... 


... 


கொற்றவை நிலைப்பகுதி 


8 


... 


கோ 


கோழிவென்றி 


211 


327 


சால்புமுல்லை 


15 


202 


-... 


.... 


சிருங்கார நிலை 
சிவல்வென்றி 


172 
329 


21 


சுரநடை 


21 


308 


சூதுவென்றி 


21 


331 


செருமதிலோர் சிறப்புரைத்தல் 

( அகத்துழிஞைப்பக்கம் ) 
செருவிடை வீழ்த்தல் 
செலவு அழுங்குதல் 
செல்க என விடுத்தல் 


10 
11 
21 
21 


157 
148 
356 


.... 


355 


400 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


துறைப்பெயர் 


தொடர் வற்பா எண் பக்கம் 


செவியறிவுறூஉ 
செழுமடல் ஊர்தல் 


19 
21 


262 
857 


... 


. 


21 

5 
5 
21 


.... 


தகர்வென்றி 
தண்டத் தலைவரைத் தருக எனப்பணித்தல் 
தந்து நிறை 
தபுதார நிலை 
தலைக்காஞ்சி 
தலைப்பெயல் நிலை 
தலைமாராயம் 
தலையொடு முடிதல் 
தழிஞ்சி 


17 
21 
17 


8 


.... 


328 
63 
70 
308 
220 
309 
221 
222 
112 
216 
173 
174 
309 
192 
171 
162 
162 
163 


17 
13 


1 , 


தன்உயிர் வேள்வி வேட்டல் 
தன்உயிர் வேள்வி வேட்டலின்பக்கம் 
தாபத 

நிலை 
தாபதவாகை 
தானை நிலை 
தானைமறத்தின் பக்கம் 
தானைமறம் 
தானைமறத்தின் மற்றொரு பக்கம் 


21 
15 
13 
13 
13 
13 


6 


திறப்படப் பொருதல் 
திறைகொண்டுபெயர் தல் 


83 
141 


110 


.... 


துடிநிலை 
துணிவு 
தும்பை அரவம் 


6 
21 
13 


93 
334 
161 


அகரவரிசை 


401 


புறத்திணைத்துறை 
துறைப்பெயர் 


இயல் நூற்பா எண் பக்கம் 


தும்பை வெண்பூச் சூடல் 
துயர் அவற்கு உரைத்தல் 
துயில் எடைநிலை 


13 
21 


161 
358 
250 


... 


19 


தூ 


13 


தூசிநிலை 
தூசி நிலைப் பகுதி 
தூதிடையாடல் 


164 
165 
357 


21 


தெ , தே 


தெரிவை வெறியாட்டு 
தேர்மறம் 
தேர்முல்லை 
தேர்வென்றி 


21 
13 
21 


. 


361 
165 
320 
330 


19 


10 
17 


.... 


தொ , தோ 
தொகை நிலை 
தொட்ட காஞ்சி 
தொடாக்காஞ்சி 
தொடுகழல் புனைதல் 
தோல்மலிபு உரைத்தல் 
தோழி கூறல் 
தோழிக்கு உரைத்தல் 


142 
224 
225 
303 


> , 


21 


10 
21 


131 
302 


T ... 


363 


. 


6 


. 


நடைவயின் சேறல் 
நண்ணுவழித் தோற்றம் 
நயத்தல் 
நயப்புற்று இரங்கல் 
நலம் பாராட்டல் 


6 
21 


81 
90 
339 
336 
336 


. 


D ... 


3 , 


51 


402 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


இறைப்பெயர் 


தோடர் நூற்பா எண் பக்கம் 


6 


90 
114 


8 


நலிவின்றி உய்த்தல் 
நல்லிசை வஞ்சி 
நல்லிசை வஞ்சிப் பக்கம் 
நன்குணர் உசாஅ 


.... 


6 


82 


நா 


19 


நாடு வாழ்த்து 
நாண்முல்லை 
நாள் மங்கலம் 


21 
19 


254 
321 
258 


as 


நிறைத்தல் 


8 


91 


நு 


நுவல்வழித் தோற்றம் 


69 


நா 


13 


நூழிலாட்டு 
நூழில் 


168 


.... 


நெ 


21 


344 


.. 


.. 


11 


நெஞ்சொடு மெலிதல் 
நெஞ்சொடு மெலிதலின் பக்கம் 
நெடுமொழி கூறல் 
நெடுமொழி வஞ்சி 


86 


.... 


6 
8 


108 


நொ 


நொச்சிப்பூப்புனை புகழ்ச்சி 


11 


146 


நோ 


நோயின்றி உய்த்தல் 


5 


69 


- 


புறத்திணைத்துறை அகரவரிசை 

403 
துறைப்பெயர் 

தொடர்நூற்பா எண் பக்கம் 


21 


.... 


பகட்டுமுல்லை 
பகல் முனிவு உரைத்தல் 
படை இயங்கு அரவம் 


322 
342 
64 
80 


5 
6 


5 
17 


62 
217 


.... 


5 


... 


19 
21 


31 


.... 


படைத்தலைவரைக் கூஉய் வருக என்றல் 
படைவழங்கலின் பக்கம் 
படைவழங்கல் 
பணிதலைக் கோடல் 
பதிநிலை உரைத்தல் 
பயந்தோர்ப் பழிச்சல் 
பரத்தை கூறல் 
பரத்தையை ஏசல் 
பரிசில் துறை 
பரிசில் நிலை 
பரிசில்விடை 
பரிவென்றி 
பருவம் மயங்கல் 
பருவம் மயங்கலின் பக்கம் 
பழிச்சினர் பணிதல் 
பள்ளிமிசைத் தொடர் தல் 
பறவாப்புள் தெரிதல் 


64 
272 
335 
362 
350 
248 
258 
250 
330 
359 


19 


ooo 


. 


. 


21 


. 


19 
21 
6 


268 
354 
81 


.... 


பா 


.... 


21 
8 


பாங்கி கண்டுரைத்தல் 
பாசறை வஞ்சி 
பாசி நிலை 
பாடகச் சீறடி பணிந்தபின் இரங்கல் 
பாடல் வென்றி 
பாடாண் பாட்டு 


10 
21 


363 
112 
134 
354 
332 
243 


19 


404 


இலக்கண விளக்கம் - பொருளதிகாரம் 


துறைப்பெயர் 


இயல்நூற்பா எண் பக்கம் 


19 


... 


பாணர் தெரித்த ஆற்றுப்படை 
பாணர் மறுத்த களவழி 
பாண் கடன் முறை கழித்தல் பாண்பாட்டு .... 
பாண்வரவு உரைத்தல் 
பாதீடு 


13 


21 
5 
6 


260 
255 
166 
361 

70 
91 
195 
189 
323 


I ... 


15 


... 


பார்ப்பன முல்லை 
பார்ப்பன வாகை 
பால் முல்லை 


.... 


... 


21 


.... 


21 


... 


6 


.... 


பிடிவென்றி 
பிரிவிடை ஆற்றல் 
பிள்ளைத் தெளிவு 
பிள்ளைப் பெயர்ச்சி 
பிள்ளையாட்டு 
பிள்ளை வழக்கு 
பிறர்மனைத் துயின்றமை விறலி கூறல் 
பின்தேர்க் குரவை 


332 
347 
85 
87 
86 
72 
364 
169 
189 
846 


.... 


... 


21 
13 
16 
21 


பின்னிலை முயறல் 


பு 


.. 


19 
21 
8 


புகழ்ந்தனர் பரவல் 
புணரா இரக்கம் 
புண்ணொடு வருதல் 
புதல்வற் பயந்த பொலிவுமங்கலம் 
புலவரை ஆற்றுப்படுத்தல் 
புலவர் ஏத்தும் புத்தேள் நாடு 
புலவிப் பாடாண்பாட்டு 
புலவியுள் புலம்பல் 
புலன் அறி சிறப்பு 


19 
19 
21 
18 
21 


288 
337 

83 
257 
267 
318 
270 
349 
72 


5 


புறத்திணைத்துறை 


அகரவரிசை 


405 


இயல் நற்பா எண் பக்கம் 


நறைப்பெயர் 
புறத்திறை 


5 
6 
10 
19 


67 
82 
130 
265 


புறத்தொருங்கிறுத்தல் 
புறநிலை வாழ்த்து 


17 
21 


220 
310 
311 
68 


5 


பூக்கோள் நிலை 
பூசல் மயக்கு 
பூசல்மயக்கின் பக்கம் 
பூசல் மாற்று 
பூதலத்து அரிவையர் வானவரைக் 

காதலித்த கடவுட் பக்கம் 
பூவை நிலை 
பூவை நிலைப் பக்கம் 
பூவை வென்றி 
பூழ்வென்றி 


19 


.. 


271 
245 
245 
330 
328 


21 


ess 


Gu 


பெண்பாற் கிளவி 
பெருங்காஞ்சி 


21 
17 
21 
8 


பெருஞ்சோற்று நிலை 
பெருந்திணை 
பெருந்துடி நிலை 
பெருவஞ்சி 
பெருவளன் ஏத்தல் ( கற்புமுல்லைப்பகுதி ) 


360 
218 
316 
113 
269 

73 
113 
3241 


19 
5 


8 


21 


பே 


பேயாடுகுரவை 
பேயோம்பல் 
பேய்க்காஞ்சி 


13) 
17 


170 
223 
224 


R 


San . 


406 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


துறைப்பெயர் 


தொடர்நூற்பா எண் பக்கம் 


17 


225 


--- 


பேய்மகள் தொடாக்காஞ்சி 
பேய்மகள் தொட்டகாஞ்சி 
பேராண் முல்லை 
பேராண் வஞ்சி 


.... 


15 


224 
200 
106 


... 


8 


பொ 


D ... 


பேராண்வஞ்சிப் பக்கம் 
பொருநர் தெரித்த ஆற்றுப்படை 
பொருந வாகை 
பொருபடை அகலாப் போர்புரி நிலை 
பொழுது கண்டு இரங்கல் 
பொருளொடு புகறல் 
பொருள் மொழிக்காஞ்சி 
பொலிவு மங்கலம் 
போர்க்களத்து ஒழிதல் 


8 
19 
15 
13 
21 
15 
21 
19 
6 


107 
261 
191 
166 
349 
203 
317 
257 
84 


.... 


ம 


10 


.... 


17 
19 


140 
227 
257 


11 


... 


19 


மகட்பால் இகல் 
மகட்பாற் காஞ்சி 
மகளிரொடு மணந்த மணமங்கலம் 
மகள் வேண்ட மதிலோன் 

மறுத்துரைத்தல் 
மங்கல நிலை 
மங்கல நிலையின் பக்கம் 
மடல் ஊர்தல் 
மடவரல் தலைவனை விழைந்த கைக்கிளை 
மதில்குமரி மணந்த மண்ணுமங்கலம் 
மண்ணுமங்கலம் 
மதிலின் நிலை எடுத்து இயம்பல் 
மருவலர் நிரையினைத் தருக என்றல் 
மல்லன் வென்றி 


... 


150 
250 
251 
3 : 7 
269 
140 
264 
131 

63 
326 


21 
19 
10 
19 
10 

5 
21 


.... 


.... 


புறத்திணைத்துறை 


அகரவரிசை 


407 


துறைப்பெயர் 


தொடர்நூற்பா எண் பக்கம் 


11 
15 
17 


... 


.... 


மழபுலவஞ்சி 
மறக்களவழி 
மறக்காஞ்சி 
மறக்காஞ்சியின் பக்கம் 
மறப்பாசி 
மறமுல்லை 
மறவரை மீட்க எனப் பணித்தல் 
மன்னவன் முன்னர்ப் பரிசில் இது 

என உரைத்தல் 
மன்னைக்காஞ்சி 


109 
187 
222 
223 
147 
200 
80 


11 
15 
6 


-- 


.... 


.... 


19 
17 


248 
225 


.... 


மா 


.. 


மாபெருந்தானையர் மலைந்த பூ 
மாராய வஞ்சி 
மாலை நிலை 


21 300 , 301 

8 107 
21 311 


மிகுகுடிநிலை 


6 


88 


. 


மீ 


மீட்க எனப் பணித்தல் 


6 


80 


مل 


21 


... 


2 


முதுகாஞ்சி 
முதுபாலை 
முதுமொழிக் காஞ்சி 
முதுமொழி வஞ்சி 
முரச உழிஞை 
முரச வாகை 
( முரசு நிலை உரைத்தல் ) 
முல்லை 
முறையுளி வாழ்த்தல் 


318 
307 
316 
108 
127 
187 


- 


10 
15 


.. 


21 


319 
2441 


19 


... 


408 


இலக்கணவிளக்கம் - போருளதிகாரம் 


தறைப்பெயர் 


இயல்நூற்பா எண் பக்கம் 


5 


... 


முற்றிய ஊர்கொலை 
முற்று முதிர்வு 
முற்றுழிஞை 
முன்தேர்க் குரவை 


... 


10 
10 


68 
137 
129 
169 
188 


13 


15 


.... 


مع 


21 


.... 


மூதானந்தத்தின் பக்கம் 
மூதானந்தம் 
மூதின் முல்லை 
மூதுழிஞை 


313 
312 
197 
136 


15 
10 


மே 


21 


மெலிதல் 
மெலிவொடு வைகல் 


840 
340 


.... 


21 
10 


யாழ் வென்றி 
யானை கைக்கோள் 
யானை மறம் 
யானை வென்றி 


331 
138 
163 
3281 


13 
21 


.... 


.... 


17 
21 


.... 


.. 


வஞ்சினக்காஞ்சி 
வயவன் தொடுகழல் புனை தல் 
வரவு எதிர்ந்திருத்தல் 
வல்லாண் முல்லை 
வழியிடைச் சேறல் 
வள்ளி 
வாகை அரவம் 
வாகை சூடல் 


219 
303 
347 
198 

66 
267 
186 
185 


15 

5 
19 
15 


No 


புறத்திணைத்துறை 


அகரவரிசை 


409 


துறைப்பெயர் 


இயல்நூற்பா எண் பக்கம் 


வா 


8 


C 


102 
193 


15 


190 


B ... 


.... 


வாடா வஞ்சி மலைதல் 
வாடைப் பாசறை 
வாணிக வாகை 
வாணிகன் வென்றி 
வாயுறை வாழ்த்து 
வாராமைக்கு அழிதல் 
வாள் செலவு 
வாள் நாட்கோள் 


21 
19 


... 


21 


.... 


17 

8 
101 


325 
262 
348 
218 
104 
127 
139 
263 


வாள் மங்கலம் 


... 


19 


.... 


வி 


21 


314 
313 
85 


.... 


19 


5 


19 


270 


251 


விதுப்பானந்தத்தின் பக்கம் 
விதுப்பானந்தம் 
விரிச்சி ஓர்த்தல் 
வீல்லேர் நுதலி புலந்த புலவி 
விளக்கு நிலை 
விளக்குநிலைப் பகுதி 
வீறலி தோழிக்கு விளம்பல் 
வீறலியர் கேட்பத் தோழி கூறல் 
வீறலி தெரித்த ஆற்றுப்படை 
விறல் மிகுத்தது 


252 


21 


... 


363 


.... 


362 


19 


261 


17 


... 


216 


வீ 


வீற்றினிதிருந்த பெருமங்கலம் 


19 


256 


.... 


52 


410 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


துறைப்பெயர் 


தொடர்நூற்பா எண் 


பக்கம் 


வெ 


வெண்கண்ணி புனை தரும் அரவம் 
வெருவருநிலை 
வெளிப்பட இரத்தல் 
வெள்ளி நிலை 
வெறியாட்டு 


15 
13 
21 


186 
172 
338 
254 


19 

5 
21 


74 
361 


வே 


346 
65 
87 
161 


வேட்கை முந்துறுத்தல் 

21 
வேண்டா வீரம் 

5 
வேத்தியல் மலிபு 

6 
வேந்தன் செங்களம் கருதித் தும்பை சூடல் .... 13 
வேந்தன் வயவர்க்கு நாடுமுதல் கொடுத்த 

பீடுகெழும் அரவம் 
வேய்ப்புறம் 

5 
வேய்ப்புறம் முற்றினாகிய புறத்திறை 
வேளாண் வாகை 

15 
வேள்வி நிலை 

19 
வேற்றுப்படை வரவு 

10 


66 
67 
190 
253 
138 


... 


411 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் - புறத்திணையியல் 
உரைவிளக்கப் புறப்பொருள் வெண்பாமாலைக் 

கொளு அகரவரிசை 


கொளுத்தொடக்கம் 


இயல் நூற்பா எண் பக்கம் 


... 


10 . 


137 
344 
134 
252 
225 
197 


.4 


10 
21 
10 
19 
17 
15 
10 
15 
19 
21 
10 
21 
19 


அகத்தோன் காலை அதிர்முரசு 
அஞ்சொல் வஞ்சி 
அடங்காதார் மிடல்சாய 
அடர் அவீர் பைம்பூண் 
அடல் அஞ்சா நெடுந்தகை 
அடல்வேல் 

ஆடவர்க்கு 
அடுதிறல் அரணத்து அரசு 
அடுதிறல் அணங்கு ஆர 
அடுதிறல் மன்னரை 
அடுமுரண் அகற்றும் 
அடையாதார் அரண்கொள்ளிய 
அணிவயல் ஊரனொடு 
அண்ணல் நான்மறை 
அந்தமில் புகழான் அமரரும் 
அந்தழை அல்குல் 
அயிற்படையின் அரண்காக்கும் 
அரிபாய் உண்கண் 
அருஞ்சுரத்தும் அகன்கானத்தும் 
அருந்திறை அளப்ப ஆறிய 
அருந்திறல் கட்டூரவர் 
அருமுனையான் அறைகூவின 
அருமிளையொடு கிடங்கு 
அவன் பெயர் கல்மிசை 
அழியுநர் புறக்கொடை 


.. 


21 


.... 


188 
250 
303 
128 
350 
252 
253 
838 
149 . 
323 

69 
107 
320 
218 
147 
306 
119 


H 


... 


21 
5 
8 
21 
17 
11 
21 
8 


... 


... 


.00 


412 


இலக்கணவிளக்கம்- பொருளதிகாரம் 


கொளுத்தொடக்கம் இயல் நூற்பா எண் பக்கம் 
அழிபடர் எவ்வம் 

21 338 
அழிவின்றிப் புகழ்நிறீஇ 

13 174 
அளப்பருங் கடல் தானையான் 

19 251 
அறந்தரு செங்கோல் அருள் வெய்யோன் 

238 ) 


.... 


. 


21 


ஆங்கவர் கூறிய 
ஆங்கவன் மூப்பு அவர்க்கு 
ஆடமைத் தோளி 
ஆடியல் அவிர்சடையான் 
ஆழ்ந்துபடு கிடங்கோடு 
ஆற்றார் ஒழியக் கூற்றென 
ஆனா வென்றி 


10 
11 

6 
21 


39 
333 
313 
129 
148 

81 
304 


19 


21 
19 


.... 


.... 


இகல் அடுதோள் எறிவேல் 
இணர் ஆர் கோதை என் நெஞ்சத்து 
இமையா நாட்டத்து 
இருங்கண்வானத்து இமையோருழை 
இருபடையும் மறா பழிச்ச 
இலைபுனை வாகை சூடி 
இலைப்பொலிதார் இகல் 
இல்லவை சொல்லி 
இல்லும் பதியும் இயல்பும் 
இவட்பயந்து எடுத்தோர் 
இழிபுஉடன்று இகல்பெருக 
இளமைந்தர் நலம்வேட்ட 
இறுத்தபின் அழிபு இரங்கல் 
இறைவளை நெகிழ 
இன்கதிர் முறுவல் 


257 
335 
270 
267 
171 
185 
222 
349 
198 
335 
150 
271 
114 
347 
309 


.... 


13 
15 
17 
21 
15 
21 
11 
19 

8 
21 
21 


கொளு 


அகரவரிசை 


413 


கொளுத்தொடக்கம் 


இயல்நூற்பா எண் 


பக்கம் 


19 


... 


இன்னது செய்தல் 
இன்னதொன்று எய்துதும் 
இன்னோர் இன்னவை 


264 
268 
248 


.... 


. 


ஈண்டிய நிரை ஒழிவின்றி 


5 


71 


100 


10 
21 


... 


உடல்சினத்தார் கடியரணம் 
உணரா எவ்வம் 
உம்மில் அரிவை உரைமொழி 
உரைவெய்யோன் இனம் 
உருத்தெழு மன்னர் 
உருவ வால்வளை 
உளம்புகல மறவேந்தன் 
உறுவரை மார்பன் 


ܝܘ 


.ost 


5 
21 


135 
337 
363 

69 
320 
359 
200 
350 


.... 


15 
21 


.. 


ஊ , எ 


21 
19 
10 


... 


.... 


.... 


ஊழி மாலை உறுதுயர் 
எண்ணருஞ் சீர்த்தி 
எண்ணார் பல்எயில் 
எம்மதிலின் இகல்வேந்தரும் 
எரிந்திலங்கு சடைமுனிவர் 
எழும் அரவக் கடல் தானையான் 
எழுவுறழ் திணிதோள் 
எறிபடையான் இகல் அமருள் 


357 
264 
189 
142 
317 
163 
169 
164 


.... 


21 
13 


.... 


11 


ஏத்திச்சென்ற இரவலன் 
ஏந்திழையாட் டருகஎன்னும் 
ஏந்துபுகழ் உலகின் 


19 
17 
21 


260 
227 
303 


414 

இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
கொளுத்தொடக்கம் 

இயல்நூற்பாஎண் பக்கம் 
ஏப்புழை ஞாயில் 

11 146 
ஏமாண்ட நெடும்புரிசை 

148 
ஏழகம் ஊரினும் 

21 302 


21 
13 
15 
15 
5 


- 


ஒண்தொடி மடந்தை 
ஒருகுடை மன்னனை 
ஒலிகடல் வையகத்து 
ஒலிகழலான் அகல் நகருள் 
ஒளியின் நீங்கா விறற்படையோள் 
ஒளியும் ஆற்றலும் ஓம்பா ஈகையும் 
ஒளிற்றெஃகம் படவீழ்ந்த 
ஒன்றல்ல பலபாடி 
ஒன்னாதார் படைகெழுமி 
ஒன்னாதார் முனைகெட 
ஒன்றார் கூறும் 


19 
13 
21 
8 
8 
21 


343 
165 
204 
187 

74 
243 
170 
357 
108 
114 
340 


21 
19 


8 
5 


6 


ஓங்கியகல் உய்த்து 
கங்குல் கனை துயில் எழுந்தோன் 
கயக்கருங் கடல் தானை 
கட்டூரது வகைகூறினும் 
கணம்பிறங்கக் கைக்கொண்டார் 
கண்மகிழ்ந்து துடிவிம்ம 
கதிர்வேல் கணவனொடு 
கயலேர் கண்ணி கணவனொடு 
கருங்கடலுள் மாத்தடிந்தான் 
கருங்கழல் மறவரொடு 
கருதா தார் மதில்குமரிமேல் 
கலந்து அடையார் மதில்கருதி 


21 


305 
250 
263 
111 
68 
85 
311 
312 
130 
169 
132 
127 


10 
13 


10 


கொளு 


அகரவரிசை 


415 


கொளுத்தொடக்கம் 


இயல் நூற்பா எண் பக்கம் 


21 


.... 


21 


கலவா மன்னர் 
கலவார் முனைமேல் 
கல் நவில் திணிதோள் 
கல் நவில் தோளான் 
கவர்கணைச் சுற்றம் கவர்ந்த 
கழல்வேந்தர் படைவிலங்கி 
கழிந்தோன் தன்புகழ் 
கழுமிய காதல் 
களம்கழுமிய படைஇரிய 
கறவை காவலன் நிறனொடு 


5 
13 
21 


300 

64 
339 
334 

70 
168 
315 
321 
168 
245 


13 
19 


.... 


க R 


காண்டல் வேட்கையொடு 
காதல் கணவனொடு கனையெரி 
காதல் பெருக 


21 
17 
21 


காமுறு காமம் 


348 
226 
352 
360 
307 
174 
220 
2441 
195 


காம்புஉயர் கடத்திடை 
காய்கதிர் நெடுவேல் 
கார்எதிரிய கடல்தானை 
காவல் கண்ணிய கழலோன் 
கான்மலியும் நறுந்தெரியல் 


.... 


13 
17 
19 
15 


கு 


13 


குடைமயங்கிய வாள் அமருள் 
குருந்து அலர் கண்ணி 


167 
309 


21 


1 


8 


கூடலர்குடர் மாலை சூட்டி 
கூடார்முனை கொள்ளை சாற்றி 
கூற்றனையான் வியன் கட்டூர் 
கூற்றிருந்த கொலை 


86 
109 
193 
256 


15 
19 


416 


இலக்கணவிளக்கம் 


பொருளதிகாரம் 


கொளுத்தொடக்கம் 


இயல் நூற்பா எண் பக்கம் 


கே 


கேள் அல்லார் முனைகெடுத்த 
கேள்வியால் சிறப்புஎய்தியானை 


8 
15 


106 ) 
189 


கை , கொ , கோ , சு, சூ , 


21 


.... 


1 


... 


கைஒளிர் வேலவன் 
கொடியான் கூர்ங்கணை 
கொடுத்த பின்னர் 
கொய்தழை அல்குல் 
கோடுஉயர் வெற்பன் 
சுரும்பு இவர் பூம்பொழில் 
சூழும் நேமியான் சோஎறிந்த 


17 
21 


346 
313 
217 
336 
354 
333 
266 


19 


செ , சே 


. 


.... 


செங்களத்துச் செழுஞ்செல்வம் 
செங்களத்து மறம் கருதி 
செய்கழல் மன்னவன் 
செருமதிலோர் சிறப்புஉரைத்தலும் 
செருமுனை உடற்றும் 
செருவேலோன் திறன் 
செறுதொழிலின் சேண் நீங்கியான் 
செறுநர் நாண 
செற்றடையார் மதில்கருதி 
செற்றார் மேல் செலவு அமர்ந்து 
சேண்ஓங்கிய வரை அதரில் 


13 
21 
10 
15 
17 
15 
21 
10 

8 
19 


255 
161 
315 
137 
194 
223 
190 
321 
126 
104 
260 


15 


.... 


தக்காங்குப் பிறர்கூறினும் 
தடவரை மார்பன் 
தண்டாக் காதல் 


21 


199 
319 
269 


19 


கொளு 


- 


அகாவரிசை 


417 


கொளுத்தொடக்கம் 


இயல் நூற்பா எண் பக்கம் 


தண்பணை வயல்உழவனை 
தம் இறைவன் விசும்பு அடைந்தென 
தலைகொடுவந்தான் உள்மகிழ 
தலைவரும் பொருளை 
தவப்பெரிய வெஞ்சமம் 
தவழ்திரை முழங்கும் தண்கடல் 


15 
13 
17 
21 


203 
173 
221 
318 
314 
189 


... 


15 


தா 


தாங்குதிறல் மறவர் 
தாபத முனிவர் தவத்தொடு 
தாம்படைத் தலைக்கொள்ளாமை 
தாள் தாழ் தடக்கையான் 


17 
15 
13 
19 


218 
192 
162 
254 


.... 


... 


.... 


திருக்கிளரும் அகன்கோயில் 
திருந்தார் தெம்முனை 
திருவளர் நல் நகர் 
திறல்வேந்தன் புகழ் 


8 
21 
19 


255 
113 
324 
261 


11 


149 


.. 


. 


துணிவுஉடைய தொடுகழலான் 
துணிபுஉணரும் தொல்கேள்வி 
துயரொடு வைகிய 
துயர் தீரப் புயல் தருமான 
துன்னருஞ் சிறப்பின் 


15 
21 
19 
21 


196 
353 
254 
301 


தேங்கமழ் கோதை 
தேங்கமழ் சிலம்பன் 
தேம்பாய் தெரியல் 


361 
362, 
338 


.... 


53 


418 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


கொளுத்தொடக்கம் 


இயல் நூற்பா எண் பக்கம் 


தொ 


10 
5 


தொடுகழல் மறவர் துன்னி 
தொடுகழல் மறவர் தொல்குடி 
தொட்டு இமிழும் கழல்மறவர் 
தொல்மரபின் வாட்குடியின் 
தொழில்காவல் 


125 
73 
71 
108 
128 


8 
10 


தோ 


தோள்வலிய வயவேந்தனை 


6 


87 


TNC 


".. 


நலவளை மடந்தை 
நவை நீங்க நடுவுகூறும் 
நள்ளிருள் மாலை 
நறமலியும் நறுந்தாரான் 


21 
15 
21 
17 


349 
195 
353 
220 


... 


நால்திசையும் புகழ்பெருக 
நாறு இருங் கூந்தல் 


19 
21 


263 
365 


... 


.... 


8 
21 


நிரைகோள் கேட்டு 
நிலவுவேல் நெடுந்தகை 
நிழல் அவிர் எழில்மணி 
நிற்றல் ஆற்றாள் 


80 
356 
306 
349 


. 


19 


நீங்காக் காதல் மகளிரும் 
நீடவும் குறுகவும் நிவப்பவும் 
நீள்தோளான் வென்றி பெறுக 


8 


272 
110 
104 


.... 


கொளு 


அகரவரிசை 


419 


கொளுத்தொடக்கம் 


இயல்நூற்பா எண் பக்கம் 


6 


21 


318 


நுழைபுலம் படர்ந்த 


நெ 


18 


நெடுந்தேர்த் தானை நீறுபட 
நெடுமதில் எறிந்து 
நெடுவேய்த் தோளி 


2491 
256 
348 


21 


நே 


நேராதார் வளநாட்டை 


8 


109 


.... 


நோ 


5 


நோக்க அருங் குறும்பின் நூழையும் 


67 


.. 


ப 


பகல் அன்ன வாய்மொழி 
பகைபுகழக் கிடந்தானை 
படைக்குஓடா வீறல்மறவரை 
பரந்துாழுதரு படைத்தாளை 
பலர்புகழ் புலவர் 
பல் இதழ் மழைக்கண் 
பல்லவர்க்கு இரங்கும் 
பற்றார் தம்முனை 


15 
13 

6 
17 
21 


186 
172 

84 
216 
316 
310 
319 
66 


.... 


5 


UN 


- .. 


பாடருந்தோல் படைமறவர் 
பாயிருள் கணவனை 


10 
21 


[ 33 
855 


. 


பிணம்பிறங்கிய களத்து 
பிற்பயக்கும் எம்சொல் 


224 
226 


19 


420 


இலக்கணவிளக்கம் 


பொருளதிகாரம் 


கொளுத்தொடக்கம் 


இயல் நூற்பா எண் பக்கம் 


15 


.... 


10 
19 


புகழொடு பெருமை 
புகழ்நுவல முக்காலமும் 
புண்ணிய நீரின் புரையோர் 
புரவலன் கடைநிலை 
புரவலன் மகிழ் தூங்க 
புரிவளை நெகிழ 
புலம்பொடு வைகும் 
புனையிழை இழந்தபின் 


191 
192 
139 
244 
258 
342 


21 


.... 


308 


... 


19 
13 


267 
162 


.... 


15 
19 


.... 


189 
269 
103 
325 
843 


8 
21 


... 


.... 


பூண்முலையார் மனம்உ-ருக 
பூம்பொழில் புறங்காவலனை 

பெ , பே , போ , போ . 
பெய்கழலான் தேரின்பின் 
பெய்கழல் பெருந்தகை 
பெய்தாமச் சுரும்பு இமிர 
பெய்தார் அகலம் 
பெய்வளை அவனொடு 
பெருநல்லான் உழையீராகஎன 
பேணாதார் மறம்கால 
பேணிய பிறர்முயக்கு 
பொய்யாது புள்மொழிந்தார்க்கு 
பொருபடை களத்து அவிய 
பொருபடையுள் கற்சிறை 
பொற்றார் அகலம் 
பொன் திகழ் சுணங்கின் 
பொன்புனை உழிஞை சூடி 
பொன்புனைந்த கழலடி 
போதார் கூந்தல் 
போர் தாங்கிப் புள்விலங்கியோனை 


19 
10 
21 

5 
13 

8 
21 


261 
141 
362 

72 
166 
111 
364 


.. 


.... 


11 


10 


13 
21 


323 
127 
161 
358 
87 


.... 


6 


கொளு 


அகரவரிசை 


421 


கொளுத்தொடக்கம் 


இயல் நூற்பா எண் பக்கம் 


.... 


... 


.... 


8 
21 
17 
15 
17 
19 


110 
340 
223 
201 
222 
248 
83 


6 


.... 


... 


.... 


21 
8 


88 
34 
112 
249 


... 


19 


10 


மடுத்து எழுந்த மறவேந்தற்கு 
மணிவளை நெகிழ 
மண்கெழு மறவன் மாறு நிலை 
மண்கொண்ட மறவேந்தன் 
மண்டு அமருள் மாறாமைந்தின் 
மண்ணகம் காவல் மன்னன் 
மண்ணொடு புகழ் நிறீஇ 
மண் திணி ஞாலத்து 
மண்மருளத் துடிகறங்க 
மதிக்குடைக்கீழ் வழிமொழிந்து 
மயல் அறு சீர்த்தி மான்தேர் 
மயில்சாயல் மகள் 
மலை ஓங்கிய மாநிலத்து 
மறத்துறை மலிந்து மண்டி 
மறம் திரிவு இல்லா 
மறப்படை மறவேந்தர் 
மறவேந்தனின் சிறப்பு 
மற்றவர் சேரியின் 
மன்மேம் பட்ட மதிக்குடை 
மன்னர்யாரையும் மறம்காற்றி 
மன்னவன் புகழ்கிளந்து 
மன்னன் ஊரும் மறம்மிகு 
மன்னிய சிறப்பின் மங்கல 
மன்னுயிர் நீத்தவேலின் 


* . 


21 
10 
19 
11 
8 


140 
₹ 16 
130 
262 
147 
107 
364 
86 


21 


.... 


6 


-... 


228 


... 


17 

& 
13 
19 
17 


... 


106 
170 
251 
227 


.... 


21 


மாணிழைக்கு வயல்ஊரன் 
மாநிலத்து இயலும் 
மாயிருங் கல்குல் 


361 
834 
354 


- 


422 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


கொளுத்தொடக்கம் 


இயல் நூற்பா எண் 


பக்கம் 


.... 


மாவுடைத்தார் மணிவண்ணன் 
மாறு இன்றி மறம்கனலும் 
மாறுகொண்டார் மதில் அழிய 
மான்ற மாலை மயில் இயல் 


10 
15 
10 
21 


129 
198 
188 
358 


19 
10 
17 


.... 


19 


முகைபுரை முறுவல் 
முக்கணான் முயக்கம் 
முடிமிசை உழிஞை சூடி 
முதுகுடி மறவர் முன்னுற 
முத்து அவீர்பூண் மறவேந்தன் 
முரண் அவீயச் சினம்சிறந்தோர் 
முழவுஉறழ் திணிதோளானை 
முறிமலர்த்தார் வயவேந்தன் 
முன் அடையார் வள நாட்டை 
முன் இழந்த நலன் நசைஇ 
முன்எழுதரு படை தாங்குவன் என 


10 
15 
13 

8 
21 
13 


347 
271 
126 
219 
217 
135 
187 
165 
113 
346 
164 


.. 


.... 


மூது அரில் நிவந்த 
மூவர் கொடியுள்ளும் ஒன்றொடு 


21 
19 


308 
266 


. 


CLO 


15 


... 


மேல்மூவரும் மனம்புகல 
மேல்வரும் படைவரல் மிகவும் 
மேவரும் கணவன் 


17 


190 
216 
324 


.... 


21 


மை 


8 


மைந்துடை ஆடவர் செய்தொழில் 
மைந்துயர மறம் கடந்தான் 
மைவரை நாடனை 
மைவரை மார்பன் 


17 
21 


105 
220 
341 
351 


கொளு 


அகரவரிசை 


423 


-- 


கொளுத்தொடக்கம் 


இயல் நூற்பா எண் பக்கம் 


மொ 
மொய்திகழ் வேலோன் 
மொய் தாங்கிய முழுவலித்தோள் 


100 
15 


138 
211 


10 


.... 


21 


12 


19 
21 


.... 


வணங்கா தார் மதில்குமரியொடு 
வண்டு அமர் குஞ்சி 
வண்டுசூழ் தாமம் 
வயங்கியபுகழ் 
வயல்மிகு சிறப்பின் 
வரிவளை நெகிழ்த்தோன் 
வருவாரை எதிர்விலக்கி 
வலிகெழுதோள் வாள் வயவர் 
வழிபடு தெய்வம் 
வளைஞரல வயிர் ஆர்ப்ப 
வள்வார் முரசமொடு 


140 
339 
315 
268 
322 
344 

84 
171 
26.5 
132 
103 


6 


.... 


13 
19 
101 


.... 


.... 


GO 


வா 


. 


வாஅள் மறவர் வணங்காதார் 
வாடாவஞ்சிதலைமலைந்து 
வார்வலந்த துடிவிம்ம 
வாலிழையோர் வினை முடிய 
வாள்வாய்த்த வடு 
வான் தோயும் மலை அன்ன 


10 
8 
5 
5 
131 
15 


131 
102 
70 
74 
173 
202 


.... 


.... 


வி 


DR . 


10 
17 


விண்தோயும் மிளை கடந்து 
வீயல் இடம்மருள வீண்படர்ந்தோன் 
வியன்மனை வீடலை புண் காப்ப 
விரும்பார் அமரிடை 
விரைபரி கடவி வில்லுடை 
விலங்கு அமருள் வியல் அகலம் 
வில்ஏர் உழவர் வேற்றுப்புலம் 


133 
225 
224 
300 


.... 


.... 


21 

5 
13 
5 


68 
172 
63 


.... 


12 


.... 


.... 


.... 


.... 


.... 


421 இலக்கணவிளக்கம் 

பொருளதிகாரம் 
கொளுத்தொடக்கம் 

இயல் நூற்பா எண் பக்கம் 
வில்ஏர் நுதலி 

19 270 
விழுமம் கூர வேய்த்தோள் அரிவை 

21 314 
விறல் படை மறவர் 

301 
வினைமுற்றிய கனை கழலோன் 

19 259 

வெ 
வெஞ்சின வேந்தன் 

17 219 
வெட்சியாரைக் கண்ணுற்று 

6 83 
வெண்கண்ணியும் கருங்கழலும் 

15 

186 
வெண்கோட்ட களிறுஎறிந்து 

13 166 
வெந்திறலான் வீயன்பாசறை 

15 193 
வெம்முரணான் மகள் வேண்ட 

11 150 
வெம்முனை நிலை உணர்த்தியோர்க்கு 

5 72 
வெயர்பொடிப்பச் சினம்கடை இ 

13 67 
வெருவரும் வாளமர் விளிந்தோர் 

6 86 
வெள்வளை நெகிழவும் 

11 360 
வெள்வாள் அமருள் 

15 202 
வெள்வாள் வேந்தன் 

200 
வென்று ஆர்த்து விறல் மறவர் 

6 68 
வென்றியோடு புகழ்விளைக்கும் 

10 131 
வென்று ஏந்திய விறல்படை 

15 

188 
வே , வை 
வேண்டிய பொருளின் விளைவு 

5 65 
வேத்தமருள் விளிந்தோன் 

21 307 
வேந்தன் உள்மகிழ 

19 259 
வேந்தன் மாய்ந்தென 

21 311 
வேம்சின மாற்றான் விடுதர 

17 215 
வேய்பிணங்கிய மிளை அரணம் 

10 136 
வேல்தானை மறம்கூறி 

13 163 
வேல்வேந்தன் உள்மகிழ 

191 257 
வையகத்து விழைவு அறுத்து 

15 203 
வையகம் வணங்க வாள் ஓச்சினன் 

5 805 


.... 


.... 


.... 


.... 


.. 


... 


SON 


.... 


425 


இப்பதிப்பில் எடுத்தாளப்பட்டுள்ள நூல் முதலிய 

வற்றின் சுருக்கெழுத்து விளக்கம் . 


-- 


இ.வி. 


கலி . 


- 


இளம் 


இலக்கண விளக்கம் . 

கலித்தொகை . 
சிந்தா . 

சிந்தாமணி . 
சிலப் . 

சிலப்பதிகாரம் . 
தகடூர் . 

தகடூர் யாத்திரை . 
தொ . பொ . 

தொல்காப்பியப் பொருளதிகாரம் , 
தொ.பொ.உரை. - தொல்காப்பியப் பொருளதிகார 

பூரணர் உரை . 
தொ . பொ . ந . தொல்காப்பியப் பொருளதிகார நச்சினார்க் 

கினியர் உரை . 
தொ . வி. 

தொன்னூல் விளக்கம் . 
பாரதியார் . புற . -- தொல்காப்பியப் பொருளதிகாரப் 

புறத்திணையியல் சோமசுந்தர பாரதியார் 
உரை . 
புறப்பொருள் வெண்பாமாலை , 
புறப்பொருள் வெண்பாமாலை வெட்சிப் 
படலக்கொளு. 
புறப்பொருள் வெண்பாமாலை இருபால் - 

பெருந்திணை . 
பு . 

உழிஞைப்படலம் . 
4. ஒ . 

ஒழிபு . 
பு . க . 

கரந்தைப்படலம் . 
பு . கா . - 

காஞ்சிப்படலம் . 
பு . கா . 

பொ . காஞ்சிப்பொதுவியல் . 
பு . கை . ஆ . 

கைக்கிளை - ஆண்பால் . 
பு . கை . பெ . 

கைக்கிளை - பெண்பால் , 
சிறப்பிற் பொதுவியல் . 


- 


- 


4. இ . பெ . 


- 


-- 


பு . சி . 


- 


54 


420 


இலக்கணவிளக்கம் 


பொருளதிகாரம் 


- 


பு . து . 
பு . நொ . 
14. பா . - 
பு . பெ . பெ . 
4. பொ . 
பு . மு . பொ .. 
பு.வ. 


பு . வா . 


4. வெ . 


தும்பைப்படலம் . 
நொச்சிப்படலம் . 
பாடாண்படலம் . 
பெண்பால் பெருந்திணை . 
பொதுவிற்பொதுவியல் . 
முல்லைப்பொதுவியல் . 
வஞ்சிப்படலம் . 
வாகைப்படலம் 
புறப்பொருள் வெண்பாமாலை , 
புறப்பொருள் வெண்பாமாலையின் 
வெட்சிப்படல வெண்பா . 
புறப்பொருள் வெண்பாமாலைச் சூத்திரம் 
புறநானூறு . 
பெரும்பொருள் விளக்கம் . 
மணிமேகலை . 
முல்லைப்பாட்டு . 
முத்துவீரியம் . பொருளதிகாரம். 
வீரசோழியம் . 
வீரசோழிய உரைமேற்கோள் . 


--- 


பு . வெ . சூ . 
புறநா . 
பெ . பொ . வி . 
மணிமே . 
முல்லைப் . 


- 


மு . வீ . பொ 


- 


வீர . 
வீர . மேற் . 


427 


அருஞ்சொற்பொருள் அகரவரிசை 

( எண் --- பக்க எண் ] 


வயிறு 


- 


203 , 5 


-- 


- 


- 


- 


அகடு 
அகலம் - மார்பு 168,72,224 , 68 , 69 , 307 , 

13 , 49 , 52 , 64 
அங்கை - உள்ளங்கை 88 , 282 
அசைஇ தங்கி 

89 , 192 , 309 
அஞர் - துன்பம் 

87 , 353 
அடகு - இலையுணவு 279 , 309 , 23 
அடர் - தகடு 

232 , 52 
அடர்த்தல் - தாக்குதல் - 154 
அடல்- துன்புறுத்துதல் - 95 , 119 , 49 , 79 , 86 , 97 , 

217 , 45 
அடிப்படல் - வழிமொழிதல் - 141 
அடுகம் - சமைப்போம் - 137 
அடையாதார். பகைவர் - 98 , 129 
அடையார் - ,, - 63 , 88 , 108 , 10 , 13 , 15,26 , 27,71 , 220 , 28 
அணங்கு - பேய் - 178 , 88 , 222 
அணங்குதல் -வருந்துதல் - 87,174,78 , 86.201 , 18 , 301 , 4 , 
அணல் - அலைதாடி , கதுப்பு - 70 
அதா அன்று - அதுவன்றியும் - 98 , 118,55 , 209,77-79 
அம்பல் - பழியுரை 344 
அமை - மூங்கில் 132 , 40 , 313 , 49 
அயில் - கூர்மை 72, 98 , 112 , 93 , 232 
அயில் -- வேல் 

89 , 109 , 32 , 49 , 54 , 86 
அரண் - கோட்டை 62 , 118 , 19 , 28 , 29 , 36 , 

38 , 41 , 49 
அராணம் 116 , 19 , 26 , 29 , 34 , 35 , 38 , 41 , 44 , 46 , 

47 , 50 


. 


428 


இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 


அரவம் - ஓசை 


57 


அரன் - சிவன் 


- 


- 


- 


அரி - விழிகளிற் செவ்வரி- 173 , 234 , 69 , 71 , 72 , 323 , 29 , 

30 , 35 
அரிமா - சிங்கம் 

170 , 73 
அரிமான் - சிங்கம் - 256 
அரில் - பிணக்கம் 

145 , 218,308 
அல்லாத்தல்- மனம்மறுகுதல் - 317 
அல்லி- அகவிதழ் 

257 , 346 
அலத்தல் - வருந்துதல் 105 
அலம்வருதல் - சுழலுதல் 194 , 305 , 14 
அலமருதல் - சுழலுதல் 261 , 349 
அலர்- பழிமொழி 344 , 353 
அவ்வீயம்- வஞ்சனை 179 
அழிபு - அழிதல் - 97 , 98 , 106 , 14 , 49 , 54 , 63 , 225 
அழுங்கல் நீர் - கடல் 80 
அழுவம் - பரப்பு 

186 , 98,301,13 
அளி -- கருணை 74 , 193 , 231 , 243 , 251 , 342 , 44 , 36 
அளை - குகை 

89 
அறல் - கருமணல் 

90 


- 


- 


- 


- 


- 


ஆகம் - மார்பு 

172 , 234 
ஆடு - அடுதல் - காய்ச்சுதல் 64 , 92 
ஆர் - ஆத்திப்பூ 

276 , 301 
ஆரதர் - அரியவழி 

64 
ஆலித்தல் -ஆரவாரித்தல் 217 
ஆழி- சக்கரப்படை 245 
ஆன் பூசல் - பசுவால்வீளைந்த போர் - 83 


அருஞ்சொற்பொருள் - அகரவரிசை 


4291 


கல்- மாறுபாடு 

68 , 84 , 119 , 32 , 38 , 41 , 42 , 47 
49 , 50 , 64 , 66 , 72 , 78 , 79,85 , 
6 , 95 , 210 , 16 , 22 , 33,53 , 

57 , 58 , 62 , 302 , 11 , 15 
இங்குலிங்கம் - சாதிலிங்கம்- 83 
இஞ்சி - மதில் 

--119 , 35 
இடத்தல் - பிளத்தல் - 224 
இதழி 

கொன்றைப்பூ - 129 
இயம்- இசைக்கருவி -267 
இயவர் - இயம் வாசிப்போர்- 114 
இரிதல் - கெட்டோடுதல் - 86 , 104 , 7 , 10 , 54 , 68 , 

200 , 20 , 35 , 321 , 28 
இரிய - இருத்திய - 104 
இருவி - தினை அரிந்ததாள் - 218 
இவர்தல் - மேற்கொள்ளுதல் - 57 , 119 , 35 277 
இவுளி- குதிரை 144 
இழுது - நெய் 

- 162 
இளி - பண் 

-71 
இளிவரவு - தாழ்வு 

மனப்பான்மை -318 
இளை - காவற்காடு -148 
இறுத்தல்- தங்குதல்- 82 , 98 , 114 , 15 , 18 , 30 , 33 , 34 , 

209 , 20 
இறுவரை - சரியும்மலை -170 
இறை - முன்கை - 341 , 50 


- 


- 


ஈ , 


- 


ஈடு - வலி 

- 302 
உகளுதல் - தாவிச் செல்லுதல் 
உட்காமை - அஞ்சாமை -89 


107 , 98 


430 


இலக்கணவிளக்கம் 


- 


பொருளதிகாரம் 


- 


- 


உட்கு - அச்சம் - 47 , 57 , 53 , 83 
உடலுதல் - சினமிகுதல் - 113 , 18 , 34 , 35 : 41 , 44 , 54 
உடற்றல் - வருத்துதல் - 194 
உண்ணாவரகு - பலகறை -119 , 39 
உயங்குதல் - சோர்தல் - 222 , 314 , 50 
உயரி- உயர்த்தி 

104.84 
உரவோர் - வலியோர் . 87 
உரு - அச்சம் 

343 
உருத்தல் - சினத்தல் 103 , 51 , 224 , 320 
உருப்பு - அச்சம் 

308 
உரை - புகழ் 

187 , 98 , 221 
உவலை - தழை 

- 183 
உ மலை- கணையமரம் 328 
உழை - மான் 

89 
உளர்தல் - புடைபெயர்தல் 80 , 83 , 255 , 319 
உளைத்தவர் -வெறுத்தவர்- 363 
உளைமான்- குதிரை 107 , 26 , 64 , 269 , 320 , 30 
உறழ்வு - மாறுபாடு 192 , 221 
உறழாமை மாறுபடாமை 192 
உறை- நீர்த்துளி 202 , 350 


- 


--- 


-- 


ஊ , எ 


- 


- 


- 


- 


ஊதை- காற்று 

310 
எஃகம் - வேல் 

- 86 , 135 55 , 67 , 68 , 70 , 97 , 217 
எஃகு 

-66 , 97 , 105 , 12 , 18 , 19 , 40 , 244 
எண்ணலர் . 

பகைவர் 

154 
எண்ணார் 

-119, 39 , 258 
எய் - முள்ளம்பன்றி - 198 
எயில் - மதில் - 69 , 118 , 19 , 31. 40 , 44 , 49, 257 
எருத்து - கழுத்து - 346 
எருவை - கழுகு -163 . 222 , 55 
எவ்வம் - துன்பம் -37 , 355 


431 


அருஞ்சொற்பொருள் -- அகரவரிசை 


எவ்வை- என் தமக்கை -350 
எழிலி- மேகம் -359 
எழு - கணையமரம் -65 , 91 , 132 , 69 
"என்னையர்- என் தமையன்மார்- 198 


ஏ - அம்பு - 148 
ஏப்புழை - அம்பு எய்து மறைதற்குரிய மதிலுறுப்பு - 144 , 46 
ஏமம் - காவல் - 210 , 72 
ஏமுற்று - மயக்குற்று - 360 
ஏமுற - ஏமமுற -91 
ஏய்த்தல் - போலுதல் -83 , 91 
ஏழகம் - ஆட்டுக்கிடாய் - 302 
ஏறு - யானைப்படை ...138 
ஏன்று - ஏற்று - 195 
ஏனம் - பன்றி -88 
ஏனல் - தினை - 353 


ஐ 


ஐங்கணையான் - மன்மதன் -357 
ஐம்பால் - கூந்தல் - 263 
ஐயவி - வெண்சிறுகடுகு - 225 
ஐயிலை - அழகிய இலை - 63 
ஐயை - கொற்றவை - 93 


ஒ 


ஓட்டதார் - பகைவர் -221 
ஒட்டார் 

161 , 224 
ஒட்டியார்- போட்டியிடுவோர் -329 
ஒல்லார் - பகைவர் - 130 
ஒலி நீர் - கடல் - 88 , 195 , 256 


432 


இலக்கணவிளக்கம் 


பொருளதிகாரம் 


3 . 


ஒன்றார் - பகைவர் - 340 
ஒன்னாதார் - 

108 , 14 
ஒன்னார் - பகைவர் -84 , 107 , 18 , 28 , 41 , 62 , 70 , 218 , 20 

21 , 320 


ஓங்கல் - மலை -149 
ஓட்டந்து - ஓடிவந்து - 90 
ஓதநீர் - கடல் - 103 
ஓதம்- கடல்- 190 
ஓம்படுத்தல் - பாதுகாவல் செய்தல் - 154 , 62 


கஞ்சுகம் - அதிமதுரம் - 328 
கட்சி- காடு -64 
கட்டூர் - பாசறை - 98 , 111 , 93 , 278, 320 
கடன் - பெறு முறைமை -73, 154 
கடி - காவல் -.62 , 118 , 26 , 215,53,78 
கடி - மணம் -228 , 65 
கடுஞ்சுரை - பெருத்தமடி -73 , 90 
கடுத்தல் --விரைதல் -69 
கடுப்ப - போல -84 
கடூப்பு - வீரைவு -144 
கடும்பு - சுற்றம் -259 , 306 
கடுமான் - குதிரை- 301 
கடைஇ - கடவி - செலுத்தி - 186,75 , 312 
கடைக்கோடல்- இறுதிவரை முயலுதல் -84 
கண்ணுதல்- கருதுதல் -112 , 66 , 78 , 97, 231 , 14, 52 , 360 
கண நிரை- பசுக்கூட்டம் -63 
கணி - கணிவன் - சோதிடன் - 198 , 97 
கணிச்சி- குந்தாலிப்படை -245 , 47 , 65 


அருஞ்சொற்பொருள் - அகரவரிசை 

433 . 
கணை - அம்பு - 69,70,132 , 55,64,72 , 98 , 213,313 , 56 
கதம்- சினம் -139 
கம்மியர் - வல்லுநர் - 92 
கயக்குதல் - கலங்குதல் - 204 
கயில்- மூட்டுவாய் -131 , 140 
கருவீமாக்கள் - யாழ்ப்பாணர் -86 
கலவம் - கலாபம் - 363 
கலவார் - பகைவர் -64 , 112 
கலி - வறுமை - 325 
கலிமா - குதிரை -330 
கலுழுதல் - அழுதல் -64 , 90 , 173 
கலை -மான் -57 
கவ்வை- ஆரவாரம் -161, 226 , 350 
கவ்வை - துயரம் - 179,335 
கவலை - கவர்த்தவழி - 193 
கவற்றல் - கவலையுறுவித்தல் -71 
கவறு - சூதாடுகருவி - 301 
கவை இ - கவவி - உறத்தழுவி - 318 
கழகம் - சூதாடுகளம் -- 331 
கழி ..... 

மிகுதி .... 87 , 112 , 26 
கழு பசுவினது கழுத்திலிடும் கழி ... 91 
கழுது... பேய் .. 162 , 319 
கழுமுதல் கலத்தல் ... 168 , 75 , 321 
சழை .... மூங்கில் 66 , 308 , 56 
களமர் ... அடிமையாட்கள் .... 110 
களரி .... போர்க்களம் ...166 
கற்சிறை.... கல்லணை .... 98 , 111 
கறங்குதல் ... ஒலித்தல்...106,304 , 327 
கறவை ...பசு 62, 245 
கறுத்தல் ...சினத்தல் .... 210 
கறுத்தார்...பகைவர்.....112 


.. 


55 


434 


இலக்கணவிளக்கம் 


பொருளதிகாரம் 


காட்சி .... அறிவு .... 45 , 318 
காம்பு ... மூங்கில்....307 , 38, 58 
காரி.... கரிக்குருவி ..... 4 
காலன் ... இயமன் ....80 
காலேகம் .... முத்து .... 110 
காற்றுதல் ....காலப்பண்ணுதல் .... 119, 223 , 49 , 304 
கான் .... மணம் ... 195 


கிணைப்பூசல் .. பறையோசை .... 80 
கிணையன் .... பறை கொட்டுமவன் .. 70 
கிணைவன் ... 

232 , 55 
கிளை ... பண் .... 169 


கு 


குஞ்சி .... தலைமயிர்முடி ... 102 , 339 
குண்டகழி .... ஆழமான அகழி ...118 , 28 , 33 , 34, 44 
குணில்....குறுந்தடி ....109 
குந்தம் ... வேல் .... 164 , 219,313 
குய் ... தாளிப்பு ....323 
குயவரி ... வாள்போலும் கோடுகள் ... 114 
குரம்பை .... குடிசை .... 218 , 26 , 324 
குரு.... நிறம் ... 252 
குருகு.... கிரவுஞ்சம் .... 130 
குருளை .... குட்டி .... 303 
குழை ....தளிர் .... 102 , 323 
குளிறுதல்..... ஒலித்தல் ... 109 , 132 
குறுகலர்....பகைவர் .... 97 , 119 
குறும்பு....சிற்றூர்...67 , 68 , 216 , 218 


அருஞ்சொற்பொருள்- அகரவரிசை 


435 


( ஏவல் 141 ] 
கூகை.... கோட்டான் ....104 , 313 
கூட்டு .... கொள்ளை ....110 , 271 
கூட்டு .. கப்பப்பொருள் ....201 
கூடலர் .... பகைவர் .... 86 , 97 
கூடாதார்....... ..... 

... 164 , 219 
கூடார் 102 , 9 , 85 
கூழை .... பின்னணிப்படை . 154 
கூற்றம் . கூற்றுவன்...80 , 222 , 310 
கூற்று 81 , 163,75 , 201 , 17 , 32 , 46 , 310 , 17 
கூளி ... பேய் .74 


கேள்...கணவன் , மனைவி....155,73 , 226 
கேள்வன் ....கணவன் .... 260 , 321 , 53 
கேளல்லார் .... பகைவர் ....108 


கை 


கை .... செயல் ....358 
கைதூவாமை -... வீட்டு நீங்காமை.....92 
கைம்மை .... கணவனையிழந்த நிலை .... 309 
கையறவு .... செயலறவு.... 86 , 315 


கொ 


கொட்குதல் ... சுழலுதல் .....224 
கொடி..... ஒழுங்கு....265 
கொடுவரி .... புலி .....68 
கொண்கன் ...கணவன் ....351 
கொண்டல் .... கோடல் .... கொள்ளுதல் -199 
கொண்மூ .... கார்மேகம் ....201 , 32 
கொளை 

இசை .... 169 


436 


இலக்கணவிளக்கம் 


பொருளதிகாரம் 


கோ 


கோதை . மகளிர் அணியுமாலை .... 351 , 52 
கோடல்.- காந்தள் .... 194 
கோடு .. ஊதுகொம்பு .... 82 , 141 
கோடு .. சங்கு ... 347 
கோல் ... அம்பு .. 63 


ச . சா 


சந்தி .-- முச்சந்தி ஐஞ்சந்திகள் ... 92 
சதுக்கம் - நாற்சந்தி 
சமரம் ... போர் ...57 
சாரியை .... சுற்றுவரவு .... 328 


. 


சிலைத்தல் - ஆரவாரித்தல் ... 105 
சினை இ .. சினந்து 81 
சீயம் , சிங்கம் ... 83 
சீர்த்தி .... மிகுபுகழ் ... 126 , 232 , 49 , 321 
சீறூர் - சிற்றூர் .... 62,65 , 90 , 215 , 16 


சு , சூ 


சுரம்.. அருவழி 

82 , 83 , 218 
சுரும்பு .... வண்டு ... 103 , 13 , 359 , 62 
சுவட்டவர் ... குறும்பூழாளிகள் 328 
சூழி மதில் நெற்றி 133 , 30 


செம்மல்.... தலைமை 109 
செயிர் .... போர் .... 162 
செயிர் - குற்றம் .. 88 , 162 , 94 
செருமுனை .... போர்முனை 67 


அருஞ்சொற்பொருள் - அகரவரிசை 


437 


செலீ இய ... செல்லவேண்டி....344 
செற்றார் . பகைவர் .... 104 
செறுநர் .... 

321 
செறுமுனை.....பகைவரிடம்...? 2 


சேந்தன் ... முருகன் ... 118 
சேறி .... செல்லுவாய் .... 260 


சொ , சொ 


சொகினம் ..... சகுனம் .... 413 , 314 
சோ ... அப்பெயரிய அரண் 118 , 29 , 33 , 66 
சோகி ....சொகினம் ...277 


ஞா 
ஞாங்கர் ... பக்கம் 149 
ஞாட்பு ... போர் ....168 , 300 , 3 , 5 
ஞாயில் ....மதிலுறுப்பு ... 128 , 38 , 44 


த 


தடாரி .... கிணைப்பறை.... 203 , 61 
தடிதல் ... வெட்டுதல் 63 , 150 
தண்டத்தலைவர் சேனைத்தலைவர் .. 57 
தண்டாமை கெடாமை 70,337 
தண்டுதல் ....சினந்தெழுதல் 102 
தண்ணடை ... 

மருதநிலம் 87 , 109,61 
தண்ணளி.... குளிர்ந்தகருணை , 128 , 78 , 87 
தணத்தல்.... நீங்குதல்....321 , 24 , 63 
தரிய.... தரவேண்டி.... 263 
தலையளித்தல் ...வரிசை வழங்குதல் 87 , 161 
தறுகண்மை... அஞ்சாமை ....112 
தன்னை ... தன்கணவன் ... 0 


438 


இலக்கணவிளக்கம் 


பொருளதிகாரம் 


தா 


தா .. வலி , வருத்தம் ... 176 
தாணு ....பற்றுக்கோடு ... 225 
தாப்புலி....வலியபுலி ..86 
தாமம் .... மாலை ... 74 , 357 
தார் .... தூசிப்படை ... 105 , 47 , 315 
தார்- ஆடவர் மார்பிலணியும் மாலை .... 80 , 129, 239,53, 

54 , 57 , 62 , 63 , 307 , 9 , 40 , 42 , 46 , 

48-52 , 58 , 62 , 64 
தானை .... 

தி 


ஆடை... 354 


திரிகோட்டமா .... முறுக்குண்ட கொம்பினையுடைய மான் 


321 , 82 


திறை ... கப்பப்பொருள் .... 97 , 107 , 41 , 250 , 321 


துகள் .... குற்றம் , புழுதி .... 65 , 161 ; 203 
துடி .. பறை .. 64 , 70 , 73 , 85 , 86 
துடியன் .... துடிகொட்டுமவன் .... 72 , 73 
துணர்.... பூங்கொத்து....154 
துப்பு .... வலிமை ....103 , 32 , 36 , 55 , 61 , 71 , 217 , 23 , 301 , 2 
துமித்தல் .. வெட்டுதல் ...173 
துரத்தல்....செலுத்துதல் ... 88 
துவலை-.சிறுதுளி...193 
துவன்றல் .... நிறைதல்.... 307 
துளக்கம் ... நடுக்கம் 232,77 
துறக்கம் ..... சுவர்க்கம் ... 147 
துன்னார்...பகைவர் .... 118 , 35 , 320 


தூ 


தூசி .... முன்செல்லும் படை .... 203 
தூசு .... தூசிப்படை : ... 144 


அருஞ்சொற்பொருள் - அகரவரிசை 


439 


தெம்முனை ...பகைவரிடம் .... 113 , 219 , 302 , 21 
தெரியல்....மாலை....108 , 64 , 65,85 , 201,338 


தே 


தேசு ....ஒளி.... 83 
தேற ..... கள்தெளிவு , தேன் -- 64,73,131 
தேன் ....வண்டு ... 106 , 74 , 350 


தொ 
தொடலை ....மாலை ...88 
தொடுகழல்.... அணியும் கழல்....68 , 73 
தொடை ... கோவை 260 
தொத்து ... பூங்கொத்து ... 334 
தொழு .... தொழுவம் .... 65 , 91 


தோ 


தோட்டி ..... காவல்.....138 
தோம் -- குற்றம் ...215 
தோயம்.... நீர் ... 201 
தோல் ....கிடுகுப்படை .... 118 , 31 , 33 
தோல்....செருப்பு -62 


தௌ , ந 


தௌவல்..... அழிவு ....324 
நகர் ... அரண்மனை ....187 
நகர் ... இல்லம் ... 324 
நகர் ... தேவாலயம் ....107 
நகை .... ஒளி .... 254, 306 
நண்ணார்- பகைவர்.... 86 , 108 , 10, 219 
நயப்பு ....விருப்பம் , . 204 , 339 


440 

இலக்கணவிளக்கம் பொருளதிகாரம் 
நயவார் ....பகைவர் ....161 
நாலுதல் ... ஒலித்தல்....68 , 216 
நலிவு .... துன்பம் .... 204 , 342 
நவை ... 195 
நள்ளா தார் ....பகைவர் ....128 , 34 
நறகள் ... 226 
நறவு ... 92 , 108 
நறை ... மணப்பொருள் ....225 


கா 


நாஞ்சில்.... கலப்பை....245 
நால்வாய் .. யானை .... 254 
நாவல்.... நாவல்மரம் ....142 , 94 , 256 , 65 
நாவாய் ... படகு... 134 


நீ 


நிணம் ... கொழுப்பு.....68 , 89 , 104,70,22 ?, 305 , 23 
நித்திலம் .. முத்து .... 93 
நிரை....பசுக்கூட்டம் ....53 , 57 , 64 , 66,67-70 , 73 , 76 , 80 

82 , 84 , 88.93 , 190 , 266 
நிழல்.... ஒளி.....256 
நிறம் .... மார்பு ...86 , 130 , 225 
நீறு .... சாம்பர்த்தூள் .... 191 
நீறு .... பொடி.... 249 


ங 


நுங்குதல்...கவர்ந்துகோடல் 223 
நுடங்குதல் ... அசைதல் .... 86 , 114 , 18 , 26 , 69 , 70 , 348 , 358 
நுதி ...நுனி ... 147 


நா 


நூழை .... சிறுவழி .... 67 
நூறுதல்.... அழித்தல் ....189 


அருஞ்சொற்பொருள் - அகரவரிசை 


441 


நெ 


நெடி .... சிள் வீடு ....64 
நெய்த்தோர்.... குருதி ....104 
நெய்தல் ... இரங்கற்பறை.... 319 


கே 


நேரலர் ....பகைவர்.... 154 
நேராதார் ..... 109 
நேரார் ...64, 80 , 107 , 37,71 


நோ 


நோலை .... எட்கசிவு .... 104 
நோன் ....வலி 149 , 261 
நோன்மை -- பொறுத்தல்.... 179 , 322 
நோனாமை ....பொறுக்கமாட்டாமை .... 169, 97 , 209 , 23 , 306 
நோனார் .... பகைவர்.... 148 

ப 


பகடு .... காளை ....188 , 203 , 78 , 322 
பகடு... யானை .... 248 , 55 , 58 
பகல் ... ப்கலாணி ... 188 
பகல்.... ஞாயிறு - 350 
பகழி .... அம்பு .... 134 , 227 
பட்டாங்கு உள்ளபடி .... 187 
படர்.... நினைவு -342 , 343 
படலை..தழை- 226 
படுமணி .... ஒலிக்கும்மணி .... 68 , 91 
பணிதம் . - பந்தயப்பொருள் ... 331 
பணை .... முரசு.... 103 , 39 , 61. 348 
பணை .-- மூங்கில்... 257 , 334 , 59 , 61 


56 


442 


இலக்கணவிளக்கம் 


- 


பொருளதிகாரம் 


பணை ... வயல் ... 203 
பணைத்தாள் ....பருத்தகால் .... 188 
பதம் .. உணவு -- 326 
பதாகை .... கொடி .... 326 , 57 
பரிசை.... கிடுகு .... 150 
பரிதல் - .கிழித்தல் , அறுத்தல் ... 223 , 349 
பரிமான்.... குதிரை ... 162 
பரிவு ... வருத்தம் .....197 , 323 
பருக்காழ் ...பரியமணி .... 252 
பருவரல் ..-- துன்பம் ... 342 
பல்லியம் .... பலவாச்சியம் .... 82 
பலிசை - ஊதியம் - 325 
பவர் .... கொடி .... 359 
பழிச்சல் .... வாழ்த்து தல் 171 , 233 , 34 , 68 , 77 , 321 
பற்றலர் ... பகைவர் 118 
பற்றார் 
பறந்தலை....போர்க்களம் .... 162 


...... , 66 , 103 


UA 


பாடகம் காலணிவிசேடம் ....343 , 44 , 54 
பாண்டில் ....கண்ணாடி .... 131 
பாணி .... தாளம் .... 322 , 33 
பாய்மா ... குதிரை .... 110 
பாழி .... வலிமை.... 162 , 67 
பாறு ....கழுகு .... 66 


பிடித்தாடி .. பலகறை ... 188 
பிண்டம் ... பிண்டித்துவைத்த சோறு .... 114 
பிண்டி.... அவல் ....104 
பிணர் .... சருச்சரை .... 346 
பிணிமுகம் ... யானை .... 245 
பிழிமது .... பிழியப்பட்ட கள் ....87 


அருஞ்சொற்பொருள் - அகரவரிசை 


443 


பிள்ளை .... காரிப்பிள்ளை .... 87 
பிறக்கொழிதல் ... பின்னிடுதல் .... 1 18 
பிறங்குதல்.... மிகுதல் ... 68 , 84 , 113 , 78 , 202 , 24 


பீ , பு 


பீலி... மயிற்றோகை .... 82 , 306 
புகலாமை .... விரும்பாமை 316 
புகலுதல் ....விரும்புதல் ....85 , 167 , 90 , 200 , 23 
புகா .... 

உணவு....307 
புயல்....மழை ....254 
புரிசை ....மதில்...119 , 148 - 150 
புரைப்பு .... ஒப்பு ....84 
புரையோர் உயர்ந்தோர் - 119 , 39 , 225 , 33 
புல்லார் .... பகைவர் .. 73 , 107 , 30 
புல்லுதல்... தழுவுதல்....207,337 , 64 
புலம்பு- தனிமை 337 , 342 
புல ( வு ) .-- இறைச்சி ... 172 , 218 , 21 , 26 , 300 
புழை .... நூழை சிறுவாயில் ......216 
புள் மொழிதல் நிமித்தம் கூறல் ... 2 
புறவு -.முல்லை.....245 , 359 
புனிற்றா , ஈன்று அணிமைப்பட்ட பசு ... 90 


பூ , பே , பை 


பூசல்.... ஆரவாரம்.....89 , 310 , 11 , 44 
பூசல்....துன்பம் .." 337 
பேணாதார்...பகைவர்...141 
பேணார் 

97 
பேம் .... அச்சம் ....127 
பையுள்.... துன்பம் ...350 


இலக்கணவிளக்கம் 


பொருளதிகாரம் 


பொ , போ , பௌ 


பொடித்தல் - தோன்றுதல் ... 256 
பொரீஇ .... பொருவி .... ஒப்பிட்டு 234 , 45 , 66 
பொரீஇய - பொருவிய .... ஒப்பிட்ட 278 
பொழில் -- பூமி .... 128 , 54 , 62 , 72 , 256 , 65 , 303 
போந்தை... பனம்பூ .. 276 , 300 
போர்வு .... வைக்கோற்போர் ... 203 
போற்றார் .-- பகைவர் 81 
பௌவம் .... கடல் .. 103 , 118 


| 


ம 


104 


மகிழ்நன்.... தலைவன் .. 363 
மங்குல் ... மேகம் .... 269 
மஞ்சு....வெண் மேகம் ... 128 
மட்டு - கள் .... ? 1 , 210 , 26 , 306 
மடங்கல் ....சிங்கம் ... 114 , 48 , 243 
மடவரல் .. மடப்பம் வருதல் , தலைவீ ... 197 , 234 , 319 
மண்டமர் ...மிக்கபோர் . 57 
மண்டை ... கலன்விசேடம் ... 
மண்ணுதல் ....கழுவுதல் ....119 , 39 , 233 , 64 
மதிற்குமரி .... அழியாத மதில் ...118 , 19. 32 , 40 
மயல் .... மயக்கம் ... 232 49 
மயிர்க்கண்முரசம்... விடைத்தோலை மயிர்சீவாது போர்த்த 

முரசம் 194 
மரிய ... மருவிய .... 365 
மருங்கு.... இடை .... 150 , 319 
மருவலர் ....பகைவர் ... 57 
மல்லர் ....வீரர் ... 245 
மல்லல் .... வளப்பம் ....336 
மலைதல் -- சூடுதல்....80 , 161 
மலைதல்... போரிடுதல் ....134 , 147 


445 


அருஞ்சொற்பொருள் - அகரவரிசை 


DR .. 


மழ - இளமை .... 102 , 51 , 63 , 67 , 89 
மள்ளர்.வீரர் ....62 
மறவர் 

133 , 35 , 51 , 67 , 69 , 71 , 73 , 79 , 93 , 

209 , 18 , 20 , 22 , 23 , 26 , 301 
மறாஅல் மறுக்காதே....64 
மறி ....ஆடு -127 
மறி ... மான் ....137 
மறிக்குரல் - ஆட்டினது கழுத்து -65 
மன்று- பொதுவிடம் -70, 357 


மா 


- 


மா வண்டு --129 
மா - குதிரை -138 , 49 
மாட்டுதல் - மாள்வித்தல் -86 
மாற்றலர் - பகைவர் -98 
மான்- குதிரை -302 
மான்ற ... மயங்கிய ...358 


, 


மிடல் ... வலிமை ... 88 , 134 , 35 
மிளை ..காவற்காடு ....118 , 19 , 28 , 32 , 33 , 41 , 44 , 47 , 48 
மிறைக்கொளுவுதல் - வளைவு நீக்குதல் .. 197 
மீளி... தலைவன் , தலைமை....74, 106 , 63 , 78 , 304 


مه 


முகை .... மொட்டு ....172 , 94 
முந்நீர்.... கடல் ....202 , 62 , 338 
முயக்கம்.... தழுவுதல் .. 271 
முயக்கு.... ,, 172 , 93 , 234 , 362 
முயங்குதல் - 1 , 

222 , 339 , 49 , 50 . 
முயற்கூடு....திங்கள் .... 360 


446 

இலக்கணவிளக்கம் - பொருளதிகாரம் 
முரண் ... மாறுபாடு .... 67 , 74 , 107 , 8 , 19 , 26 , 23 , 35-37 42 , 

50 , 55 , 65 , 68 , 73 , 220 , 58 , 302 , 13 , 10 
முருகு..மணம் , முருகன் .... 74 , 246 
முருங்குதல் .. கெடுதல்...67,74 
முழவு... மத்தளம் .... 91 , 187 
முறி -- தளிர் ... 154 , 65 
முறுவல் - பல் -70 , 172 , 309 , 37 , 47 , 63 
முன்பு - வலிமை -246 
முன்றில் - முன்னிடம் - 65 , 198 
முனைஞர் - போர்வீரர் -53 


மூ , மே 


மூதில் - பழமறக்குடி- 193 , 97 
மூரி- வலிமை -- 103 , 70 
மூழை - அகப்பை - 137 
மேவலர் ....பகைவர் ... 119 
மேவார் 1,85 , 245 , 304 


மை 


மை அணல் மயிராற் கறுத்த கபோலம் .. 170 
மைந்தர்- வீரர் -105 , 26 , 32 , 86 
மைந்தன் - தலைவன் - 364 
மைந்து - வலிமை - 105 , 51 , 220 , 22 
மையல்- மயக்கம் -154 , 361 
மையாத்தல் --பொலிவிழத்தல் -252 


மொ , மோ 


மொய் - வலி -104 , 38 , 201 
மொய் - போர்க்களம் -168 , 98 , 217 
மொய்ம்பன் - கணவன் - 277 
மோடி - கொற்றவை - 104 


அருஞ்சொற்பொருள் - அகரவரிசை 


447 


மௌ 


மௌவல் - காட்டு மல்லிகை - 324 


யாணர் - புதுவருவாய் - 350 
யாழ்ப்பாணர்- யாழைவாசிக்கும் பாணர் -154 , 66 , 69 , 

255 , 60 


வ 


வங்கம் - கப்பல் -202 
வண்மை - வள்ளன்மை -97 
வய - வலி -82 , 87 , 103 , 54 , 65 , 263 , 346 
வயவர் - வலிய வீரர்- 87 , 98 , 114 , 37 , 51 , 55 , 69 , 71 , 

78 , 89 , 93 , 277,303 
வயிர் ....ஊதுகொம்பு .... 118 , 32 , 41 , 48 , 62 , 255 
வல்லியம் ..புலி 346 
வலத்தல் .... சுற்றுதல் 70 
வலம் ....வெற்றி 127 
வலவன் .... தேர்ப்பாகன் .... 363 
வலித்தல் ...துணிதல் ....344 
வள்வு .... வார் ... 357 
வளிமறை .... கதவு ... 321 
வளை.....சங்கு ... 118,32 , 48,62 , 245,55 


வாக்குதல் ... வார்த்தல் .... 73 
வாமான் .... தாவும்குதிரை....144 , 48 
வான்மை ....தூய்மை...202 


448 


இலக்கணவிளக்கம் 


- 


பொருளதிகாரம் 


விடக்கு தசை..... 69.163 
விடலை .... தலைவன்.... 87 , 89 , 168 , 210 , 24. 26 , 314 , 38 , 42 
வீதிர்த்தல்... நடுங்குதல் .... 171 
விதிர்ப்பு 

193 
விதிராமை --. நடுங்காமை..... 155 
விம்முதல் .... ஒலித்தல் .. 85 , 86 , 267 
வியல் .... அகலம் .... 97 , 391 
வீரவார் ...பசைவர் ....64 , 191 
விரிச்சி .... நற்சொல் கேட்டல் 277,313 , 14 
விரை....மணம் .. 92 , 304 , 5 
விலாழி .... வாய் நுரை . 228 
விழுக்கு -- தசை .305 
விழுப்புண் - முகத்திலும் மார்பிலும் படும்புண் ....186 , 210 
வீள்வார் ... பகைவர் ... 71 
வீளரி ... இரங்கற்பண் ... 176 
விளிதல் ..-- இறத்தல் 86 , 144 
விறல் .... வெற்றி ... 74 , 93 , 107 , 18 , 30 , 44 , 43 , 49 , 88 , 89 , 

95 , 209 , 16 , 19 , 27 , 34 , 48 , 49 , 53 , 55 , 

56 , 66 , 70 , 79 , 301 , 3 , 5 , 7 , 53 
விறலியர் ....வீறல்பட ஆடும் மகளிர் .... 72 , 169 , 73 , 89 , 281 


வீ 


வீடு.... விடுதலை .... 80 
வீடு ... வீரசுவர்க்கம் ..... 02 
வீதல் .... அழிதல் ... 105 
வீரியர் ... வீரர் .... 202 


449 


அருஞ்சொற்பொருள் - அகரவரிசை 


வெங்கள் ...விரும்பப்படும் கள் .....72 , 226 
வெம்முனை .... போர்முனை 72 
வெருவருதல் .... அஞ்சுதல் ...80,86 
வெள்ளில் ... விளாமரம் 307 
வெறி ....மணம் ... 267 


வே , வை 


வேட்டல் ....வேள்விசெய்தல் .... 139 , 73 , 74 , 88 , 89 , 202 , 32 
வேய் .... மூங்கில் 68 , 119 , 36 , 307 , 48 
வேயுள் .... போர்வை .... 201 
வை .... கூர்மை..... 162 , 308 


பிழை 


நெய்தல் 


450 
இப்பதிப்பில் காணப்படும் அச்சுப்பிழைகளும் 

அவற்றின் திருத்தங்களும் 
தலைப்பை 49 ஆம் பக்கத்தில் பொது நூற்பா எண் 2 . 
எனவும் , 117 ல் நூற்பா எண் 9 எனவும் , 127 , 135 , 143 ல் 
உழிஞை எனவும் , 153 ல் தும்பை எனவும் திருத்திக்கொள்க . 
பக்கம் வரி 

திருத்தம் 
29 11 வெண்பால் 

பெண்பால் 
32 25 நோக்சி 

நோக்கி 
64 , 82 11 , 27 நிறை 

திரை 
68 19 மூங்கில் 

மூங்கில் 
73 9 நன்னான்காக 

நன் நான்காக 
85 15 கழார் 

சழலார் 
140 

22 கழவோன் 

கழலோன் 
142 26 இவர் தறும் 

இவர்தலும் 
153 

9 நெத்தல் 
171 9 

ஆள் 
183 13 

பெற்றுக் 
191 7 நிரைந்த 

நிறைந்த 
198 24 தாவீ 

தாவி 
202 19 வாள் 

வான் 
203 26 பேய் 

மெய் 
224 22 பெருக 

பெருகத் 
234 15 பழிச்சினர்ப் 

பழிச்சினர் 
251 அணங்குதல் 

வணங்குதல் 
252 11 

படல் 
256 14 புனைத்து 

புனைந்த 
263 15 கடக்க 

கயக்க 
264 19 

அகற்றி 
265 18 கப்ப 

காப்ப 
296 14 கோட்டு 

கேட்டு 
322 13 லியன் 

வியன் 
323 

3 
343 4. கை . பொ . 

4. கை , பெ . 
370-86 தலைப்பு நூற்பா 

பாடல் 
393.410 தொடர் 

இயல் 


றுக் 


5 


அடக்கி 


ஆகல் 


